INSTITUTEOFTAMIL 


நீர் மேலாண்மை 


ஆசிரியர் 


முனைவர் ப.மு. நடராஜன் 


யாவரும் 


காரோ 


கேளிர் 


STUDIES 


NTERNATIONAL 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
INTERNATIONAL INSTITUTE OF TAMIL 

STUDIES 


நீர் மேலாண்மை 


ERNATIONAL 
INSTITUTE O 

இரே யாவரும் 


முனைவர் ப.மு. நடராசன் 


யாதும் 


கேளிர் 


1 


TAMIL 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 


இரண்டாம் முதன்மைச் சாலை 
மையத் தொழில் நுட்பப் பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600 113 . 


நூல் விவரக் குறிப்பு 


நூல் தலைப்பு 


நீர் மேலாண்மை 


ஆசிரியர் 


. 


வெளியீட்டாளரும் 


. 


முனைவர் ப.மு. நடராசன் 
155 , 8 வது குறுக்குத் தெரு , 
அருளானந்த நகர் , 
தஞ்சாவூர் - 613 007 . 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
இரண்டாம் முதன்மைச் சாலை , 
மையத் தொழில் நுட்பப் பயிலக வளாகம் 
தரமணி , சென்னை - 600 113 . 
தொலைபேசி எண் . 044 - 22542992 


பதிப்பு உரிமையும் 


வெளியீட்டு எண் 


. 


771 


மொழி 


: 


தமிழ் 
முதற் பதிப்பு 


. 


பதிப்பு 
பதிப்பு ஆண்டு 
பயன்படுத்திய தாள் 


: 


2014 


: 


18.6 கிகிடிஎன்பிஎல் வெள்ளை மேப்லித்தோ 


. 


1/8 டம்மி 


நூலின் அளவு 
எழுத்தின் அளவு 


: 


10 அளவு 


பக்க எண்ணிக்கை 


xix + 293 


அச்சுப்படிகளின் 
எண்ணிக்கை 


: 


1200 


விலை 


. 


ரூ . 140 / - ( ரூபாய் நூற்றி நாற்பது மட்டும் ) 


அச்சகம் 


: 


ஸ்ரீ சரவணா அச்சகம் 
148 , தம்புத் தெரு , 
சென்னை - 600 001 
9444 265471 


பாடம் 


நீர்வளம் 


முனைவர் கோ . விசயராகவன் , எம்.ஏ. , எம்.ஃபில் , பி.எட் . , பிஎச்.டி . 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை 600 113 

அணிந்துரை 


ஆராய்ச்சி நூல்கள் , உலகளவில் , பெரும்பாலும் ஆங்கில 
மொழியில் எழுதப்படுகின்றன . ஆராய்ச்சிக் கருத்துகளை விளக்கும் 
கலைச் சொற்கள் பெரும்பாலான மொழிகளில் இல்லாமையே 
இதற்குக்காரணம் . 

மொழிப் புலமை மட்டும் உள்ளவர்களால் தக்க அறிவியல் 
கலைச் சொற்களைக் கையாள்வது கடினம் . அறிவியல் பயின்ற 
அறஞர்களால் மட்டுமே தாம் ஆங்கிலத்தல் அறிந்த அறிவியல் கலைச் 
சொற்களை அவரவர் மொழிக்கு உறிய கலைச் சொற்களாக மாற்ற 
இயலும் . ஒவ்வொரு மொழியும் அறிவியல் மொழியாக வளர 
இவ்வழியே சிறந்ததாகும் . 

தமிழ்மொழி உலகச் செம்மொழிகளில் மூத்த வயதுடையது . 
பல இலக்கியங்களின் தாயாக இம்மொழி திகழ்வதால் , பல்லாயிரக்கணக்கில் 
வேர்ச்சொற்களை உடையது . இவ்வேர்ச் சொற்களைத் தக்க முறையில் 
பயன்படுத்திப் புதிய அறிவியல் கலைச்சொற்களைக் கண்டறிவது 
எளிது . 

நிலவியல் , நீரியல் , நிலநீரியல் , நில இயற்பியல் , 
நிலவேதியல் , புவியல் , தொலை உணர்வு , புவிசார் தகவல் 
தொழில்நுட்பம் போன்ற ஆய்வுகளை விளக்கும் 500 க்கும் மேலான 
கலைச்சொற்களை தமிழில் முதன்முறையாக இன்னூலில் முனைவர் 
ப.மு. நடராசன் பயன்படுத்தியிருப்பது பாராட்டக் கூடியது . இவரைப் 
போல் ஒவ்வொரு தமிழரும் , அவரவர் பயின்ற அறிவியல் துறையின் 
கலைச் சொற்களைத் தமிழ்மொழியில் பயன்படுத்தி இம்மொழியை 
அறிவியல் செம்மொழியாக்க வேண்டுகிறேன் . மொழி வளரவேண்டும் 
என்ற விருப்பம் மட்டும் போதாது . செயலும் தேவை . 

உலகுவாழ் உயிரினங்கள் மட்டுமின்றி , உலக மக்களின் சராசரி 
நடைமுறை வாழ்க்கையும் நீரின்றி இயங்க இயலாது . பெரும்பாலான 
நாடுகள் , குறிப்பாகத் தமிழ்நாடு , தண்ணீர்த் தட்டுப்பாட்டால் 
தத்தளிக்கும் இக்காலகட்டத்தில் , நீரியல் மேலும் நிலநீரியல் 
வல்லுனர்கள் , நீர்மேலாண்மை வழிகளில் நீர்வலத்தைப் பெருக்குவது 
காலத்தின் கட்டாயம் . 


நீர்மேலாண்மை ஆய்வுகள் பெரும்பாலும் பெரிய ஆற்றுப் 
படுகைகளில் மட்டுமே மேற்கொள்ளப்படுகின்றன . தமிழ்நாட்டின் 
காவிரி ஆற்றுப்படுகையில் , தமிழகத்தின் மையப்பகுதியில் சுமார் 400 
சதுர கிலோ மீட்டர் பரப்புள்ள காட்டாறு நதிப்படுகை என்ற ஒரு 
சிற்றாற்றுப் படுகையிலும் , இச்சிற்றாற்றுப்படுகையில் 2.91 சதுர 
கிலோமீட்டர் பரப்புள்ள பாரதிதாசன் கல்கலைக்கழகப் பல்கலைபேரூர் 
வளாகத்திலும் , அனைத்து நீர்வள ஆய்வுகளும் மேற்கொண்டு , 
நீர்வளத்தில் தண்ணிறைவு அமையும் நீர்மேலாண்மை வழிகளைக் 
கண்டறிந்து “ நீர்மேலாண்மை என்ற இந்த அறிவியல் நூலை 
முனைவர் ப.மு. நடராசன் எழுதியுள்ளார். 

தமிழ்மொழியில் , நீர்வளம் மேலும் நீர்மேலாண்மை பற்றி 
எழுதப்பட்ட முதல் அறிவியல் ஆராய்ச்சி நூல் இந்த நூல்தான் 
என்பதை அறிந்து தமிழர் அனைவரும் பெருமைப்படவேண்டும் . 

கல்வியின்பால் மக்கள் உலகளவில் தற்பொழுது நாட்டம் 
கொண்டுள்ளனர் . தொழில்வளர்ச்சி நாட்டின் பொருளாதாரத்தை 
வளர்ப்பதாலும் கல்வியும் , தொழிலும் மக்களுக்கு வேலை வாய்ப்பை 
நல்குவதாலும் , இவை சார்ந்த வளாகங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் அதிக 
எண்ணிக்கையில் தற்பொழுது இயங்குகின்றன . 

இவ்வளாகங்களின் தொடர் வளர்ச்சிக்கு நீர் ஆதாரம் தேவை . 
பாரதிதாசன் பல்கலைக்கழகப் பல்கலைப் பேருரூர் வளாகத்தில் 
முனைவர் ப.மு , நடராசன் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட 
நீர்மேலாண்மை ஆய்வுகள் , உலகளவில் உள்ள கல்வி , தொழில் 
வளாகங்கள் மட்டுமின்றி மக்களின் பல்வேறு தேவைகளுக்காக 
இயங்கும் பிற வளாகங்களின் நீர்வளத்தில் தண்ணிறைவு அடைய 
உதவும் என்பதில் ஐயம் இல்லை . 

மழைநீர்ச் சேகரிப்பு மேலும் கழிவுநீரை நன்னீராக்கிப் 
பயன்படுத்தல் ஆகியவற்றை செயல்விளக்கத்துடன் இந்த ஆராய்ச்சி 
நூலில் ஆசிரியர் விளக்கியிருப்பது ஒருமுன்னோடி ஆய்விற்கு 
எடுத்துக்காட்டு . 
அறிவியல் 

ஆய்வுகள் பல்வகை நோக்கங்களுக்காக 
மேற்கொள்ளப்படுகின்றன. இவை எல்லாவற்றிலும் சிறந்த ஆய்வாகக் 
கருதப்படுவது , உயிரினங்கள் அனைத்தும் பயன்பெரும் நீர்வளம் 
பற்றியதாகும் . “ நீர்மேலாண்மை ” என்ற இந்த நூல் , தமிழ்மொழி 
அறிவியல் வளர்ச்சி அடையவும் , உலகில் உள்ள அனைத்து 
ஆற்றுப்படுகைகள் மேலும் வளாகங்கள் நீர்வளத்தில் தண்ணிறைவு 
அடையவும் வழிகாட்டுவதால் , இந்நூல் , தமிழர்களுக்கு மட்டுமின்றி 


உலக அனைத்து மக்கள் சமுதாயத்திற்கும் பயன்படும் அரிய நூல் 
என்பது உறுதி . 

தமிழும் , தமிழ்நாடும் வாழ்ந்திட , அல்லும் பகலும் 
அயராது உழைத்துவரும் தமிழ்நாடு மாண்புமிகு 
முதலமைச்சர் புரட்சித்தலைவி அம்மா அவர்களுக்கு இதயம் 
கனிந்த நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஆக்கமும் , ஊக்கமும் அளித்துவரும் 
மாண்புமிகு பள்ளிக் கல்வி மற்றும் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத் 
தலைவர் அமைச்சர் கே.சி.வீரமணி அவர்களுக்கும் , தமிழ் வளர்ச்சி - 
பண்பாடு மற்றும் செய்தித்துறை அரசுச் செயலாளர் முனைவர் 
மூ.இராசாராம் இ.ஆ.ப. அவர்களுக்கும் எனது உளங்கனிந்த 
நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் 

இந்நூலாக்கத்திற்கு உதவிய திருமதி பா . கௌசல்யா 
இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டசர் மற்றும் இந்நூலை அழகுற 
அச்சிட்டுத் தந்த ஸ்ரீ சரவணா அச்சகத்தாருக்கும் பாராட்டுகள் . 


இயக்குநர் 


முகவுரை 


மக்கள் உயிருக்கு உடல் தேவை . உயிரோடு சேர்ந்த உடலுக்கு 
அடிப்படைத் தேவை காற்று , தண்ணீர் மேலும் உணவு . மூன்றில் ஒன்று 
இல்லாவிட்டாலும் மக்கள் உயிர் வாழ்தல் இயலாது . மக்களின் 
வாழ்விற்கு நீர் பயன்படுவது போல் , உலகின் எல்லா உயிரினங்களுக்கும் , 
உயிரையும் , உணவையும் வழங்குவது நீர் ஆகும் . எனவே இயற்கை 
வளங்களுள் காற்றுக்கு அடுத்து தலையாயது தண்ணீர் . உணவு , புனல் 
மின்சாரம் , மீன் , காடு போன்ற பிற இயற்கை வளங்களைத் தொடர்ந்து 
உற்பத்தி செய்யவும் சுற்றுச் சூழல்களைப் ( Ecosystems ) பாதுகாக்கவும் 
அவற்றை நிலைப்படுத்தவும் தண்ணீர் உதவுகிறது . தண்ணீர் 
மறைந்திருக்காப் பொருளே உலகில் இல்லை . இதுவே நீரின் பெருமை . 

நீர்ச்சுழற்சி மழையைத் தருகிறது . சில பகுதிகளில் மிதமிஞ்சிய 
அளவிலும் , சில பகுதிகளில் பயன்பாட்டிற்குப் போதுமான அளவிலும் , 
சில பகுதிகளில் பற்றாக் குறையாகவும் மழையைப் பொழிவிப்பதும் 
இதே நீர்ச்சுழற்சிதான் ( Hydrologic cycle ). 

இயற்கையாகவே மழை குறைந்த பகுதிகளும் , போதுமான 
மழை பெய்தும் அதைப் பயன்படுத்தத் தேவைப்படும் பொருளாதாரப் 
பற்றாக்குறையாலும் மத்திய கிழக்கு நாடுகள் , சகாராப் பாலைவனத்தை 
ஒட்டிய நாடுகள் , தென் ஆப்பிரிக்கா , தமிழ்நாடு , சில ஆப்பிரிக்க 
நாடுகள் , தண்ணீர்ப் பற்றாக்குறையால் தற்பொழுது வாடி வருகின்றன . 
மக்கள் பெருக்கம் , தற்பொழுது துவங்கியுள்ள பருவகால மாற்றம் 
காரணமாக இந்த நிகழ்வு இன்னும் உச்ச நிலையை அடையும் . 
அன்றாடம் மக்கள் பயன்படுத்தும் தண்ணீர் மேலும் தொழிற்சாலைகளில் 
உற்பத்தியாகும் கழிவு நீர் ஆகியவை அப்படியே நிலம் , நீர் நிலைகளில் 
கலந்து நிலநீரும் மேற்பரப்பு நீரும் தரம் கெட்டு வருகின்றன . இச் 
செயல் மனித ஆதிக்கத்தினால் ஒவ்வொரு நொடியும் உலகமெங்கும் 
நிகழும் தொடர் செயலாகும் . இதனால் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள 
நன்னீர் வளம் குறைந்து வருகிறது . இன்று உலகில் நிலவும் தண்ணீர்ப் 
பற்றாக்குறைக்கு இதுவும் ஒரு காரணம் ஆகும் . 

மக்கள் பெருக்கமும் , அவர்களின் தண்ணீர்த் தேவையும் 
பெருகி வரும் இன்றையச் சூழலில் தனிநபருக்குக் கிடைக்கும் நன்னீர் 
வளம் உலகெங்கும் குறைந்து வருவது இயற்கையே . உலகளவில் சுமார் 
110 கோடி மக்கள் தற்பொழுது தரமான தன்ணீர் கிடைக்காமல் 
தண்ணீர்த் தட்டுப்பாடுடன் வாழ்கிறார்கள் . சுமார் 102 கோடி மக்கள் 
வறுமையின் காரணமாக உணவின்றிப் பசித்த வயிறுடன் இருக்கிறார்கள் . 
சுமார் 86 கோடி மக்கள் ஊட்டச் சத்துக் குறைந்த உணவை உண்டு 


வாழ்கிறார்கள் . இவற்றிற்கெல்லாம் நீர்ப் பற்றாக்குறைதான் காரணம் . 
எனவே நீர் வள மேலாண்மை வழிகளைப் பின்பற்றிக் குறைந்து வரும் 
நன்னீர் வளம் குறையாது நீர்வளத்தைப் பெருக்குவதும் , பாதுகாப்பதும் , 
குறைந்தநீர் வளத்திற்கு ஏற்றார்போல மக்கள் வாழக் கற்றுக் கொள்வதும் 
காலத்தின் கட்டாயம் . 

நாடுகள் தாண்டிச் செல்லும் 276 பெரிய நதிகள் உலகைப் 
பவனி வருகின்றன . பெரும்பாலான இந்த நதிகளின் நதிப்படுகைகளில் 
ஏதோ ஒருவகை நீர்வள மேலாண்மைதற்பொழுது கடைப்பிடிக்கப்படுகிறது . 
நீர் வள மேலாண்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது அமெரிக்க 
நாட்டில் உள்ள கொலராடோ நதிப்படுகையாகும் . உலகளவில் 
பயன்பட்டு வரும் 30 க்கும் மேலான நீர் வள மேலாண்மைகள் இந்த 
ஆற்றுப்படுகையில் பின்பற்றப்படுகின்றன . கொலராடோ நதிப்படுகை 
நீரைப் பகிர்ந்து வாழ்தல் மேலும் நீர்மேலாண்மைத் திட்டங்களைப் 
பின்பற்றல் ஆகிய வழிகளினால் தான் இப்படுகையில் அமைந்துள்ள 7 
வறட்சி மாநிலங்கள் தம் தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் களைந்து 
வாழமுடிகிறது . 

நீர் வளத்தைத் தொடர்ந்து பெறுவதற்கு நீர் மேலாண்மை 
வழிகள் தேவைப்படுகின்றன . பொதுவாகக் கடைப்பிடிக்கப்படும் 
சிறப்பான தண்ணீர் மேலாண்மை வழிகள் : 1. மழைநீர்ச் சேகரிப்பு 
2. செயற்கை நில நீர்ச் செறிவு 3. கழிவுநீரை நன்னீராக்கிப் 
பயன்படுத்துதல் 4. நுண் பாசன முறை 5. புஞ்சைப் பயிர் விவசாயம் 
6. உவர் நீர் மேலும் கடல் நீரை நன்னீராக்கிப் பயன்படுத்துதல் மற்றும் 
7. நதிகளின் நீரைப்பகிர்ந்து வாழ்தல் . 

இந்த நீர் மேலாண்மை வழிகள் பெரும்பாலான நாடுகளில் 
உள்ள பெரிய ஆற்றுப்படுகைகளில் தற்பொழுது நடைமுறைப் 
படுத்தப்பட்டு வருகின்றன . ஆனால் , தண்ணீர்த் தட்டுப்பாடுடைய சிறு 
ஆற்றுப்படுகைகளிலோ , கல்வி அல்லது பிற வளாகங்களிலோ நீர் 
மேலாண்மை வழிகள் பின்பற்றப்பட்டு அதனால் அப்பகுதிகள் 
அடைந்த பயன் மக்களை இன்றுவரை சென்றடையவில்லை . 
இக்குறையைப் போக்கும் எண்ணத்தில் , தமிழ் நாட்டின் காவிரி 
ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள 390.44 சதுரகிலோ மீட்டர் பரப்புள்ள 
காட்டாறு நதிப் படுகை மேலும் இச்சிற்றாற்றுப் படுகையில் 2.91 
சதுரக்கிலோமீட்டர் பரப்பில் இயங்கி வரும் பாரதிதாசன் பல்கலைக் 
கழகப் பல்கலைப் பேரூர் வளாகம் ஆகியவற்றின் தண்ணீர்த் 
தேவையில் தன்னிறைவு அடையும் நீர் மேலாண்மை வழிகளைக் 
கண்டறியும் தலையாய நோக்கத்துடன் இந்நூல் எழுதப்பட்டுள்ளது . 

இந்த ஆய்வுப்பகுதிகளில் நிலவும் தண்ணீர்ப் பற்றாக்குறையைக் 
களையக் கடைப்பிடிக்க ஏற்ற நீர்வள மேலாண்மை வழிகள் 1. மழைநீர்ச் 


சேகரிப்பு 2. செயற்கை நிலநீர்ச் செறிவு 3. கழிவுநீரை நன்னீராக்கிப் 
பயன்படுத்துதல் 4. காவிரி ஆற்றின் வெள்ளநீரைப் பயன்படுத்தல் 5 . 
பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்குக் குடிநீர் வடிகால் வாரியத்திடமிருந்து 
குடிதண்ணீர் பெறுதல் 6. விவசாயிகளின் நிலத்தில் பண்ணைக் 
குட்டைகள் அமைத்து மழை நீரைத் தேக்குதல் மற்றும் 7. உய்யக் 
கொண்டான் கால்வாய்ப் பிரிவுக் கால்வாய் ஒன்றைப் பாரதிதாசன் 
பல்கலைக் கழகப் பல்கலைப் பேருர் வளாகத்தில் இணைத்தல் . 

இந்த ஆய்வில் கூறப்பட்ட மேலே கண்ட நீர்மேலாண்மை 
வழிகளை நடைமுறைப் படுத்தினால் ஆய்வுப் பகுதி தொடர்ந்து 
நீர்வளம் பெறும் வாய்ப்பை அடையும் நிலையில் இருப்பதை இங்கு 
மேற்கொண்ட ஆய்வுகள் அறிவிக்கின்றன . 

பாரதிதாசன் பல்கலைக்கழகப் பல்கலைப்பேரூர் கூரை மேலும் 
தரையில் பெய்யும் மழைநீரைச் சேகரித்துப் பயன்படுத்துவதை செயல் 
விளக்கப் படம் வழியாகவும் , இப்பல்கலைக் கழக வளாகத்தில் 
அன்றாடப் பயன்பாட்டில் உற்பத்தியாகும் கழிவுநீரை நன்னீராக்க ஏற்ற 
ஆலையின் வடிவமைப்பு மேலும் கழிவு நீரைக் கழிவுநீர் ஆலைக்கு 
எடுத்துச் செல்லுதல் , நன்னீரானவுடன் அதைப் பயன்படுத்தல் 
ஆகியவற்றின் செயல் விளக்கப் படமும் முதன்முறையாக இந்த நூலில் 
விளக்கப்பட்டுள்ளது . 

காட்டாறு நதிப்படுகை நீர்மேலாண்மைத் திட்டங்களான கழிவு 
நீரை நன்னீராக்கல் , மழைநீரைச் சேகரித்தல் ஆகியவற்றிற்கு ஆகும் 
செலவும் மேலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகப் பல்கலைப் பேரூர் 
வளாகத்தின் நீர் மேலாண்மைத் திட்டங்களுக்கு ஆகும் செலவும் 
கணக்கிடப்பட்டுள்ளது . 

காட்டாறு நதிப்படுகை மேலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகப் 
பல்கலைப் பேரூர் வளாகம் போன்ற மிகச் சிறிய பரப்பில் அறிவியல் 
சார்ந்த அனைத்து ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டதோடு , நீர் 
மேலாண்மைச் செயல் திட்டங்களும் மேலும் மழைநீர்ச்சேகரிப்பு , 
கழிவுநீரை நன்னீராக்கல் ஆகிய செயல் விளக்கமும் ஒரு அறிவியல் 
ஆராய்ச்சி நூலில் முதன் முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்தப் 
பட்டதும் இந்த ஆய்வுப் பகுதிகளில்தான் . மேலும் தமிழர் நாகரிகம் 
பின்பற்றிய தண்ணீர் மேலாண்மைச் செய்திகளையும் இந்த ஆராய்ச்சி 
நூல்தான் உலக மக்கள் பார்வைக்கு முதன் முதலாக எடுத்துச் 
செல்கிறது . எனவே தற்பொழுது மேற்கொள்ளப்பட்ட நுண்ணிய நீர் 
மேலாண்மை ஆய்வுகள் , தலைசிறந்த எடுத்துக்காட்டு ஆய்வுகளாக 
உலக மக்களுக்குப் பயன்படும் . மேலும் , தமிழர் நீர்மேலாண்மை 
அறிவை உலக மக்கள் பார்வைக்கு முதல் முறையாக எடுத்துச் சென்று 
தமிழர் நாகரிகத்திற்கு பெருமை சேர்க்கும் என்பதில் ஐயம் இல்லை . 


மொழி தோன்றியதற்கு முன்பு ஒலிகள் வழியாகத் தம் 
உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினர் நம் முன்னோர் . பின்பு 
எழுத்துக்களைக் கண்டறிந்து பிறர் அறியும்படி வரிவடிவாக்கி அந்த 
ஒலிகளையே மொழியாக்கினார்கள் . படிப்படியாக மக்கள் அனைவரும் 
தவறில்லாமல் பேசவும் , எழுதவும் பயன்படுத்தும் அளவில் இலக்கண 
மொழியாக்கினார்கள் . ஒவ்வொரு மொழியும் வளர்ந்த கதை 
இப்படித்தான் . இவ்வாறாக வளர்ந்த ஒவ்வொரு மொழியும் அவற்றின் 
சொற்கள் மேலும் கருத்துகள் வளத்தால் , அம்மொழி பேசும் 
சந்ததியினரை வழிநடத்தி வருகிறது . மனித நாகரிக வளர்ச்சிக்கு 
மொழியே முதல் படிக்கட்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் . 

மொழிவளரத் துவங்கிய சமயத்தில் அறிவியலும் சேர்ந்து வளர 
வாய்ப்பில்லை . ஏனெனில் , மொழி மனித வாழ்வோடு இயைந்தது . 
அறிவியல் புதிய கண்டுபிடிப்புகளின் பயனால் வளர்ந்தது . இவ்வாறு 
மொழி முன்பும் அறிவியல் பின்பும் வளர்ந்தன . எல்லா மொழி 
பேசுவோரும் அறிவியல் கண்டுபிடிப்புகளில் வெற்றியடையவில்லை . 
சிலமொழிகளின் அறிஞர்கள் நிகழ்த்திய அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் 
அவர்கள் மொழி அறிவியல் மொழியாகவும் பயன்பட்டது . அதனால் 
அம்மொழி பேசுவோர் சிறப்புப் பெற்றனர் . இதற்கு எடுத்துக்காட்டு 
ஆங்கிலமொழி . அறிவியல் கண்டுபிடிப்புகளால் அவர்களின் 
பொருளாதார வாழ்க்கையும் மேம்பட்டது . 

தம்மொழியில் அறிவியல் கருத்துக்களை விளக்கும் சொற்கள் 
இல்லாததை அறிந்த சில மொழி அறிஞர்கள் அறிவியலைக் கற்க 
ஆரம்பித்தனர் . அறிவியல் வளர அறிவியல் சொற்கள் அவசியம் 
என்பதை உணர்ந்தனர் . இதன் பயனாகத்தான் இரசியா, ஐப்பான் , சீன 
நாட்டு மொழிகளில் அறிவியல் சொற்கள் வளர்ந்தன. இதனால் 
அவர்கள் புகழும் வளரத் துவங்கியது . இவ்வாறு பல மொழிகள் 
அறிவியலோடு சேர்ந்தே வளர்ந்து வருகின்றன . அறிவியல் சார்ந்து 
வளர்ந்த மொழிகளின் மக்கள் பொருளாதார வளர்ச்சியும் அடைந்து 
வருகின்றனர் . இதுவே அறிவியல் மொழியின் பயன் . 

அறிவியல் மொழியின் பயனை அறிந்த ஒவ்வொரு 
மொழியினரும் தம் மொழியையும் அறிவியல் மொழியாக்கத் 
தற்பொழுது துவங்கியுள்ளனர் . எனவே அறிவியல் பாடம் படித்தவர்கள் 
தம் மொழியையும் பிற மொழி அறிஞர்போல் வளர்க்க வேண்டும் . 
உலகில் எந்தமொழியும் தானே வளர்ந்ததாகச் சரித்திரம் இல்லை . 
மொழியை மக்கள் தம் சிந்தனையால் வளர்க்கிறார்கள் . இவ்வாறு 
வளமடைந்த மொழி , அம்மொழி பேசும் சந்ததியினரை வளர்த்து 
வருகிறது . இதற்கு எந்த ஒரு மொழியும் விதிவிலக்கல்ல . 


இதே வழியில்தான் தமிழ்மொழியும் அறிவியல் மொழியாக 
வளர முடியும் . அறிவியல் பாடம் படித்த தமிழர்கள் தாம் படித்த 
துறையில் உள்ள கலைச் சொற்களைத் தமிழில் பயன்படுத்த வேண்டும் . 
இச்செயலால் காலப்போக்கில் தமிழ் மொழியில் எல்லா அறிவியல் 
கருத்துகளும் இடம்பெற்று , செம்மொழியான தமிழ்மொழி அறிவியல் 
மொழியாகும் . 

நீர்வளம் , நிலவியல் ( Geology ) , நிலநீரியல் ( Hydrogeology ) , 
நீரியல் ( Hydrology ) , நீரின் வேதியல் தன்மை ( Geochemistry ) , நில 
இயற்பியல் ( Geophysics ), புவிசார் தகவல் அமைப்பு ( Geographic 
Information System ), 6130606 2 FOOTIG4 ( Remote Sensing ), sylum 
நன்னீராக்கல் ( Sewage water treatment ) , நீர்மேலாண்மை ( Water 
management ) போன்ற துறைகளில் தமிழ் இன்னும் வளர வேண்டும் . 
நீர்வளம் , நீர்மேலாண்மை போன்ற ஆய்வுகளுக்கு இவற்றின் பங்கு 
மகத்தானது . தமிழ் இத்துறைகளில் வளரவேண்டும் என்ற நோக்கில்தான் 
இந்த நூல் தமிழில் எழுதப்பட்டுள்ளது . நீர்வளம் பற்றிய அறிவியல் 
ஆய்வுகள் , நீர் மேலாண்மை வழிகள் ஆகியவை பற்றிய செய்திகளைத் 
தமிழில் விளக்கும் முதல் நூல் இதுவே ஆகும் . எனவே ஒவ்வொரு 
அறிவியல்துறை சார்ந்த தமிழ் அறிஞர்கள் அவரவர் துறையில் 
தமிழ்மொழியை வளர்க்க வேண்டும் . அறிவியல் துறையில் தமிழ்மொழி 
வளம்பெறுவதற்கு இது ஒன்றே வழி . அறிவியல் சார்ந்த மொழி வளர்ச்சி 
மக்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தும் வளமுடையது . தமிழர் நலம் 
மேம்பட அறிவியல் தமிழை வளர்ப்பது காலத்தின் கட்டாயம் . 

நீர்வள மேலாண்மை பற்றி தமிழில் எழுதப்பட்ட இந்த முதல் 
அறிவியல் ஆராய்ச்சித் தமிழ் நூலை எழுத உதவிய பாரதிதாசன் 
பல்கலைக் கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் 
எம்.பொன்னவைக்கோ, அவர்களுக்கு என் நன்றியைத் தெரிவித்துக் 
கொள்கிறேன் . 

எப்பயனும் எதிர்பார்க்காது , பிற மாணவர்களைப் போல் 
னக்கும் ,உயர்நிலைப்பள்ளிப்பருவத்தில் கல்வியும் , உணவும் , உரைவிடமும் 
தந்து வளர்த்த மாமனிதர் திருவாரூர் திரு.க.சு. சிவவடிவேல் உடையார் 
மேலும் என் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் தூணாக நின்ற கேப்டன் 
திரு . டி . முருகையன் ( சரபோசி கல்லூரி, முதல் கல்லூரி முதல்வர் , 
தஞ்சாவூர் ) ஆகிய இருவருக்கும் குடும்பத்துடன் சேர்ந்து நன்றி 
தெரிவிக்கிறேன் . 


எனக்கு உயிரும் உடலும் தந்து கல்வியும் தந்த என் நினைவில் 
வாழும் பெற்றோர் கி.ப. முத்தையா உடையார் மேலும் மீனாட்சி , 
அயராது அன்பைப் பொழியும் என் பாசமிகு துணைவி திருமதி கீதா , 


மகன் திரு.ப.மு.ந. அம்பலவாணன் , மகள்கள் திருமதி தேவி ரவிகுமார் , 
திருமதி ப.மு.ந. அபிராமி சங்கர் கணேஷ், மருமகன் திரு . சங்கர் 
கணேஷ் , மருமகள் திருமதி ஜெயமீரா அம்பலவாணன் , பாசமிகு 
பேரர்கள் ஈசுவரன் , அரிஸ்ரீ , கௌதமன் ஆகியோரின் அன்பை 
நினைத்து மகிழ்கிறேன் . நான் படிப்பதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்த 
என் அன்புச் சகோதரர்கள் திரு கிருஷ்ணசாமி , திரு கண்கையா மற்றும் 
என் சகோதரிகள் அம்மாகண்ணு , அஞ்சம்மாள் ஆகியோரின் பாசத்தை 
என்னால் மறக்க இயலாது . 

பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் 
பெறுவதற்காக எழுதப்பட்ட “ தமிழ்நாட்டின் காவிரி ஆற்றுப்படுகையில் 
அமைந்துள்ள காட்டாறு நதிப்படுகையின் நீர்வள மேலாண்மை " என்ற 
அறிவியல் ஆராய்ச்சி அரிக்கையை , மக்கள் பயன்பெற நூலாக 
வெளியிட அனுமதி நல்கிய பாரதிதாசன் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு 
நன்றி தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் . 

இந்நூலின் கருத்துக்கள் உலகுவாழ் தமிழர் இதயத்தில் 
தவழும்படி செய்த உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன இயக்குநர் , முனைவர் 
கோ.விசயராகவன் அவர்களுக்கு என் நன்றியைத் தெரிவித்துக் 
கொள்கிறேன் . 


ப.மு. நடராசன் 


ஆசிரியர் குறிப்பு 


முனைவர் . ப.மு.நடராசன் , அம்பலவாணனேந்தல் கிராமம் , 
புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தார் . இவர் திருவாரூரில் உள்ள வேலுடையார் 
உயர்நிலைப் பள்ளியில் பள்ளிப் படிப்பை முடிந்து காரைக்குடி அழகப்பா 
கல்லூரியில் இளங்கலை அறிவியல் (நிலவியல் ) பட்டமும் , சிதம்பரம் 
அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை அறிவியல் நிலவியல் ( Geology ) 
பட்டமும் பெற்றார் . டெக்ராடன் , இந்திய தொலை உணர்வு மையத்தில் ( Indian 
Institute of Remote Sensing ) தொலை உணர்வு ஆய்வில் பயிற்சியும் பெற்றார் . 
பாரதிதாசன் பல்கலைக் கழகத்தில் நீர் வள மேலாண்மை ஆராய்ச்சியில் 
முனைவர் பட்டம் பெற்றார் . இவர் நீர்வளம் கணக்கிடல் , அதைப் பயன்படுத்தல் , 
பாதுகாத்தல் , சேமித்தல் , நிர்வகித்தல் , மழைநீரைச் சேகரித்தல் , நில நீர்ச் செறிவு , 
தொலை உணர்வு ஆய்வு ஆகியவற்றில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவம் 
பெற்றவர் . 


பல நிலநீரியல் அறிக்கைகளைத் தயாரித்து தமிழக சிறு பாசன 
வளர்ச்சிக்கு உதவியுள்ளார் . மாநில , தேசிய , உலகளாவிய கருத்தரங்குகளில் 
100 க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளைச் சமர்ப்பித்துள்ளார் . 
அணைக்கரையின் கிழக்குப் பகுதியின் கொள்ளிட ஆற்றுப்படுகையின் நில நீர் 
வளத்தை முதன்முதலாகக் கணக்கிட்டுள்ளார் . 

நீர் வளம் , பருவ கால மாற்றம் , இயற்கைப் பேரழிவுகள் பற்றிய இவரின் 
கட்டுரைகள் நாளேடுகளில் பிரசுரம் ஆகி வருகின்றன . கழிவு நீர் நன்னீரை 
மாசுபடுத்துதல் , கடல் நீர் நில நீருடன் கலத்தல் , சிற்றாற்றுப்படுகைகளின் நிலநீர் 
வளம் கணக்கிடல் , நில நீர் இறைப்பு ஆய்வு , கிராமவாரியாக நீர் வள ஆய்வுப் 
படங்களைத் தயாரித்தல் ( Village Water Aths) போன்றவற்றிற்கு மாதிரி ஆய்வு 
அறிக்கைகள் தயாரித்துள்ளார் . நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ( The New Indian 
Express ) நாளேட்டில் இவர் எழுதிய " பெரிதளவு நீர் வளம் கடலில் வீணாகிறது ” 
(A Huge Commodity wasted into the sea ) என்ற கட்டுரையை பெங்களூரில் 


உள்ள கோடே நிறுவனம் ( Kode Institute ) இவரை அழைத்து கருத்துக்களைக் 
கேட்டுப் பாராட்டியது . 

தொலை உணர்வு (Remote sensing) ஆய்வின் வழியாகத் தமிழகத்தின் 
நிலவியல் , மேற்பரப்பு நிலத் தோற்றம் ஆகியவை மாவட்டம் வாரியாக இவரால் 
பிரிக்கப்பட்டு அவற்றின் நில நீர் வளம் , நில நீர்த் தன்மை , செயற்கை நில நீர்ச் 
செறிவிற்கு ஏற்ற இடம் ஆகியவை கண்டறியப்பட்டு மாநிலத்திற்கும் மக்களுக்கும் 
அவை பயன்பட்டு வருகின்றன . 

தமிழகத்தின் பல பயிற்சி முகாம்கள் , ஆராய்ச்சி நிறுவனங்கள் , 
வானொலி நிலையங்கள் , தொலைக் காட்சிகளில் நீர் வளம் , இயற்கைப் பேரழிவு, 
சுற்றுச் சூழல் , பருவ கால மாற்றம் ஆகியவை பற்றிய நிகழ்வுகளில் இவர் 
பங்கெடுத்து வருகிறார் . அமெரிக்க நாட்டின் நீர்ச் சூழல் மையம் ( Water 
Environment Federation , USA ) நடத்தும் கருத்தரங்குகளில் இவர் ஆராய்ச்சிக் 
கட்டுரைகள் கலந்துரையாடப்படுகின்றன . 

தஞ்சாவூரில் உள்ள சாஸ்திரா ( SASTRA ) பல்கலைக் கழகத்தில் இவர் 
நான்கு ஆண்டுகள் ஆலோசகராகப் ( Consultant ) பணியாற்றி இந்திய அரசின் 
அறிவியல் தொழில் நுட்ப நிறுவனம் (Departmentof Science and Technology , 
GovernmentofIndia ) வழங்கிய நிதியைப் பயன்படுத்தி கல்லணைக் கால்வாய்ப் 
பகுதிக்கு ஒரு முன்னோடி நீர் வள அறிக்கை தயாரித்தார் . 

தஞ்சாவூரில் உள்ள பெரியார் மணியம்மைப் பல்கலைக் கழகப் பருவகால 
மாற்ற ஆய்வு மையத்தின் ( Centre for Climate Change ) இயக்குனராக நான்கு 
ஆண்டுகள் பணியாற்றி , பருவ கால மாற்றம் தேசிய கருத்தரங்கு ஒன்றை 
நடத்தினார் ( ANational Seminaron Climate Change , 2010 ) கட்டுரைகளைப் 
புத்தகமாகத் தொகுத்தார் . மேலும் நீர் வளம் , பருவ கால மாற்றம் பற்றிய 10 ஒரு 
நாள் கருத்தரங்குகளை தலை சிறந்த அறிஞர்களைப் பயன்படுத்தி நடத்தினார் . 

தமிழகத்தின் மழைநீரையும் , வெள்ள நீரையும் பயன்படுத்துதல் , 
செயற்கை நில நீர்ச் செறிவு ஆகியவை பற்றிய இவர் தந்த கருத்துகளை ஆராய 
தமிழகத் திட்டக்குழு ( Panning Commission ) ஒரு குழு அமைத்து 2007 இல் 
விவாதித்தது . அக்குழுவில் இவர் உறுப்பினர் ஆனார் . இக்குழுவின் 
கலந்துரையாடலின் பயனாகத் தற்பொழுது காவிரி ஆற்றின் வெள்ள நீரைப் 
பயன்படுத்த இந்த ஆற்றில் மாயனூர் என்ற இடத்தில் கதவணை ஒன்று 
கட்டப்பட்டு வருகிறது .இச்செயல் மற்ற வெள்ளநீர் வீணாகும் ஆறுகளிலும் 
தொடரும் . 

இந்திய மைய அரசால் தமிழ் நாட்டில் ஏற்படுத்திய மாநில நிபுணர் 
தீர்ப்பாயக்குழுவில் ( State Level Expert Appraisal Committee ) உறுப்பினராக 
மூன்று ஆண்டுகள் பணியாற்றி 300 க்கும் மேலான கட்டுமானங்கள் , சுற்றுச் 
சூழல் சார்ந்த திட்டங்களுக்கு மழைநீரைச் சேகரித்தல், நில நீரைப் பெருக்குதல் , 
செயற்கை நில நீர்ச் செறிவு செய்தல் பற்றிய வழிகளில் உதவினார் . 

தற்பொழுது தமிழ்நாட்டின் திட்டக்குழுவில் செயல் குழு உறுப்பினராக 
( Member - Working Group ) இருக்கிறார் . 12 ஆம் ஐந்து ஆண்டுகள் திட்டக் 


| 


காலத்தில் தமிழ் நாட்டின் நீர் வளத்தைப் பெருக்குதல் பற்றிய இவர் கருத்தை 
திட்டக் குழுவில் 2012 ஆம் ஆண்டு விளக்கினார் . 

பாரதிதாசன் பல்கலைக் கழகத்தில் ஆட்சிமன்ற உறுப்பினராக மேதகு 
ஆளுநர் இவரை நியமித்துள்ளார் . 

பாரதிதாசன் பல்கலைக் கழகத்தில் முனைவர் பொன்னவைக்கோ 
துணைவேந்தராகப் பொறுப்பேற்றதும் அறிஞர் குழு ஒன்றை ஏற்படுத்தினார் . 
அதில் இவரை ஒரு உறுப்பினராக்கி , பாரதிதாசன் பல்கலைக்கழகப் 
பல்கலைப்பேரூர் நீர் வளம் பற்றிய ஆய்வு அறிக்கை வழங்கும்படி 
கேட்டுக்கொண்டார் . ஓர் ஆண்டு ஆய்வு செய்து 2009 ஆம் ஆண்டு 
" பாரதிதாசன் பல்கலைக் கழகப் பல்கலைப் பேரூர் வளாகம் தண்ணீர்த் 
தேவையில் தன்னிறைவு அடைதல் " என்ற ஆராய்ச்சி அறிக்கையை இவர் 
அளித்தார் . பல்கலைக் கழக நிர்வாகம் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தத் 
துவங்கியுள்ளது ஆய்விற்குக் கிடைத்த வெற்றி . 

உலகளவில் 2.91 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள ஒரு மிகச் சிறிய 
வளாகத்திற்கு அனைத்து அறிவியல் ஆய்வுகளும் செய்யப்பட்டு நீர் வளம் 
கணக்கிடப்பட்டது இதுவே முதல் முயற்சியாகும். உலகளவில் இது ஒரு 
முன்னோடி ஆய்வு ஆகும் . கூரை மழை நீர்ச் சேகரிப்பு , கழிவு நீரை 
நன்னீராக்குதல் போன்றவற்றிற்கு செயல் விளக்கத் திட்டங்கள் இந் நூலில் 
கொடுக்கப்பட்டுள்ளன . 

gari, “ Rain water harvesting new approaches for sustainable water 
resourcesdevelopment " , " மழை நீர்ச் சேகரிப்பு புது வழிமுறைகள் தண்ணீர்த் 
தன்னிறைவு ” என்ற இரண்டு நூல்களை எழுதியுள்ளார் . மழைநீர்ச் சேகரிப்பு 
பற்றிய தொழில்நுட்பச் செய்திகளை விளக்குவதில் இவை உலகளவில் 
முன்னோடி நூல்களாகும் . இந்நூல்களை முனைவர் எம்.எஸ்.சுவாமிநாதன் , 
அவருடைய ஆராய்ச்சி நிறுவனத்தில் 2004 ஆம் ஆண்டு அவருடைய ஆராய்ச்சி 
நிறுவனத்தின் சார்பில் வெளியிட்டார் . 


2010 ஆம் ஆண்டு , கோயம்புத்தூர் நகரில் . நடந்த முதல் உலகச் 
செம்மொழி மாநாட்டில் , " தமிழ்நாட்டின் காவிரிப் படுகையின் மழையையும் 
வெள்ளத்தையும் சேகரித்துப் பயன்படுத்தும் வழிகள் ” , என்ற அறிவியல் 
ஆய்வுக்கட்டுரையைச் சமர்ப்பித்தார் . மாநாட்டில் நீர்வளம் பற்றி விவாதிக்கப்பட்ட 
ஒரே கட்டுரை இக்கட்டுரை மட்டுமே . 

தண்ணீர் பற்றிய பல்வேறு செய்திகள் அடங்கிய கீழ்க்கண்ட 
நூல்களைத் தற்பொழுது இவர் எழுதிவருகிறார் . 
1. Water and human civilization 2. Water crisis and water disasters 
management 3. Water resources of the water bodies4 . Waterand food 
security measures 5. Water softening and health care 6. Water 
management 7. Water for ecosystems , forests and econonmic 
development 8. Water and culture 9. Water co -opration and peace . 
இந்நூல்களைத் தமிழில் எழுதவும் துவங்கியுள்ளார் . 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 


1 
2 
4 
6 
6 
7 
8 
9 


10 


13 
17 


18 


20 
20 


1. காட்டாறு நதிப்படுகையில் நீர்வள மேலாண்மை 

ஆய்வின் அவசியம் 
நீரின் பெருமை 
நீர் தோன்றிய வரலாறு 
உலக நீர்வளம் 
தனிநபர் ஆண்டு நீர்வளம் 
தமிழகத்தின் தனிநபர் நீர்வளம் 
நீர்வளம் பெருக்கும் வழிகள் 
மக்களும் நன்னீர்ச் சுழற்சியும் 
காவிரி ஆற்றுப் படுகையில் அமைந்துள்ள காட்டாறு 
நதிப்படுகையில் நீர் வள மேலாண்மை ஆய்வு 
மேற்கொண்டதன் நோக்கம் 
ஆய்வின் குறிக்கோள் 
உலகளவில் நீர்வள ஆய்வின் அவசியம் 
கல்வி வளாகங்களின் நீர்வள நிலையும் 

ஆய்வின் அவசியமும் 
ஆய்வு முறைகள் 
ஆய்வுக் குறிப்புகள் சேகரித்த வழிகள் 
ஆய்வுக் குறிப்புகளை நூல் தயாரிக்கப் 
பயன்படுத்திய தொழில் நுட்பம் 
ஆய்விற்குத் தொலை உணர்வுத் தொழில் 
நுட்பத்தைப் பயன்படுத்துதல் 
ஆய்வின் நம்பகத்தன்மை 
2. இலக்கியங்கள் காட்டும் நீர்வளம் மற்றும் நீர்வள 

மேலாண்மை 
மனித நாகரிக வளர்ச்சியும் தண்ணீர்த் தேவையும் 
உலகளவில் பயன்படும் மேற்பரப்பு மேலும் நிலநீர் 
நிலநீரின் பெருமை 
நிலநீர்ப் பயன்பாடு 
பொருளாதார வளர்ச்சியும் நிலநீரும் 
உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய 

நிலநீரின் பங்கு 
இந்தியாவில் நிலநீர்ப்பயன்பாடு 
நிலநீர் ஓர் சுதந்திர இயற்கை வளம் 
நிலநீரின் உற்பத்தி மதிப்பு 
கழிவு நீர் உற்பத்தியும் நீரின் தரம் கெடலும் 
உலகளவில் பயன்படும் நிலநீர் 
இலக்கியங்களிலிருந்து நீர்வளம் பற்றி அறிந்த 
உண்மைகள் 


21 


22 
23 


24 
26 
27 
30 
30 
31 


36 
38 
38 
40 
40 
41 


41 
45 
53 
53 
53 
58 


58 
58 
60 
62 


63 
64 
65 
65 
66 


நிலவியல் அமைப்பு 
நிலமேல் தோற்ற ஆய்வு 
தமிழகத்தின் நீர்வளம் 
தமிழகத்தின் நிலநீர்வளம் 
நிலநீரை முறையாகப் பயன்படுத்துதல் 
நீர்வளம் கணக்கிடும் அறிவியல் முறைகளை 

அறிதல் 
ஒரு நாட்டின் நீர்வளத்தைக் கணக்கிடல் 
புத்தாக்க நீர்வளத்தைக் கணக்கிடும் முறை 
நீர்வளம் கணக்கிடும் முறை 
ஒரு நாட்டில் உள்ள மேலும் மற்ற நாட்டிலிருந்தும் 

கிடைக்கும் மொத்த நீர்வளம் கணக்கிடல் 
நீர்வள மேலாண்மை வளர்ச்சி 
தண்ணீர்த் தேவையின் வளர்ச்சி 
பருவகால மாற்றமும் நீர்வளமும் 
நீர்ச்சுழற்சியில் உள்ள நன்னீர் வளம் குறைதல் 
மனித நாகரிக வளர்ச்சியும் தண்ணீர் 

மேலாண்மையும் 
சீன நாகரிகம் 
சிந்துநதி நாகரிகம் 
தமிழர் நாகரிகமும் நீர் மேலாண்மையும் 
எகிப்து நாகரிகம் 
இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் 

தண்ணீர் மேலாண்மை 
உலகளவில் தண்ணீர்ப் பயன்பாடு 
விவசாயத்தில் தண்ணீர் மேலாண்மை வழிகள் 
அன்றாடப்பயன்பாட்டில் தண்ணீர் மேலாண்மை 
நிலநீர் மேலாண்மை 
தொழிற்சாலையில் தண்ணீர் மேலாண்மை 
பருவகால மாற்றமும் தண்ணீர் மேலாண்மையும் 
நைல் ஆற்றுப்படுகை 
கொலராடோ நதிப்படுகை 
செயற்கை நிலநீர்ச்செறிவு 
கடற்கரை ஓர நிலநீர்க் கோர்ப்புப் பாறைகளின் 
நிலநீர்மட்டத்தைக் கடல் மட்டத்திற்கு 
மேல் ஒரு அடி இருக்கும் வகையில் நிலநீரைப் 
பயன்படுத்தல் - 
தண்ணீர்த் தட்டுப்பாட்டைத் தடுக்க 
எடுக்கப்படவேண்டிய மேலாண்மைக் 
கொள்கைகள் 


66 
67 
67 
68 
68 


69 
69 
70 
71 
71 
72 
72 
73 
74 
75 


76 


விவசாயத்திற்கு வேண்டிய நீர்வளத்தை மேலாண்மை 77 

செய்தல் 
தண்ணீரின் உற்பத்தித்திறனைப் பெருக்குதல் 

77 
நவீன விவசாய முறைகளை மேலும் நவீனப்படுத்தல் 78 
இந்தியா , தமிழ்நாடு , திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 79 
மேலும் காட்டாற்று நதிப் படுகையில் தற்பொழுது 

பின்பற்றப்படும் தண்ணீர் மேலாண்மை 
3. காட்டாறு நதிப்படுகையின் புவியியல் அமைப்பு 80 
காட்டாறு நதிப்படுகையின் இருப்பிடம் 

82 
காட்டாறு நதிப்படுகையின் இயற்கை அமைப்புகள் 86 
காட்டாறு நதிப்படுகையின் நிலவியல் அமைப்பு 

96 
காட்டாறு நதிப்படுகையின் நிலவியல் , நில மேற்பரப்பு 102 

அமைப்புகளின் நிலநீர்வள நிலை 
வானிலை 

102 
பருவங்களில் பெய்யும் மழை 

106 
மக்கள் தொகை 

109 
கல்வி 

112 
வேலைவாய்ப்பு 

115 
விவசாயம் 

119 
பயிர் வகைகள் 

123 
நிலத்தின் தரம் 

125 
பொருளாதாரம் 

129 
4. நீர் வளமும் நீரின் வேதியல் தன்மையும் 

133 
ஆற்றுப்படுகை வாரியாக நீர்வளம் கணக்கிடல் 

134 
நீர்க்கோர்ப்புப் பாறைகளின் குணங்களைக் கணக்கிடல் 137 
தண்ணீரின் வேதியியல் தன்மை 

138 
காட்டாறு நதிப்படுகையின் நீர்வளம் 

139 
நீரியல் 

139 
நிலநீர் 

140 
பயன்படும் நிலநீர் வளம் 

141 
நில நீரியல் 

141 
நீர்க்கோர்ப்புப் பாறைகளின் நிலநீர் கடத்தும் தன்மை 158 
பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் நீர்வளம் 

165 
கூரை மழைநீர் 

168 
தரையில் கிடைக்கும் மழைநீர் 

168 
கூரை மழைநீரைப் பயன்படுத்தல் 

172 
தரைப்பரப்பு மழைநீரைச் சேமிக்கும் முறை 

177 
மழைநீரை முழு அளவில் பயன்படுத்தும் வழிகள் 178 
கூரை மழை நீரைச் சேகரித்துப் பயன்படுத்த 

178 
ஆகும் செலவு 
தண்ணீரின் வேதியல் தன்மையை அறிதல் 

180 


2 


180 
193 


204 


205 


206 
208 


208 
208 
209 


210 


211 


நீரின் தர எல்லை 
பாரதிதாசன் பல்கலைக்கழக நில நீரின் வேதியியல் 

தன்மை 
காட்டாறு நதிப்படுகை நிலநீரின் வேதியியல் 
ஆய்வில் அறிந்த உண்மைகள் 

1 & 
5. நீர் மேலாண்மை 
நீர் மேலாண்மை வழிகள் 
காட்டாறு நதிப்படுகையின் தண்ணீர்த் தேவைக்கும் 

இருப்பிற்கும் உள்ள இடைவெளி 
காட்டாறு நதிப்படுகையில் தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் 

களையும் நீர் மேலாண்மை வழிகள் 
மழை நீர்ச் சேகரிப்பு 
செயற்கை நிலநீர்ச்செறிவு , கழிவுநீரை 
நன்னீராக்குதல் , நுண்பாசனமுறை வழிகளில் 
கூடுதலாகக் கிடைக்கும் நீர் வளம் 
பாரதிதாசன் பல்கலைக்கழக நீர்ப் பற்றாக்குறைக்குக் 

காரணம் 
பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தின் 

தண்ணீர்ப்பற்றாக் குறையைக் களையும் வழிகள் 
பாரதிதாசன் பல்கலைக் கழக வளாகத்தில் 

மழை நீர்ச் சேகரிப்பு 
செயற்கை நிலநீர்ச் செறிவு முறைகள் 
செயற்கை நிலநீர்ச் செறிவால் ஆய்வுப்பகுதி 

அடையும் பயன்கள் 
கழிவு நீரை நன்னீராக்கிப் பயன்படுத்தித் தண்ணீர்த் 

தட்டுப்பாட்டைக் களைதல் 
கழிவு நீர் ஆலையில் கழிவு நீர் நன்னீராகும் விதம் 
திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகம் ஆய்வுப்பகுதிக் 
கழிவுநீரை நன்னீராக்கிப் பயன்படுத்த முயற்சி 
எடுக்க வேண்டும் 
கழிவுநீரை நன்னீராக்கிப் பயன்படுத்துவதால் 

ஏற்படும் பயன்கள் 
காவிரி ஆற்றுப்படுகையில் வீணாகும் வெள்ள 

நீரைப் பயன்படுத்தல் 
பாரதிதாசன பல்கலைக்கழகத்திற்குத் தேவைப்படும் 

தண்ணீரைத் தொடர்ந்து பெறும் வழிகள் 
தண்ணீர்த் தட்டுப்பாட்டிற்கு உரிய காரணங்கள் 
பெருகிவரும் தண்ணீர்த்தேவை 
உலக வெப்பமும் நீர் வளமும் 


211 


212 
215 


215 


218 
228 


229 


230 


236 


238 
238 
241 


243 


243 
246 


248 
251 
252 
254 


255 


255 


257 
257 


258 
258 
259 
260 


தண்ணீர்ப் பற்றாக்குறையைக் களைவதற்கு 

எடுக்க வேண்டிய சில முயற்சிகள் 
ஊதா நிறப் புரட்சியின் அவசியம் 
தண்ணீரைப் பகிர்ந்து வாழ்வதில் உள்ள 
பிணக்குகளைத் தவிர்த்தல் 
நதிப் படுகை மேலாண்மை 
நன்னீரின் விலைமதிப்பைக் கணக்கிடல் 
தண்ணீரைப் பல பயன்பாடுகளுக்குப் பகிர்தல் 
பல்கலைக்கழகங்கள் மேலும் ஆய்வகங்களுடன் 

தொடர்பு கொள்தல் 
6. முடிவுரையும் பரிந்துரையும் 

முடிவுரை 
நீர்வளம் 
தொலை உணர்வு மேலும் புவி சார் தகவல் 

கட்டமைவு ஆய்வுகள் 
நிலவியல் , நிலமேற்பரப்புத் தோற்றம் 
தண்ணீரின் தரம் 
மனிதவளம் 
காட்டாறு நதிப்படுகையின் நீர்வளத் தேவைக்கும் 

பயன்பாட்டிற்கும் இடையே உள்ள இடைவெளி 
சிறந்த நீர்மேலாண்மை வழிகள் 
மழைநீர்ச் சேகரிப்பு 
கழிவுநீரை நன்னீராக்கிச் சில பயன்பாடுகளுக்குப் 
பயன்படுத்தல் 
நதிக்குள் இணைப்பு, நதிகளை இணைத்தல் 
நுண்பாசன முறைகள் 
பாரதிதாசன் பல்கலைக்கழக நீர்வள மேலாண்மை 
கழிவுநீரை நன்னீராக்குவதால் காட்டாறு நதிப்படுகை 

அடையும் சிறப்பு 
நீர் மேலாண்மைத் திட்டங்களைச் செயல்படுத்த 

ஆகும் செலவு 
தனித்தன்மை வாய்ந்த ஆராய்ச்சி 
பரிந்துரை 
காட்டாறு நதிப்படுகை தொடர்ந்து தண்ணீர் 

பெறும் வழிகள் 
காட்டாறு நதிப்படுகைக்கு மேலும் தேவைப்படும் 

ஆய்வுகள் 
துணைநூற் பட்டியல் 
கலைச் சொற்கள் 


260 
261 
261 


262 
262 
262 
263 


264 


265 
266 
269 


271 


273 


290 


" நீரின் றமையாதுலகு " 
1 . காட்டாறு நதிப்படுகையில் நீர்வள 
மேலாண்மை ஆய்வின் அவசியம் 


உயிரினங்களுக்கு வாழ்வு ஆதாரத்தை வழங்கும் நீரின் 
பெருமை பற்றி இப்பகுதி விளக்குகிறது . மேலும் நீர் தோன்றிய 
வரலாறு , காட்டாறு நதிப்படுகைக்கு நீர்வள மேலாண்மை 
ஆய்வின் அவசியம் , குறிக்கோள் , ஆய்வுக் குறிப்புகளைப் 
பயன்படுத்தி ஆய்வு நூல் தயாரிக்கப்பட்ட தொழில் நுட்பம் 
போன்றவற்றையும் இத்தலைப்பு விளக்குகிறது . 

உலகிலுள்ள இயற்கை வளங்களுள் தலையாய இடத்தில் வைத்துப் 
போற்றப்படுவது நீர் . நீருக்கு மாற்று என்பதே இல்லை . மக்களின் அன்றாடப் 
பயன்பாடு , விவசாயம் , மீன் வளர்ப்பு , தொழில் வளர்ச்சி , புனல்மின் உற்பத்தி 
மேலும் மக்களின் பொழுதுபோக்கு ஆகியவற்றிற்க்காகப் பயன்படும் நீரின் 
தேவை , மக்களின் மிதமிஞ்சிய வளர்ச்சியின் காரணமாக அதிகரித்து வருகிறது . 
இதனால் பல நாடுகளில் நீர்ப் பற்றாக்குறை தற்பொழுது நிலவி வருகிறது . 
எதிர்காலத்தில் நீர்ப் பற்றாக்குறை இன்னும் அதிகரிக்கும் என்று நீரியலாளர்கள் 
கருத்துத் தெரிவித்துள்ளனர் . குறைந்து வரும் அரிய வளங்களுள் ஒன்று நீர் 
ஆகும் . இச்சூழ்நிலையில் மக்கள் தொடர்ந்து நீர்வளத்தைப் பெற ஏற்ற 
நீர்மேலாண்மை வழிகளைக் கண்டறிவது மிக அவசியம் . எனவே நீர்வளம் 
குறைந்த சிறு நதிப் படுகைகள் மேலும் சிறிய கல்வி வளாகங்கள் போன்ற சிறிய 
பரப்பளவில் உள்ள பகுதிகளுக்கு நீர் மேலாண்மை மிக இன்றியமையாத ஒன்று . 
நீரின் பெருமை 

உயிரினங்கள் எல்லாவற்றின் உயிர் வாழ்விற்கும் மேலும் அவற்றின் 
பல்வேறு தேவைகளுக்கும் தண்ணீர் இன்றியமையாததாக இருக்கிறது . 
எனவேதான் திருவள்ளுவர் , 

" நீரின் றமையா துலகெனின் யார்யார்க்கும் 

வானின் றமையா தொழுக்கு ” 
என்று நீரின் பெருமையை உலகிற்கு உணர்த்தினார் . நீரினால் மட்டுமே மனித 
இனத்திற்குப் பயன்படும் பல வளங்களைப் பெருக்க முடியும் . 


2 


உலகில் உள்ள எல்லாப் பொருட்களிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு 
தண்ணீர் இருக்கிறது . உயிர் வாழும் எல்லா உயிரனங்களின் உடலின் பெரும் 
பகுதி தண்ணீராக உள்ளது . சராசரியாக 70 கிலோ எடையுள்ள மனிதன் உடலில் 
57 விழுக்காடு , அதாவது 40 லிட்டர் தண்ணீர் இருக்கிறது . பிறந்த குழந்தையின் 
உடலில் 79 விழுக்காடு தண்ணீர் உள்ளது . உடலின் 69 விழுக்காடு தண்ணீராக 
உள்ளது ( USGS , 2012 ) . தண்ணீருக்கு மாற்று இல்லை என்பதுதான் தண்ணீரின் 
தலையாய பெருமையாகும் . 
நீர் மாசுபடுதல் 


மனித ஆதிக்கத்தினால் மட்டும் சுமார் 70 விழுக்காடு மேற்பரப்பு நீரும், 
சுமார் 50 விழுக்காடு நிலநீரும் மாசடைந்திருக்கிறது ( World Water Institute , 
2000 ) . மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் மேலும் தொழிற்சாலைகளுக்குப் 
பயன்படும் தண்ணீரில் உற்பத்தியாகும் கழிவு நீர்தான் மேற்பரப்பு மேலும் நிலநீர் 
ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகின்றன . தமிழ் நாட்டில் 284 கனகிலோ மீட்டரும் , 
இந்தியாவில் 47.32 கனகிலோ மீட்டரும் , உலகளவில் 260.18 கனகிலோ 
மீட்டரும் , அன்றாடம் நாம் பயன்படுத்தும் தண்ணீரிலிருந்து மட்டும் கழிவு நீர் 
உற்பத்தியாகிறது . தொழிற்சாலைக் கழிவையும் சேர்த்து உலகில் உற்பத்தியாகும் 
ஆண்டுக் கூடுதல் கழிவுநீர் 1,2000 கனகிலோ மீட்டர் ஆகும் . கி.பி. 2050 
ஆம் ஆண்டில் உற்பத்தியாகக் கூடிய மொத்த கழிவுநீர் 18,000 கனகிலோ 
மீட்டர் என்று கணக்கிடப்பட்டுள்ளது ( Samuel Larsen , T.L , 2004 ) . எனவே 
இவ்விரு வகையில் உற்பத்தியாகும் கழிவுநீர் , மேற்பரப்பு மேலும் நிலநீர் 
ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறது . இயற்கையாக நீர்ச் சுழற்சியிலுள்ள 
நீர்வளம் தொடர்ந்து கிடைப்பதற்கு உரிய மிகச் சிறந்த வழி தண்ணீரை 
மாசுபடுத்தலை விட்டுவிடுதல் ஆகும் . மாற்று ஏதும் இல்லாத நீர்வளம் 
மாசுபடுவதால் மனித நாகரிகம் பாதிப்படையும் என்பதை மக்கள் உணர 
வேண்டும் . 


நீர் தோன்றிய வரலாறு 

பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி தோன்றியபொழுது , 
பெருமளவு தண்ணீருடன் அது தோன்றியிருக்கலாம் என்பதைச் சில நிகழ்வுகள் 
தெரிவிப்பதாக அறிஞர்கள் நம்புகின்றனர் . இராபர்ட் ( Robert ), டார்கே ( Drake ) 
மேலும் கேம்பின்ஸ் ( Campins ) ஆகிய மூவரும் , பூமி 450 கோடி ஆண்டுகளுக்கு 
முன்பு தோன்றிய பொழுதே தண்ணீருடன் கூடிய வாயு மண்டலத்துடன் 
தோன்றியதற்கு நிறைய ஆதாரங்கள் இருப்பதாகக் கூறுகின்றனர் ( Drake , M.J , 
Campins , H , 2005 ) . பூமி தோன்றிய பிறகு வால் நட்சத்திரங்கள் ( comets ) மேலும் 
சிறுகிரகங்கள் ( asteroids ) ஆகியவை பூமியைத் தாக்கியது . அப்பொழுது , 
அவற்றில் உள்ள தண்ணீர் பூமியில் சிறிது சிறிதாகச் சேர்ந்தது என்று இராபர்ட் , 
டார்கே , கேம்பின்ஸ் போன்றோர் மேலும் அமெரிக்க நாட்டின் நாசா நிறுவனம் 
செய்துவரும் ஆய்வுகளிலிருந்து தெரிய வருகிறது ( Zeeya Merali , 2010 , Suhail 
Jalbout, 2011 ) . 


3 


படிப்படியாகப் பூமி குளிர்ச்சி அடைந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தை 
எட்டிய சமயத்தில் , அதிலிருக்கும் திடப்பொருள்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட 
ஆவிபூமியின் வாயு மண்டலத்தை நிரப்பியது . வாயு மண்டலத்தின் இறுக்கத்தால் 
இந்த ஆவி திரவமாக மாறியது ( Gleick , H. Peter , 2008-2009 ). பெரிய அளவிலான 
வால் நட்சத்திரங்கள் மேலும் சூரியக் குடும்பத்தின் வெளிப்புறத்தில் உள்ள சிறு 
கோள்கள் ( Planetoids ) ஆகியவற்றில் உள்ள நீர் இன்று ஒரு நிரூபிக்கப்பட்ட 
உண்மையாகும் . இவற்றில் உள்ள தண்ணீரின் வேதியல் குணம், பூமியின் கடலில் 
உள்ள தண்ணீரின் வேதியல் குணத்தை ஒத்துள்ளது . சிறு கிரகங்களில் உள்ள 
ஹைடிரஜன் பூமியில் உள்ள தண்ணீரின் ஹைடிரஜனுடன் ஒத்தாக இருக்கிறது . 
இச் செய்திகள் யாவும் பூமியில் தண்ணீர் தோன்றிய வரலாற்றை அறிய 
உதவுகின்றன . 

24 தீமிஸ் ( 24 Themis) என்ற சிறு கிரகம் ( asteroid) 200 கிலோமீட்டர் 
அளவுடையது . இக்கிரகம் செவ்வாய்க் ( Mars ) கிரகத்திற்கும் , ஜுபிட்டர் (Jupiter ) 
கிரகத்திற்கும் இடையில் அமைந்துள்ளது . இக்கிரகத்தில் தண்ணீர் இருக்கிறதா 
என்பதை அமெரிக்க நாட்டின் நாசா நிறுவனம் ( National Aeronautics and Space 
Administration - NASA ) ஆய்வு செய்தது . இக்கிரகத்தின் பரப்பளவில் உறைந்த 
தண்ணீர் படிந்திருப்பதை இந்த ஆய்வு தெரியப்படுத்தியது ( Nature and The 
Hindu , 2010 ) . வால்நட்சத்திரங்கள் , சிறுகிரகங்கள் பூமியைத் தாக்கிய பொழுது 
இங்கு முதன் முதலில் தண்ணீர் உற்பத்தியாகி இருக்கலாம் என்ற அறிஞர்களின் 
கணிப்பு இப்புதிய கண்டுபிடிப்பால் உறுதி செய்யப்படுகிறது . மேலே கூறப்பட்ட 
பல்வகைக் காரணங்களில் ஏதோ ஒரு வகையில் பூமியில் தண்ணீர் 
உற்பத்தியாகியுள்ளது . இவ்வாறாக இங்கு உற்பத்தியான மொத்த நீர்வளம் 
13,860 இலட்சம் கனகிலோ மீட்டர் . இதில் நன்னீர்வளம் 350 இலட்சம் 
கனகிலோ மீட்டர் ( Gleick , H . Peter, 1993 ) . 

பூமி எரிகுழம்பாக இருந்து காலப்போக்கில் படிப்படியாகக் குளிர்ந்து 
திடப் பொருளானது . இத்திடப் பொருள் கடினமாக இருந்ததால் கடினப்பாறை 
என்று பெயர் பெற்றது . முதன் முதலிலும் , காலப்போக்கிலும் தோன்றிய தண்ணீர் 
இப்பாறைகளின் பள்ளங்களில் தேங்கி மேற்பரப்பு நீரானது ( surface water ) . 
வெப்பம் , வேதியல் இராசயனக் கிரியை , தாவரங்களின் வேர்கள் , மனிதர்கள் , 
மற்ற உயிரினங்களின் தாக்கம் போன்றவற்றினால் பொதுவாகக் கடினப் 
பாறையின் மேற்பரப்புப் பகுதி காலப் போக்கில் பல்வேறு தோற்றங்களாகவும் , 
பல அளவுகளுடைய சிறிய , நடுத்தர , பெரிய கற்களாகவும் , மணலாகவும் 
சிதைந்தது . சிதைந்த இப்பொருட்களை மழைநீர் மேட்டிலிருந்து சுமந்து வந்து 
தன் ஓட்டப் பாதையில் உள்ள பள்ளங்களில் நிரப்பியது . இவ்வாறு ஒவ்வொரு 
முறையும் பரப்பப்பட்ட இக்கடினப் பாறையிலிருந்து பெற்ற சிதைந்த பொருட்கள் , 
காலப்போக்கில் படிவுப்பாறைகள் ஆயின. இப்படிவுப் பாறைகள் சில பகுதிகளில் 
பல கிலோ மீட்டர் அளவு கனமுடையதாக அமைந்திருப்பதை இன்று கூட நாம் 
பார்க்கிறோம் . இதைப் போலவே சிதைந்த பாறைகளிலிருந்து உற்பத்தியான 
பெருமணல் , சிறுமணல் , குறுமணல் போன்றவற்றைக் காற்று தன்னுடைய 


4 


சக்திக்கு ஏற்பச் சுமந்து சென்று தன் திசைப் போக்கில் பரப்பியது . இவ்வாறு 
தோன்றியவைதான் பாலைவனம் மேலும் சில கடற்கரைப் பகுதிகளில் பரவி 
இருக்கும் மணல் மேடுகள் ( sand dunes ) மேலும் மணல் பரப்புகள் ஆகும் . இவை 
காற்று வழிப் படிவுப் பாறை ( Aeolian origin sediments) வகையைச் சார்ந்தவை 
ஆகும். 

பூமி குளிர்ந்த பின்பு தோன்றிய கடினப் பாறைகளில் இயற்கையாகவே 
இடுக்குகள், வெடிப்புகள் , சந்து , பொந்துகள் தோன்றின . கடினப்பாறைகளின் 
மேற்பரப்பில் மட்டுமே தேங்கி நின்ற தண்ணீர் இவற்றையும் காலப்போக்கில் 
நிரப்பியது . அதுமட்டுமின்றி , புவிஈர்ப்பு விசை மேலும் மேட்டிலிருந்து 
பள்ளத்திற்குத் திரவம் பரவும் தன்மையுடையது என்ற இயற்கை விதிகளின்படி, 
தரைப்பரப்பில் உள்ள தண்ணீர் சிறிது சிறிதாகக் கசிந்து பூமியின் கீழ்ச்சென்று , 
மணல் , கல் போன்றவற்றின் இடையில் உள்ள வெற்றிடத்தில் தேங்கியது . 
இவ்வாறு பூமியின் கீழ் தண்ணீர் கோர்த்த பகுதிகள் நிலநீர் நீர்க்கோர்ப்புப் 
பாறைகள் ( aquifers) ஆயின . தரைமட்டத்திற்குக் கீழ் உள்ள நீர்கோர்ப்புப் 
பாறைகளில் இவ்வாறு தேக்கி வைக்கப்பட்ட தண்ணீர்தான் நிலநீராகியது . 
மேற்பரப்பு நீர்வளம் கணக்கிடப்பட்டது போல் உலகளவில் உள்ள நிலநீரின் வளமும் 
கணக்கிடப்பட்டுள்ளது . உலகளவில் உள்ள நிலநீர்வளம் 234 இலட்சம் 
கனகிலோ மீட்டர் ஆகும் . இதில் நன்னீர் வளம் 105.3 இலட்சம் கனகிலோ 
மீட்டர் . உப்பு நீர் 128.7 இலட்சம் கனகிலோ மீட்டர் ( USGS , 2013 ) . 
உலக நீர்வளம் 


தண்ணீர் பூமிக்கு மூன்று வழிகளில் கிடைக்கிறது . முதலாவது மழை 
நீர் , இரண்டாவது உறைந்த நிலையில் உள்ள பனிக்கட்டி ( glacier ), மூன்றாவது 
நிலநீர் . இம்மூன்று வகை நீர்வளமும் நீர்ச்சுழற்சி ( Hydrologic Cycle ) என்ற 
இயற்கையின் கொடையால் கிடைக்கிறது . 

மக்களுக்குப் பயன்படும் கடல் நீரையும் சேர்த்தால் உலகில் உள்ள 
மொத்த நீர்வளம் 1,386 மில்லியன் கன கிலோ மீட்டர் , இதில் நன்னீரின் பங்கு 
2.5 விழுக்காடு , அதாவது 35 மில்லியன் கன கிலோ மீட்டர் ( UNESCO - WWAP , 
2003 , USGS , 2013 , Gleick , H. Peter, 1993 , 2003 , 2008-2009 , Duddin , M , 1988 ) . 
இதை மேட்டூர் அணையில் தேக்கினால் 132 இலட்சம் மேட்டூர் அணைகளில் 
தேக்க முடியும் . உலகிலுள்ள இந்த நன்னீர் வளத்தை 100 லிட்டர் என்று 
எடுத்துக் கொண்டால் , மக்களுக்குப் பயன்படும் அளவில் உள்ள நன்னீர் ஒரு 
தேக்கரண்டி மட்டுமே . இதிலிருந்து உலகில் நன்னீர் வளம் மிகக் குறைவாகவே 
இருக்கிறது என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் . இந்த 
உண்மையை உணர்ந்தால் தான் நீர் வளத்தைச் சிக்கனமாகப் பயன்படுத்த 
வேண்டும் என்ற மனப்பாங்கு மக்களுக்கு ஏற்படும் - ( அட்டவணை 1.1 , படம் 
1.1 ) . 


5 


அட்டவணை 1.1 
உலக நீர்வளம் 

மொத்தநீர்வளத்தில் 
தண்ணீர் அளவு 

நன்னீர் 

ஒவ்வொரு 
கன கிலோ மீட்டர் 

விழுக்காடு 

நீர் ஆதாரத்தின் 
விழுக்காடு 


நீரின் ஆதாரம் 


68.7 


நன்னீர் 


30.1 


0.05 
0.86 


கடல் , வளைகுடா 

1,338,000,000 
உறைபனி மற்றும் பனி 24,064,000 
நிலநீர் 

23,400,000 

10,530,000 
உப்பு நீர் 

12,870,000 
மண் ஈரப்பதம் 

16,500 
தரைப்பனி மற்றும் உறைபனி 300,000 
ஏரிகள் 

176,400 
நன்னீர் 

91,000 
உப்பு நீர் 

85,400 

12,900 
சதுப்புநில நீர் 

11,470 

2,120 
உயிரினங்கள் 

1,120 
கூடுதல் 

1,386,000,000 


96.5 
1.74 
1.7 
0.76 
0.94 
0.001 
0.022 
0.013 
0.007 
0.006 
0.001 
0.0008 
0.0002 
0.0001 
100 


0.26 


ஆகாயம் 


0.04 
0.03 
0.006 
0.003 


ஆறுகள் 


உலக நீர்வளம் 


உலக 
நன்னீர் வளம் 
25 விழுக்காடு 


உறைபனி 
மற்றும் 
பனி 68.9 
விழுக்காடு 


பப்ப நீர் 

97.5 
விழுக்காடு 


மண் 
ஈரப்பதம் , 
சதுப்பு நிலம் 

மேலும் 
உறைபனி 
ஆகியவற்றில் 
உள்ள நீர்வளம் 
0.9 விழுக்காடு 


ஏரிகள்,ஆறுகளில் 
உள்ள நீர்வளம் 0.3 விழுக்காடு 


நிலத்தடி நன்னீர் 
29.9 விழுக்காடு 


ஆதாரம் : USGS 


படம் 1.1 


6 


தனிநபர் ஆண்டு நீர்வளம் 

உலகில் உள்ள நன்னீர் வளத்தை இப்பொழுது உலகில் உள்ள மக்கள் 
அனைவரும் சமமாகப் பங்கிட்டுக் கொண்டால் , நபருக்கு ஆண்டிற்கு சுமார் 
7,000 கனமீட்டர் கிடைக்கும் . கி.பி. 2025 ஆம் ஆண்டில் வாழும் உலக மக்களின் 
தனி நபர் ஆண்டு நீர்வளம் சுமார் 5,100 கன மீட்டர் . கனடா , ரஷ்யா , தென் 
அமெரிக்காவின் மேற்குக் கடற்கரை நாடுகள் ஆகியவற்றில் தனிநபர் ஆண்டு 
நீர்வளம் அதிக அளவில் இருக்கிறது . உலகிலேயே தனிநபர் ஆண்டு நீர்வளம் 
அதிகமாக உள்ள நாடு ஐஸ்லாண்டு ஆகும் . இந்த நாட்டின் தனிநபர் ஆண்டு 
நீர்வளம் 6,66,667 கனமீட்டர் . உலகில் வாழும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு 
குறிப்பிட்ட அளவு தண்ணீர் தேவை . அன்றாடப் பயன்பாட்டிற்கு 135 லிட்டர் , 
உணவிற்கும் சேர்த்து ஆண்டு தண்ணீர்த் தேவை 1,700 கனமீட்டர் ( Gleick , H. 
Peter , 2005 , Population Institute, 2010). 


தண்ணீர்ப்பற்றாக்குறை உணர்த்தி மூலமாகத் ( Water Stress Indica 
tor ), தண்ணீர்ப் பற்றாக்குறை நாடுகளின் தண்ணீர்ப் பற்றாக்குறையை , 0.3 
எண்ணிற்கு கீழ் மேலும் 1 க்கு மேல் உள்ளவை என்று பிரித்து அவற்றின் நீர்வள 
நிலையை அறிய முடியும் . எண் 0.3 க்குக் கீழ் இருந்தால் அங்கு அதிக நீர்வளம் 
இருக்கிறது என்றும் எண் 1 க்கு மேல் இருந்தால் அங்கு தண்ணீர்ப் பற்றாக்குறை 
அதிகம் உள்ளது என்று பொருள் (Amber Brown et al . , 2011 ) . இவ்வழியில் 
பார்த்தால் பசிபிக் கடற்கரையை ஒட்டிய அமெரிக்காவின் மேற்குப்பகுதி , வட 
ஆப்பிரிக்காவின் சகாரா பாலைவனப்பகுதி , மத்திய கிழக்கு நாடுகள் , 
இந்தியாவின் இராஜஸ்தான் , ஆஸ்திரேலியாவின் தெற்கு தென்கிழக்குப் 
பகுதிகள் ஆகியவை எண் 1 ஐ விட அதிகமாக இருக்கிறது . 

இந்திய நாட்டில் தற்போதைய தனிநபர் ஆண்டு நீர்வளம் சுமார் 1,900 
கனமீட்டர் . கி.பி .2050 ஆம் ஆண்டின் தனிநபர் ஆண்டு நீர் வளம் சுமார் 1,235 
கன மீட்டர் . இந்த அளவு நீர்வளம் இந்திய நாட்டின் எல்லா மாநிலங்களிலும் , 
கிராமத்திலும் , வீட்டிலும் இன்று கிடைக்கிறதா என்றால் கிடைப்பதில்லை. 
உலகளவில் இதே நிலைதான் நிலவுகிறது . இதற்குக் காரணம் பெய்யும் மழை 
ஒரே அளவில் எங்கும் பெய்வதில்லை என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள 
வேண்டும் . இந்த உண்மையை அறிந்தால் தான் , இயற்கையாகவே தண்ணீர் வளம் 
அற்ற பகுதிகளில் , அங்குள்ள நீர்வளத்திற்கு ஏற்றார் போல் , நீர்வள மேலாண்மை 
வழிகளில் , இருக்கும் நீர் வளத்தைப் பயன்படுத்தி வாழ வழி காணமுடியும் . 
தமிழகத்தின் தனிநபர் நீர்வளம் 

தமிழகத்தின் மொத்த நீர்வளம் 1,643 டி.எம்.சி. இதில் மேற்பரப்பு நீர்வளம் 
878 டி.எம்.சி., நிலநீர் 765 டி.எம்.சி ( P.W.D , Government of Tamil Nadu , 2001 
and 2002 )( படம் 1.2 ). 





7 


தமிகத்தின் நீர்வளம் 


13878 டி.எம்.சி , 


01643 டி.எம்.சி , 


1765 டிாம்.சி , 


மேற்பரப்பு நீர் நிலநீர் கூடுதல் நீர்வளம் 


படம் 1.2 


தமிழ் நாட்டின் 2002 ஆம் ஆண்டு தனி நபர் நீர்வளம் சுமார் 800 கன 
மீட்டர். எனவே இங்குள்ள தண்ணீர்ப் பற்றாக்குறை 900 கனமீட்டர் , அல்லது 
54.94 விழுக்காடு . கி.பி. 2050 ஆம் ஆண்டில் இங்குள்ள தனிநபர் ஆண்டு 
நீர்வளம் 435 கனமீட்டர் . அக்காலக் கட்டத்தில் உள்ள பற்றாக்குறை 1,260 
கனமீட்டர் , அல்லது 74.41 விழுக்காடு ( Natarajan P.M , 2007 ) . 

தமிழ் நாட்டின் நீர்வளத்தைப் பெருக்க முயற்சி எடுக்காவிட்டாலோ , 
அல்லது இருக்கும் நீர்வளத்தை நீர் மேலாண்மை வழிகளில் சிக்கனப்படுத்தி 
மிச்சப்படுத்தப்படவில்லை என்றாலோ , 2050 ஆம் ஆண்டில் இம்மாநிலத்தில் 
வாழும் மக்களுக்கு , அப்போதுள்ள தண்ணீரைப் பயன்படுத்தி ஒரு வேளைக்குப் 
போதுமான உணவைத்தான் உற்பத்தி செய்ய முடியும் . அதாவது , ஒவ்வொரு 
நாளும் ஒரு வேளைக்குத்தான் உணவு உண்ண முடியும் . 
நீர்வளம் பெருக்கும் வழிகள் 

இப்பொழுது இருக்கின்ற நிலையில் ஒரு நாட்டிலோ , 
ஆற்றுப்படுகையிலோ தண்ணீர் வளம் குறைவாக இருக்குமாயின் அங்கெல்லாம் , 
அங்கு பெய்யும் மழை முழுவதையும் சேகரித்துப் பயன்படுத்த முதல் நடவடிக்கை 
எடுக்க வேண்டும் . அதன் பிறகு நிலநீர் வளத்தைத் தொடர்ந்து தக்க வைத்துக் 
கொள்ள நிலநீர் மட்டம் தாழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் . தக்க தொடர் 
செயற்கை முறை நிலநீர்ச் செறிவின் மூலம் இச்சாதனையை எட்ட முடியும் . மேலும் 
நாம் பயன்படுத்தும் நீரிலிருந்து உற்பத்தியாகும் கழிவு நீரும் ஒரு வளம் என்பதை 
உணர்ந்து , அதை நன்னீராக்கி மீண்டும் பயன்படுத்த வேண்டும் . குளிப்பதற்கும் , 
கழிவறைகளில் பயன்படுத்தும் நன்னீரைச் சிக்கனப்படுத்த வேண்டும் . அத்துடன் 
எங்கெல்லாம் குழாய்களின் வழியாகத் தண்ணீர் கசிந்து வீணாகிறதோ 
அங்கெல்லாம் கசிவை நிறுத்த வேண்டும் . இது போன்ற மழைநீர்ச் சேகரிப்பு , 
நிலநீர்ச் செறிவு , நீர் மேலாண்மை வழிகளில் சிறிய பரப்புள்ள நதிப்படுகைகள் 
கல்வி மேலும் தொழில் வளாகங்களின் தண்ணீர்த் தேவையில் தன்னிறைவு 


8 


அடைய முடியும் . இவ்வழிகளில் உலகில் எங்கெல்லாம் தண்ணீர்த் தட்டுப்பாடு 
நிலவுகிறதோ அப்பகுதிகளின் நீர்வளத்தைப் பெருக்க முடியும் . 
மக்களும் நன்னீர்ச் சுழற்சியும் 

நன்னீர் வளம் மக்கள் வாழ்வோடு இணைந்து இயங்கும் நிலையில் 
உள்ளது . மக்களின் வளர்ச்சி , இடம் பெயர்தல் , வாழும் நெருக்கம் , நகரவாழ்க்கை , 
நோய் பரவுதல் , இறப்பு போன்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கும் நன்னீர்ப் 
பயன்பாட்டிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது . 

பொதுவாக மக்கள் வளர்ச்சி மேலும் அவர்களின் அடர்த்தியான 
வாழ்க்கையின் காரணமாக நன்னீர்த் தேவை அதிகரித்து வருகிறது . அவர்கள் 
இடம் பெயர்தலால் இடம் பெயர்ந்து புதிதாக வாழும் இடத்தின் நன்னீர்த் தேவை 
அதிகரிக்கிறது . மக்கள் நகர வாழ்க்கையை நாடிச் செல்லும்போது அங்குள்ள 
நாகரிக வளர்ச்சியின் காரணமாக நகரத்தின் தண்ணீர்த் தேவை 
அதிகரிக்கிறது . நகர மக்கள் பயன்படுத்திய நீரில் உற்பத்தியாகும் கழிவு நீரால் 
அங்குள்ள நன்னீர் மாசடைகிறது . மாசடைந்த தண்ணீரை அவர்கள் பருகுவதால் 
நோய்வாய்ப்பட்டு இறக்க நேரிடுகிறது . உயிர் வாழ்விற்காக மக்கள் நன்னீரை 
அருந்துகிறார்கள் . மேலும் உணவைச் சமைக்க , குளிக்க , துவைக்க , விவசாயம் , 
சுற்றுச்சூழல் பாதுகாப்பு , புனல்மின் உற்பத்தி , மீன் உற்பத்தி , கழிவை 
வெளியேற்றுதல் மேலும் தொழில் ஆகியவற்றிற்கு நன்னீரைப் 
பயன்படுத்துகிறார்கள் . இத்தேவைகளுக்காக நன்னீர்ப் பயன்பாடு ஒவ்வொரு 
ஆண்டும் கூடிக்கொண்டே வருகிறது . 


பல்வேறு தேவைகளுக்கு இவ்வாறு நன்னீர் தொடர்ந்து 
தேவைப்படுவதால் மேற்பரப்பு மேலும் நிலநீர் வளம் குறைந்து வருகிறது . மேலும் 
மக்களால் உற்பத்தியான கழிவு நீராலும் நன்னீரின் தரம் கெட்டுவருகிறது . 
இவற்றால் சுற்றுச்சூழல் மாசு அடைந்து விவசாய உற்பத்தி மேலும் மீன் உற்பத்தி 
குறைகிறது . இவ்வாறு நீர்ச்சுழற்சியே தற்பொழுது மாற்றம் அடையத் 
துவங்கிவிட்டது . நன்னீர்ப் பற்றாக்குறை , அதை மாசுபடுத்துதல் ஆகிய 
காரணங்களினால் உணவு உற்பத்தி குறைகிறது ; தரமில்லாத் தண்ணீரைப் 
பருகுவதால் தண்ணீர் சார்ந்த வியாதிகள் பெருகுகின்றன ; மக்களின் சமூகப் 
பொருளாதார வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது , மேலும் தண்ணீரைப் பகிர்ந்து 
கொள்வதில் பிணக்குகள் ஏற்படுகின்றன . இக்காரணங்களினால் நாடுகளின் 
பொருளாதாரவளர்ச்சி குன்றி , வாழ்வு ஆதாரம் தேடி மக்கள் இடம் பெயரும் நிலை 
ஏற்படுகிறது . மேலே கூறிய நிகழ்வுகளிலிருந்து மக்கள் பயன்படுத்தும் 
நன்னீருக்கும் அதனால் சுற்றுச்சூழல் மாசடைதல் , மக்களுக்கு ஏற்படும் 
விளைவுகள் போன்றவற்றிற்குப் பொதுவாக ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது 
தெரிகிறது . 


மக்கள் நன்னீரைப் பல பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்துகிறார்கள் . 
கிடைக்கும் அளவை மிஞ்சிய அளவில் நன்னீரைப் பயன்படுத்துவதால் நன்னீர்த் 
தட்டுப்பாடு ஏற்படுகிறது . இதனால் நன்னீர்வளம் குறைகிறது . மக்கள் நன்னீரை 


9 


மாசுபடுத்துகிறார்கள் . மாசுபட்ட தண்ணீரை அதே மக்கள் பருகி 
நோய்வாய்ப்படுகிறார்கள் . நன்னீர்வளம் குறைவதால் உலகப் பொருளாதார 
வளர்ச்சி குன்றுகிறது . எனவே வாழ்வாதார இழப்பை ஈடுகட்டப் பிழைப்புத்தேடி 
இடம் பெயர்கிறார்கள். மேலே விளக்கிய நிகழ்வுகள் நன்னீருக்கும் மக்களுக்கும் 
இடையில் உள்ள சுழற்சியாகும் . எனவே நீர்ச்சுழற்சியால் கிடைக்கும் நன்னீர் 
வளத்தை மாசுபடுத்தாது பயன்படுத்த வேண்டும் . இவ்வழிகளால் மட்டுமே 
நீர்ச்சுழற்சியில் கிடைக்கும் நன்னீரை வாழையடி வாழையாக மக்கள் தொடர்ந்து 
பயன்படுத்தமுடியும் ( Don Hindrichsen , et al . , 1996 ) ( படம் 1.3] . 

மக்களும் நன்னீர்ச் சுழற்சியும் 


மக்கள் தொடர்பானவை 
மக்கள் மண் - இடம் வயர்தல் 
மக்கள் அடர்த்தி - நாமயாதல் 
நோய் பரவுதல் - இறப்பு 


ண்ணிய 
வசாயம் - தொழில் - அடிபடோம் - 
கற்றும்புழல் பாதுகாப்பு - பரிப்பொருலா 
அப்படிப்படுத்தும் - புகைபன்ரைம் 


மக்களுக்கு ஏற்படும் விளைவுகள் 
உணவுப்பற்றாக்குறை - தண்ணீர் சம்பந்தப்பட்ட 
யோதிகன் - முய் பொருளாதா நிலையின் 
தண்மலர் சம்பந்தப்பட்ட பிணக்குகள் - 
பொருளாதார மந்தம் மக்கள் இடம் பெயர்தல் 


2 


சுற்றுச்சூழல் வெளிப்பாடு 
மேற்பரப்பு மேலும் நிலத்தறை - தனை மாகபடுதல் 
இன்பம் ழேத்தல் - மறு கழல்பாக அதல் 
மீன் வளம் குஜைம் - நீர் அழற்சியில் மாற்றம் ஏற்படுதல் 


Source : IUCN et al. 1996 


படம் 1.3 
காவிரி ஆற்றுப் படுகையில் அமைந்துள்ள காட்டாறு நதிப்படுகையில் 
நீர் வள மேலாண்மை ஆய்வு மேற்கொண்டதன் நோக்கம் 

மக்கள் பெருக்கத்தாலும் , நன்னீரை மாசுப்படுத்துதலாலும் நீர்ச் 
சுழற்சியில் உள்ள நன்னீர் வளம் மக்கள் பயன்பாட்டிற்குப் போதுமான அளவில் 
பெரும்பாலான நதிப்படுகைகளில் தற்பொழுது இல்லை . இதனால் தனிநபர் 
நீர்வளமும் நிரந்தரமானதாக இல்லை. பொதுவாகத் தமிழ்நாட்டில் நீர்வள நிலை 
சிறப்பாக இல்லை . இம்மாநிலத்தின் பின்தங்கிய நீர்வள நிலைக்குக் காரணம் 
பருவகாலத்தில் மழை பெய்யாமை , பிற மாநிலங்களில் உற்பத்தியாகித் 
தமிழ்நாட்டில் ஓடும் நதிகளுக்குக் கிடைக்க வேண்டிய மழை நீரை மேல்படுகை 
மாநிலங்கள் தேக்கி வைத்துக் கொள்ளுதல் , தண்ணீரை மாசுப்படுதல் , 
விவசாயத்தில் தண்ணீர் மேலாண்மையைக் கடைப்பிடிக்காமை , இந்திய நதிகளில் 
வீணாகும் நீர்வளத்தைத் தண்ணீர்ப்பற்றாக்குறைப் பகுதிகளுக்குப் பகிர்ந்து 
அளிக்கும் திட்டத்தை இந்திய நாடு செயல்ப்படுத்தாமை போன்றவைகள் ஆகும் . 


10 


தமிழகத்தில் உள்ள 17 நதிப்படுகைகளில் காவிரி ஆற்றுப் படுகை 
நீர்வளமுடையது . இதன் காரணமாகத்தான் காவிரி டெல்டா தமிழகத்தின் 
நெற்களஞ்சியம் என்று போற்றப்பட்டு வந்தது . ஆனால் இந்த வரலாற்றுச் சிறப்பு 
மிக்க காவிரி ஆற்றுப்படுகையிலும் மேலே கண்ட காரணங்களினால் மக்கள் 
பயன்பாட்டிற்குப் போதுமான அளவில் நீர்வளம் இல்லை என்பது உண்மை .. 

காவிரி ஆற்றுப்படுகையில் காவிரி ஆற்றை ஒட்டி அமைந்துள்ள 
திருச்சிராப்பள்ளி நகரம் தொன்றுதொட்டு கல்வி வளர்ச்சிக்குப் பெயர் பெற்றது . 
இந்த நகரம் தொழில் வளர்ச்சியிலும் சிறந்து விளங்குகிறது . மேலும் தமிழ்நாட்டின் 
மையப் பகுதியில் இந்த நகரம் அமைந்திருத்தல் போன்ற காரணங்களினால் 
மக்கள் எண்ணிக்கையும் கூடிவருகிறது . இந்த நகரம் காவிரி ஆற்றுப்படுகையில் 
அமைந்துள்ள காட்டாறு நதிப்படுகையில் உள்ளது . இங்குள்ள நீர்வள நிலையை 
ஆராய்ந்து பார்த்ததில் இப்படுகையிலும் நிரந்தரமான நீர்வளம் தொடர்ந்து 
கிடைக்க வாய்ப்பில்லாமை தெரிகிறது . 

திருச்சி நகரை ஒட்டி இருக்கும் இக்காட்டாறு நதிப்படுகையில் உள்ள 
ஒரே பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மட்டுமே . காட்டாறு 
நதிப்படுகையின் கல்வி மேலும் தொழில் வளர்ச்சியின் காரணமாகவும் 
இப்பல்கலைக்கழகமும் சிறப்பான வளர்ச்சி அடைந்து வருகிறது . ஆனால் இங்கு 
நிலவி வரும் தண்ணீர்ப் பற்றாக்குறையால் இப்பல்கலைக்கழக வளர்ச்சி 
பாதிப்படையும் நிலையில் இருப்பது தெரிய வருகிறது . இதன் காரணமாக 
இப்பல்கலைக்கழகத்தை நம்பியுள்ள மாணவர்களின் எதிர்காலம் பாதிப்படையக் 
கூடும் . 


தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் களைய உலகளவில் பல்வேறு தண்ணீர் 
மேலாண்மை வழிகள் பின்பற்றப்படுகின்றன . இதன் காரணமாக நீர்வளம் குன்றிய 
பகுதிகள் நீர்வளத்தைப் பெற்றுவருகின்றன . நீர் மேலாண்மை வழியில் முன்னேறி 
வரும் நாடுகளில் இஸ்ரேல் நாடும் அடங்கும் . ஆனால் எந்த ஒரு நாட்டிலும் 
ஒரு சிறு பரப்பளவுள்ள நதிப்படுகையிலோ, அதே நதிப்படுகையில் உள்ள கல்வி 
அல்லது தொழில் வளாகத்திலோ நீர் மேலாண்மை வழிகளைப் பின்பற்றித் 
தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் களைய இதுவரை ஆய்வு மேற்கொள்ளப்படவில்லை. 
தற்பொழுது கட்டாறு நதிப்படுகையிலும் அதன் எல்லையில் உள்ள பாரதிதாசன் 
பல்கலைக்கழகத்திலும் மேற்க்கொள்ளப்படும் ஆய்வுகள் இக்குறையைப் 
போக்கும் மேலும் , சிறு பரப்பளவில் அமைந்துள்ள நதிப்படுகையின் தண்ணீர்த் 
தட்டுப்பாட்டைக் களைய மேற்கொள்ள வேண்டிய தண்ணீர் மேலாண்மை வழி 
முறைகளை இந்த ஆய்வு அறிக்கை உலகிற்கு வழங்கும் என்பது உறுதி . 
ஆய்வின் குறிக்கோள் 


காவிரி ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள காட்டாறு நதிப்படுகை மேலும் 
இச்சிறிய நதிப்படுகையில் சூரியூர் கிராமத்தில் உள்ள பாரதிதாசன் 


11 


r 


பல்கலைக்கழக வளாகம் ஆகியவற்றின் கல்வி மேலும் தொழில் வளர்ச்சியின் 
காரணமாக இங்கு தண்ணீர்த் தேவை வேகமாக வளரத்துவங்கிவிட்டது . எனவே 
இவ்விரு பகுதிகளின் நீர்வளத்தைப் பெருக்கித் தொடர்ந்து நீர்வளம் பெறும் 
குறிக்கோளை எட்ட இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது . 
ஆய்வின் அவசியம் 

காற்றிற்கு அடுத்து மக்களுக்குத் தண்ணீர் இன்றியமையாது 
தேவைப்படுகிறது . மக்கள் வளர்ச்சி , அவர்களின் பல்வேறு தேவை ஆகிய 
காரணங்களினால் தண்ணீரின் தேவை அதிகரித்து வருகிறது . ஆனால் நீர்ச் 
சுழற்சியின் வழியில் கிடைக்கும் உலக நீர்வளம் என்றும் ஒரே அளவில்தான் 
இருக்கிறது . உலகம் வெப்பம் அடைந்து வருவதால் சில இடங்களில் 
கூடுதலாகவும் சில இடங்களில் குறைவாகவும் மழை பெய்யத் துவங்கி விட்டது . 
இதனால் ஏற்கனவே குறைவான மழை பெற்ற இடங்களில் அதைவிடக் 
குறைவான மழை பெய்வதால் அங்கு பெருமளவில் தண்ணீர்ப் பற்றாக்குறை 
தற்பொழுது நிலவத்துவங்கிவிட்டது . வியக்கத்தக்க அறிவியல் 
கண்டுபிடிப்புகளைச் சாதித்து வரும் மனிதனால் தண்ணீர்ப் பற்றாக்குறையைக் 
களையும் நீர்வள மேலாண்மை வழிகளைக் கண்டறிய முடியும் . 

தற்பொழுது உலகின் பெரும்பாலான நாடுகளில் விவசாயத்திற்குத்தான் 
அதிக அளவில் தண்ணீர் பயன்படுகிறது . தண்ணீர்த் தட்டுப்பாடுடைய விவசாய 
நாடுகள் விவசாயத்திற்குத் தேவைப்படும் தண்ணீர் அளவைக் குறைக்க முயற்சி 
செய்து வருகின்றன . இச்சாதனையை எட்டப் பலநாடுகள் , நீர் மேலாண்மை , 
தண்ணீர் குறைவாகப் பயன்படுத்தும் தானியங்களைப் பயிரிடுதல் , வறட்சியைத் 
தாக்குப்பிடிக்கும் , மேலும் குறைந்த வயதுள்ள பயிர்களைப் பயிரிடுதல் போன்ற 
வழிகளைக் கடைப்பிடிக்கத் துவங்கி விட்டன . மேலும் பெய்யும் மழையை முடிந்த 
மட்டும் சேகரிக்கவும் பல நாடுகளில் முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது . 
இவற்றிற்கும் மேலாகத் தண்ணீர்ப் பயன்பாடுகளில் எந்தெந்த வழிகளில் நீர்ச் 
சிக்கனம் கடைப்பிடிக்க முடியுமோ, அவற்றைக் கடைப்பிடிக்க அனைவரும் 
ஒத்துழைக்க வேண்டும் என்ற சிந்தனையும் , ஆற்றுப்படுகை நீர்ப் 
பங்கீட்டாளர்களிடம் தற்பொழுது பரவத் துவங்கியுள்ளது . 

தொழில் வளர்ச்சியும் கல்வியும் போட்டி போட்டு வளரும் 
ஆய்வுப்பகுதியில் , தண்ணீர்ப் பற்றாக்குறை ஏற்படின் அது இருவளர்ச்சியையும் 
பாதிக்கும் . இவ்விரு வளர்ச்சியும் தொடர்ந்து எட்ட நிரந்தரமாகத் தண்ணீரை 
விலை கொடுத்து வாங்குவது கடினம் . எனவே ஆய்வுப்பகுதியில் இருக்கும் 
நீர்வளத்தை முழுதுமாகச் சேகரிக்க வேண்டும் , தண்ணீர்ச் சிக்கன 
நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் , தொடர்ந்து முறையான நிலநீர்ச் 
செறிவு செய்ய வேண்டும் . மேலும் கழிவுநீரை ஒரு வளமாக நினைத்து அதை 
நன்னீராக்கிப் பயன்படுத்த வேண்டும் . 

பயன்படுத்திய தண்ணீரில் உற்பத்தியான கழிவுநீரை வெளியில் 
விடாக்கூடாது ( zero discharge ) என்ற நோக்கு மக்களிடையே சிறிது சிறிதாகத் 


12 


தற்பொழுது வளர்ந்து வருகிறது . கழிவுநீரை நன்னீராக்கிப் பயன்படுத்தி ஒரு 
இடத்தின் தண்ணீர்த் தேவையில் ஓரளவு தன்னிறைவு அடைய முடியும் என்பது 
உண்மை . கழிவு நீரை மீண்டும் பயன்படுத்துவதால் கழிவுநீர் உற்பத்தியாகும் 
இடத்தில் உள்ள மேற்பரப்பு மேலும் நிலநீர் பாதுகாக்கப்படுகிறது . அதுமட்டுமல்ல 
மற்ற இடத்திற்குக் கழிவுநீரை விடாததால் புது இடத்தின் நீர்வளம் தரம் கெடாமல் 
பாதுகாக்கப்படுகிறது . 

வரவிருக்கும் 40 ஆண்டுகளில் ஏற்படக் கூடிய உணவுப் 
பற்றாக்குறையைக் களைவது என்பது உலகம் வெப்பம் அடைவதைச் ( Global 
warming ) சமாளிப்பதைவிடச் சிரமமான ஒன்று . எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய 
தண்ணீர்ப் பற்றாக்குறை உணவு உற்பத்தியைக் கடுமையாகப் பாதிக்கும் . 
ஆஸ்திரேலியா நாட்டில் இன்னும் 25 ஆண்டுகளில் அங்கு வாழும் மக்களுக்குத் 
தேவைப்படும் உணவை உற்பத்தி செய்யப் போதுமான தண்ணீர் இருக்காது 
என்று ஜீலியன் கிரைப் ( Julian Cribb , 2009 ) என்ற அறிஞர் கூறியுள்ளார் . 
தற்பொழுது நிலவிவரும் தண்ணீர்ப் பற்றாக்குறை ஆஸ்திரேலியா நாட்டை மட்டும் 
பாதிக்கப் போவதில்லை . உலகில் உள்ள எல்லா நாட்டு மக்களையும் பாதிக்கும். 
என்றாலும் வளர்ந்து வரும் ஏழை நாடுகளை இது மிகவும் பாதிக்கும் . ஏற்கனவே 
தண்ணீர்ப் பற்றாக்குறையில் தத்தளிக்கும் சகாரா பாலைவனத்தை ஒட்டிய 
நாடுகள் , மத்திய கிழக்கு , மேலும் தென் ஆப்பிரிக்க நாடுகளை எதிர்காலத்தில் 
ஏற்படக்கூடிய தண்ணீர்த் தட்டுப்பாடு மிகுந்த அளவில் பாதிக்கும் என்பது 
உண்மை 


எனவே தண்ணீர்ப் பற்றாக்குறை என்பது புதிதல்ல . பல நாட்டு மக்கள் 
ஏற்கனவே தண்ணீர்ப்பற்றாக்குறையில் வாழ்ந்து வருகிறார்கள் . 2050 - ஆம் 
ஆண்டில் அப்பொழுது வாழும் உலக மக்களில் பாதிப் பேர் தண்ணீர்ப் 
பற்றாக்குறையைச் சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக நீரியலாளர்கள் 
எச்சரித்துள்ளனர் . தண்ணீர்ப் பற்றாக்குறையைப் போக்கும் புதுப்புது நீர் 
மேலாண்மை வழிகளைப் பல நாடுகள் பின்பற்றத் துவங்கி விட்டன . இதைப் 
போன்றே தொழிலும் கல்வியும் சேர்ந்து வளரும் ஆய்வுப் பகுதி நீர் மேலாண்மை 
வழிகளில் தொடர்ந்து நீர்வளம் பெற வழி காட்டுவதே இந்த ஆய்வின் தலையான 
குறிக்கோள் ஆகும் . ஏரிகள் மேலும் அணைகளில் தேக்கப்படும் தண்ணீர் 
பெரும்பாலும் நன்செய்ப் பயிர்களுக்குப் பயன்படுகிறது . ஆனால் சுமார் 80 
விழுக்காடு அன்றாட உபயோகத்திற்கும் புன்செய்ப் பயிர்களுக்கும் உலகெங்கும் 
நிலநீர்தான் அதிக அளவில் பயன்பட்டு வருகிறது . 

புதிதாக அமைக்கப்படும் கல்வி மேலும் தொழில் வளாகங்கள் 
அனைத்தும் பெரும்பாலும் நிலநீரை நம்பியே இயங்குகின்றன . ஆய்வுப் பகுதியான 
காட்டாறு நதிப்படுகையும் அங்கு அமைந்துள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் 
இதற்கு விதிவிலக்கல்ல . இருப்பினும் இக்காட்டாறு நதிப்படுகையின் சிலபகுதிகள் 
கால்வாய்ப் பாசனம் பெறுவதும் உண்மை. ஆனால் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 
முற்றிலுமாக நிலநீரை மட்டுமே நம்பியுள்ளது . வளாகங்கள் துவங்கும் பொழுது 
அங்குள்ள நிலநிர் அப்பொழுது வாழும் மக்களுக்குப் போதுமானதாக 


13 


இருக்கின்றது . அதன் பிறகு வளரும் மக்கள் பெருக்கத்தால் , நிலநீர் வளத்தை 
மட்டும் நம்பியுள்ள வளாகங்களின் தேவைக்குப் போதுமான அளவில் நிலநீர் 
அங்கு கிடைப்பதில்லை . ஒரு சிறு வீட்டு மனையில் கிடைக்கும் நிலநீரை நம்பி 
வாழும் தனிக்குடும்பங்கள் , கூட்டுக் குடும்பங்களாக மாறும் பொழுது தண்ணீர்ப் 
பற்றாக்குறையில் சிரமப்பட்டு வருவதை நடைமுறையில் நாம் பார்த்து வருகிறோம் . 
இதே நிலையில்தான் வளரும் கல்வி மேலும் தொழில் வளாகங்களும் தற்பொழுது 
இருக்கின்றன . 

காட்டாறு நதிப்படுகை தமிழகத்தின் மையப் பகுதியில் அமைந்துள்ளது . 
அது மட்டுமின்றி இங்கு ஏற்கனவே தொழில் வளரத் துவங்கியுள்ளதால் புதிதாகத் 
தொழில் முனைவோர் இப்பகுதியைப் பெரிதும் விரும்புகின்றனர் . இதனால் 
தொழில் சிறப்புடன் வளர இப்பகுதி பயன்படுவதோடு , தமிழகத்தின் பல்வேறு 
பகுதியில் உள்ள படித்தோர் , தொழிலாளர் போன்றோருக்கு வேலைவாய்ப்பை 
நல்கும் பகுதியாகவும் மாறி வருகிறது . மேலும் ஆய்வுப்குதியில் அமைந்துள்ள 
திருச்சிராப்பள்ளி நகரம் , தமிழகத்தின் தலைநகராகும் அளவிற்கு 
மக்கள் பெருக்கம் , தொழில் மேலும் கல்வி வளர்ச்சிகளில் மிக வேகமாக வளர்ந்து 
வரும் மாநகராட்சி ஆகும் . இந்த நகரம் தமிழ் நாட்டின் மையப் பகுதியில் 
அமைந்துள்ளது . இங்கு மூத்த கல்லுாரிகள் பல இயங்கி வருகின்றன . ஆனால் 
இந்த நகரத்தை ஒட்டி இருக்கும் ஒரே பல்கலைக்கழகம் பாரதிதாசன் 
பல்கலைக்கழகம் மட்டுமே . எனவே இந்த நகரை ஒட்டிய மக்களின் உயர் 
கல்விக்கு இப்பல்கலைக்கழகமே உயிர் நாடியாகும் . ஆகவே இம்மாவட்ட 
மாணவர்கள் மட்டுமல்லாது பல மாவட்டங்களிலிருந்தும் உயர் கல்விக்காக 
இப்பல்கலைக்கழகத்தை நாடிவருகின்றனர் . மேலும் பல நாடுகளிலிருந்தும் 
வான்வழியாக மாணவர்கள் வந்து செல்ல இப்பல்கலைக்கழகத்தின் மிக அருகில் 
அமைந்துள்ள விமான நிலையம் பயன்படுகிறது . ஆகவேதான் இங்கு மாணவர் 
வருகை 10 விழுக்காட்டிற்கும் மேலாக ஒவ்வொரு ஆண்டும் கூடிவருகிறது . 
இப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தின் தொடர் வளர்ச்சி காலத்தின் கட்டாயம் . 
தண்ணீர்த் தட்டுப்பாட்டின் காரணமாக , காட்டாறு நபதிப் படுகையும் , 
அப்படுகையில் அமைந்துள்ள பல்கலைக்கழக வளர்ச்சியும் பாதிப்படையக் 
கூடாது . எந்த நீர் மேலாண்மை வழிகளில் இவற்றின் நீர்வளத்தைப் பெருக்க 
முடியுமோ அந்த வழிகளைக் கண்டறிந்து நீர்வளத்தைப் பெருக்கும் 
நோக்கத்துடன் இவ்விரு பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது . 

மேற்பரப்பு நீரையும் நிலநீரையும் நம்பியுள்ள காட்டாறு நதிப்படுகையும் , 
நிலநீரை மட்டும் நம்பியிருக்கும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் போன்ற 
வளாகங்களின் தண்ணீர்த் தட்டுப்பாட்டைப் போக்கி அவை தன்னிறைவு 
அடைய வேண்டுமாயின் , அங்கு சிறப்பான நீர்வள ஆய்வுகள் செய்யப்பட்டு 
நீர்வளம் பெருக்கும் நீர் மேலாண்மை வழிகள் கண்டறியப்பட வேண்டும் . 
உலகளவில் நீர்வள ஆய்வின் அவசியம் 

உலகில் நன்னீர்வளம் குறைவாகவே இருக்கிறது . ஆனால் , மக்கள் 
பெருக்கம் மேலும் நாகரிக வளர்ச்சியின் காரணமாகத் தனிநபர் நீர்த்தேவை 
அதிகரிப்பு போன்ற காரணங்களினால் உலகின் தண்ணீர்த்தேவை அதிகரித்த 


14 


வண்ணம் இருக்கிறது . ஒவ்வொரு 20 ஆண்டிலும் உலக மக்கள் பயன்படுத்தும் 
நீரின் அளவு இரண்டு மடங்காகிறது . அதிக அளவில் தண்ணீரைப் பயன்படுத்தல் 
மேலும் தண்ணீரை மாசுபடுத்தல் ஆகிய காரணங்களினால் மக்கள் தேவைக்குப் 
போதுமான அளவில் தண்ணீரை வழங்க முடிவதில்லை . கடந்த 100 
ஆண்டுகளில் உலக மக்கள் தொகை மூன்று மடங்காக உயர்ந்துவிட்டது . 
ஆனால் தண்ணீர்ப் பயன்பாடு 6 மடங்காக உயர்ந்துள்ளது ( OCHA , 2010 , Alex 
de Sherbinin , 2008 ) . 1940 - ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர்ப் 
பயன்பாடு சராசரியாக 3 விழுக்காடு உயர்ந்துள்ளது . ஆனால் இக்காலத்தில் 
மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 1.5 முதல் 2 விழுக்காடு வரைதான் 
வளர்ந்திருக்கிறது . 

ஐக்கிய நாட்டின் கணக்குப்படி தற்பொழுது 110 கோடி மக்கள் தரமான 
தண்ணீர் கிடைக்காமல் தவிக்கிறார்கள் . இந்த நிலை தொடருமாயின் 2025 - 
ஆம் ஆண்டில் நன்னீரின் தேவை தற்பொழுது உலகில் பயன்படுத்துவதைவிட 
56 விழுக்காடு கூடுதலாகத் தேவைப்படும் . இதனால் தனிநபர் தண்ணீர்த் 
தேவை அதிகரிக்கும் . எனவே உலகில் தற்பொழுது இருக்கும் நீர் வளத்தை 
மட்டும் நம்பி , பெருகிவரும் மக்களின் தண்ணீர்த் தேவையை எட்டுவது 
எதிர்காலத்தில் மிகச் சிரமமான ஒரு செயலாக இருக்கப் போகிறது . 

1950- ஆம் ஆண்டில் உலகில் இருந்த தனிநபர் ஆண்டு நன்னீர் வளம் 
17,000 கனமீட்டர் . 1970 - ஆம் ஆண்டில் உலகில் இருந்த தனிநபர் ஆண்டு 
நன்னீர் வளம் 12,900 கனமீட்டர் . 2000 - ஆம் ஆண்டில் இது 7,000 
கனமீட்டராகக் குறைந்தது . 2005 - ஆம் ஆண்டில் இருந்த நீர்வளம் 6,000 
கனமீட்டர் . 2025 - ஆம் ஆண்டில் இது 5,100 முதல் 4,800 கனமீட்டராகக் 
குறையப் போகிறது (Population Institute, 2010 ) . அக்காலகட்டத்தில் உலகின் 
மக்கள் தொகை 800 கோடியாக வளரும் . போதிய அளவில் எல்லா நாடுகளிலும் 
தண்ணீர் வளம் இல்லாததால் , பெருகிவரும் மக்கள் அனைவருக்கும் 
தேவைப்படும் அளவில் உலகின் எல்லாநாடுகளிலும் தண்ணீரைச் சமமாகப் 
பங்கிட்டு வழங்க இயலாது . 
தற்பொழுது உலகில் வாழும் சுமார் 700 கோடி மக்கள் ஆறுகள் , ஏரிகள் , 

, 
நிலநீர் ஆகிய வழிகளில் கிடைக்கும் சுமார் 54 விழுக்காடு நன்னீரைப் 
பயன்படுத்தி வருகின்றனர் . 2025 - ஆம் ஆண்டில் உலக மக்களுக்கு உலகில் 
உள்ள நன்னீரில் 70 விழுக்காடு தேவைப்படும் . தனிமனித நீர்த்தேவை இதே 
நிலையில் தொடர்ந்தால் , இன்னும் 25 ஆண்டுகளில் உலகில் உள்ள நன்னீர் 
வளத்தில் சுமார் 90 விழுக்காடு அளவு நீரைப் பயன்படுத்துவார்கள் . இதே 
வளர்ச்சியில் மக்கள் பெருக்கம் தொடர்ந்தால் எதிர்காலத்தில் தற்பொழுது 
வழங்கும் அளவில் தண்ணீர் வழங்க இயலாது . ஒவ்வொரு ஆண்டும் உலகளவில் 
பெருகிவரும் 8 கோடி மக்களின் அன்றாடத் தேவைக்கு 3.94 கனகிலோ 
மீட்டரும் , அவர்களின் ஆண்டு உணவு உற்பத்தி மேலும் அன்றாடத் தேவைக்கு 
136 கனகிலோ மீட்டர் தண்ணீரும் தேவைப்படுகிறது . இத்தேவை 
இன்றியமையாத ஒன்று . ஆனால் மக்கள் வளர்ச்சியுடன் , அவர்கள் பொருளாதார 


15 


வளர்ச்சியும் இணையும்பொழுது தண்ணீர்ப் பயன்பாடு அதிக அளவில் 
உயருகிறது . எனவே மக்கள் பெருக்கம் , மேலும் பொருளாதார வளர்ச்சிக்காக 
அதிக அளவில் தண்ணீரைப் பயன்படுத்துதல் போன்றவற்றிற்கு ஒவ்வொரு 
ஆண்டும் சுமார் 63.996 கனகிலோ மீட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது . 
இந்த அளவு தண்ணீர் ரைனி ஆற்றில் ( Rhine River ) ஓடும் தண்ணீரின் 
முழுஅளவு ஆகும் . தனிநபர் ஆண்டு நீர்வளம் 1,700 கனமீட்டருக்குக் 
குறைந்தால் அந்த நாடு தண்ணீர்ப் பற்றாக்குறையைச் சந்திக்க தயாராகிறது 
என்று பொருள் . தனிநபர் ஆண்டு நீர்வளம் 1,000 கனமீட்டருக்குக் குறைந்தால் 
அந்தநாடு தண்ணீர்ப் பற்றாக்குறையில் தத்தளிக்கும் நிலை ஏற்படும் ( Amber 
Brown et al . , 2011 ). தற்பொழுது தண்ணீர்ப் பற்றாக்குறை நாடுகளின் 
எண்ணிக்கை கூடுதலாகி வருகின்றது . 1995 - ஆம் ஆண்டில் 31 நாடுகளில் 
தண்ணீர்ப்பற்றாக்குறை இருந்தது . 2050 - ஆம் ஆண்டில் இவை 54 நாடுகளாகக் 
கூடப்போகின்றன ( People and Planet , 2008 ). 

பெருகிவரும் தண்ணீர்ப்பற்றாக்குறை மத்தியகிழக்கு , தென் 
ஆப்பிரிக்கா , சகாரா பாலைவனத்தை ஒட்டிய ஆப்பிரிக்கா ஆகிய பகுதியில் 
வாழும் மக்களையே பெரிதும் பாதிக்கும் . இதற்கு முக்கிய காரணம் இங்கு 
உலகின் மற்ற பகுதிகளைவிடக் குறைவான மழை பெய்வதும் , இருக்கும் 
நீர்வளத்தைப் பயன்படுத்தப் போதிய பொருளாதார வசதி இல்லாமையும் ஆகும் . 
சகாராப் பாலைவன ஆப்பிரிக்காப் பகுதியை ஒட்டிய சுமார் 20 கோடி மக்கள் 
தற்பொழுது தண்ணீர்ப் பற்றாக்குறையில் வாழ்கின்றனர் . 2025 - ஆம் ஆண்டில் 
இப்பகுதி மக்கள் தொகை 70 கோடியாகப் பெருகும் . அக்கால கட்டத்தில் 
இவர்களில் 23 கோடி மக்கள் ஆண்டின் 6 மாதங்களுக்கும் மேலாகத் தண்ணீர் 
கிடைக்காமல் தத்தளிப்பர் ( People and Planet, 2008 ). 

கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நடந்த விவசாய வளர்ச்சியின் 
காரணமாக , விவசாயப் பொருட்களின் உற்பத்தி அதிகரித்து , உலக மக்களின் 
உணவுத் தேவையை எட்டும் அளவில் உணவு உற்பத்தி பெருகியது . தற்பொழுது 
உலகளவில் சுமார் 26 கோடி ஹெக்டேர் நிலப்பரப்பில் விவசாயம் 
செய்யப்படுகிறது. உலகில் உள்ள விவசாயப் பரப்பளவில் சுமார் 50 விழுக்காடு 
இந்தியா, சீனா , அமெரிக்கா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் உள்ளது . நீர்ப்பாசன 
விவசாயத்தின் மூலம் உலகெங்கும் விவசாய உற்பத்தி பெருகிவருகிறது . 
உலகளவில் 40 விழுக்காடு விவசாயப் பொருட்களும் 60 விழுக்காடு உணவுப் 
பொருட்களும் நீர்ப்பாசனத்தின் மூலமாகவே கிடைக்கிறது . வளரும் மேலும் 
வளர்ந்த நாடுகளின் நகரம் மேலும் கிராம மக்களின் குடிநீர்ப் பயன்பாட்டிற்குப் 
பல ஆண்டுகளாக நிலநீர் பயன்பட்டு வருகிறது . உலகில் உள்ள மக்களில் சுமார் 
80 விழுக்காடு மக்களின் குடிதண்ணீர் நிலநீர் ஆகும் ( Jacob Burke , etal ., 2000 ). 

உலகில் பயன்படும் நன்னீரில் 70 விழுக்காடு நன்னீர் விவசாயத்திற்குப் 
பயன்படுகிறது . இதில் பெரும்பங்கு வகிப்பது நிலநீர் ஆகும் . ஆண்டு ஒன்றிற்கு 
சுமார் 750 கனகிலோ மீட்டர் முதல் 800 கனகிலோ மீட்டர் வரை நிலநீர் 
விவசாயத்திற்குப் பயன்படுகிறது ( Alex de Sherbinin , 2008 ). கடந்த 10 முதல் 


16 


20 ஆண்டுகளாக நிலநீர்ப்பாசனம் அதிகரித்து வருகிறது . இதற்குக் காரணம் , 
நிலநீர் உலகின் எப்பகுதியில் இருப்பதும் மேலும் இதைப் பயன்படுத்தக் குறைந்த 
செலவு ஆவதுமே ஆகும் . நிலநீர்ப்பாசனம் , மேற்பரப்பு நீர்வளம் அற்ற வறட்சிப் 
பகுதிகளில் மட்டும் நடப்பதில்லை, நீர்வளம் மிகுந்த குளிர் நாடுகளிலும் ( Humid 
Countries ) நடக்கிறது . நிலநீரைப் பயன்படுத்தத் துவங்கிய பின்பே ஆசிய 
நாடுகளில் , பசுமைப்புரட்சி துவங்கியது . இன்று அமெரிக்கா, சீனா , இந்தியா , 
பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் நிலநீர் பெரிய அளவில் பல்வேறு 
பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தப்படுகிறது . இந்த நாடுகளில் அதன் பயன்பாடு 
இன்னும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது ( Tushaar Shah , David Molden , 
2000 , Dutt, D.K , 1987) . 

நிலநீரைக் குறைந்த செலவில் பயன்படுத்த வாய்ப்பிருப்பதால் , இந்த 
வளம் மக்களுக்கு அதிவேகத்தில் பயனைக் கொடுத்து வருகிறது . இதன் 
காரணமாக ஐ.நா. விரும்பியபடி 2015 - ஆம் ஆண்டிற்குள் உலகில் குடி தண்ணீர்ப் 
பற்றாக்குறையில் வாழும் மக்களின் எண்ணிக்கையை 50 விழுக்காடு 
குறைக்கவும் , மேலும் உணவுப் பற்றாக்குறையைத் தடுக்கவும் வழிகாண வாய்ப்பு 
ஏற்படும் ( Lamas, M.R , etal ., 2005) . மேலும் நிலநீரைப் பயன்படுத்த உலகெங்கும் 
தண்ணீர் இறைப்பான்கள் ( pumps ) தற்பொழுது பயன்படுத்தப்படுவதாலும் , 
குறைந்த செலவில் தெளிப்பு நீர் , சொட்டுநீர்ப்பாசனம் செய்ய வாய்ப்பிருப்பதாலும் , 
நாள் ஒன்றிற்கு ஒரு அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டும் வறுமைக் கோட்டிற்குக் 
கீழ் வாழும் மக்களின் வருமானத்தைப் பெருக்க நிலநீர் அதிக அளவில் 
தற்பொழுது பயன்படுகிறது ( Tushaar Shah , David Molden , 2000 ) . 

தற்பொழுது பங்களாதேச நாட்டில் 35 விழுக்காடும் , இந்தியாவில் 32 
விழுக்காடும் , பாகிஸ்தானில் 30 விழுக்காடும் , சீனாவில் 11 விழுக்காடும் நிலநீர் 
பல பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தப்படுகிறது . அதிக அளவிலும் , 
வறுமையிலும் வாழும் தெற்கு ஆசிய நாட்டு மக்களின் வாழ்வு ஆதாரத்திற்கும் , 
நாட்டின் விவசாயப் பொருளாதார வளர்ச்சிக்கும் நிலநீர் மிக முக்கிய பங்கை 
வகிக்கிறது . இதனால் பெரும்பாலான நாடுகளின் நிலநீர் மட்டம் தாழ்ந்து 
வருகிறது . ஆகவே நிலநீர்வளம் குறையத் துவங்கியுள்ளது . 

இவ்வாறு மேற்பரப்பு மேலும் நிலநீர்வளம் விவசாயம் மட்டுமின்றி 
மற்ற பயன்பாடுகளுக்குப் பயன்பட்டு வருவதால் , தண்ணீர்ப்பற்றாக்குறை 
ஏற்பட்டு தொடர்ந்து விவசாய வளர்ச்சியை எட்டுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது . 
1960 - ஆம் ஆண்டிலிருந்து 1995 - ஆம் ஆண்டு வரையில் , உலகில் சுமார் 6 பங்கு 
நன்னீர்த் தேவை அதிகரித்துள்ளது . இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீர்த் 
தட்டுப்பாடு , தண்ணீர்த் தட்டுப்பாட்டைச் சமாளிக்க முடியாத பகுதிகளில் 
இருந்தது . தற்பொழுது உலகின் ஒவ்வொரு கண்டத்திலும் தண்ணீர்த்தட்டுப்பாடு 
பெருகி வருகிறது . இதன் காரணமாக 2025 - ஆம் ஆண்டில் உலகில் வாழும் 
மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் தண்ணீர்த் தட்டுப்பாட்டைச் சந்திக்க 
வேண்டியிருக்கும் (UNDP , 2006 , UNEP , 2009) . எனவே பொதுவாகப் 
பெரும்பாலான நாடுகள் தண்ணீர்ப் பற்றாக் குறையைச் சந்திக்கத் துவங்கி 


17 


விட்டன . பொருளாதார வசதி இன்மையாலும் சில நாடுகளில் அல்லது சில 
ஆற்றுப் படுகைகளில் தண்ணீர்த் தட்டுப்பாடு நிலவுகிறது . 

குறைந்த மழை , நீர்வளத்தைப் பயன்படுத்தப் போதிய பொருளாதார 
வசதி இன்மை ஆகியவை தண்ணீர்த் தட்டுப்பாட்டிற்குக் காரணங்கள் என்பது 
உண்மை . ஆனால் , ஒரு ஆற்றுப்படுகையில் இருக்கும் நீர்வளம் அறிவியல் 
வழிகளில் கணக்கிடப்பட்டுப் பயன்படுத்தப்படுகிறதா என்பது ஒரு பெரிய 
கேள்விக்குறி . முறையான நீர்வள ஆய்வு செய்யாது அதைப் பயன்படுத்துவதால் 
இரண்டு சிரமங்கள் ஏற்படும் . ஒன்று , அங்கு போதிய நீர்வளம் இருக்கிறதா 
என்பது தெரியாது . இரண்டாவது , நீர்வளம் இருக்கிறது என்ற தவறான 
எண்ணத்தில் கட்டுப்பாடில்லாது நீர்வளத்தைப் பயன்படுத்தல் தொடரும் . 
பொதுவாகச் சமீப ஆண்டுகளில் நிலநீர் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது . 
வளர்ந்து வரும் நாடுகளில் இதன் பயன்பாடு அதிகம் . பெரும்பாலான நாடுகளில் 
முறையான ஆய்வுகளால் நிலநீர்வளம் இதுவரை கணக்கிடப்படவில்லை . 

ஒரு நாட்டில் உள்ள நீர்வளத்தின் அளவு தெரியாத நிலையில் , 
பயன்படுத்தும் நீர்வளம் குறைவா , கூடுதலா என்பதைக் கூறுவது தவறு . எனவே 
உலகளவில் ஒவ்வொரு ஆற்றுப்படுகையிலும் அறிவியல் பூர்வமான ஆய்வு 
செய்வது அவசியம் . அப்பொழுதுதான் அங்குள்ள நீர்வளத்திற்கு ஏற்றார்போல் 
நீர்வளத்தைப் பயன்படுத்தத் திட்டமிட முடியும் . 
கல்வி வளாகங்களின் நீர்வள நிலையும் ஆய்வின் அவசியமும் 

பல நாடுகளிலும் , ஆற்றுப் படுகைகளிலும் , மாநிலங்களிலும் , 
கிராமங்களிலும் மக்களுக்குப் போதுமான நீர்வளம் இல்லை என்பது உண்மை . 
இதே நிலைதான் பல கல்வி மற்றும் தொழில் வளாகங்களிலும் நிலவுகிறது . சமீப 
காலங்களில் அறிவுப் புரட்சியின் காரணமாக உலகெங்கும் கல்வி வளாகங்கள் 
பெருகி வருகின்றன . அதைப் போல மக்கள் பயன்படுத்தும் நுகர்பொருட்களின் 
தேவையை ஈடுகட்ட தொழில் வளாகங்களும் பெருகி வருகின்றன . சில 
பகுதிகளின் நீர்வளத்தைச் சரியாகக் கணக்கிடாமலேயே அங்கு தொழில் 
வளாகங்கள் , கல்வி நிறுவனங்கள் போன்றவை அதிக அளவில் உலகளவில் 
அதிக எண்ணிக்கையில் இயங்கி வருகின்றன . இதனால் அவை பிற்காலத்தில் 
தண்ணீர்ப் பற்றாக் குறையைச் சந்திக்கின்றன . எனவே சரியான அறிவியல் 
வழிகளில் உலகெங்கும் மேற்பரப்பு மற்றும் நிலநீர்வளம் கணக்கிடப்படுவது 
காலத்தின் கட்டாயம் ஆகும் . 

பெரும்பாலான கல்வி மேலும் தொழில் வளாகங்கள் , அவற்றை 
அமைக்கப் போதுமான இடமும் மேலும் , பொருளாதார வசதி இரண்டையும் 
கருத்தில் கொண்டே அமைக்கப்பட்டு வருகின்றன . இவற்றின் வளர்ச்சிக்குத் 
தங்கு தடையின்றி நீர்வளம் தேவை என்பதைக் கருத்தில் கொள்வதில்லை . 
இவ்வளாகங்கள் பெரும்பாலும் அங்குள்ள நிலநீரை நம்பியே இயங்குகின்றன . 
வளாகங்கள் அமைக்கப்பட்ட பல ஆண்டுகளுக்குப் பின்பு , அங்கு நிலவும் 
தண்ணீர்ப் பற்றாக்குறையைச் சந்தித்த பின்பே , பெரும்பாலான கல்வி மேலும் 


18 


தொழில் நிறுவனங்கள் அவ்விடங்களில் உள்ள நீர் ஆதாரத்தைக் கவனத்தில் 
எடுத்துக் கொள்கின்றன . அரசு வளாகங்கள் ஆனாலும் , தனிப்பட்டோர் 
வளாகங்கள் ஆனாலும் இதே நிலைதான் தற்பொழுது நிலவுகிறது . இதன் 
காரணமாகத்தான் பெரும்பாலான வளாகங்களில் , ஊர்திகளின் மூலம் தண்ணீர் 
பெறப்பட்டு வளாக நீர்த் தேவை எட்டப்படுகிறது . தொடர்ந்து இம்முறையால் 
மட்டும் இந்த வளாகங்களின் தண்ணீர்த் தேவையில் தன்னிறைவு அடைய 
இயலாது . வளாகங்களின் தண்ணீர்ப் பற்றாக்குறைக்குக் காரணம் அவற்றின் 
கிடுகிடு வளர்ச்சி ஆகும் . 

இதைப் போலவே காட்டாறு நதிப் படுகை , இப்படுகையில் உள்ள 
பாரதிதாசன் பல்கலைக் கழகம் ஆகியவற்றின் சிறப்பான வளர்ச்சியின் 
காரணமாகத் தண்ணீர்ப் பற்றாக்குறை நிலவுகிறது . மற்ற வளாகங்களைப் போல் 
பாரதிதாசன் பல்கலைக் கழக வளாகமும் பெரும்பாலும் நிலநீரை நம்பியே 
உள்ளது . காட்டாறு நதிப்படுகை மேலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 
ஆகியவற்றின் தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் களையும் நோக்கத்தில் சிறப்பான 
ஆய்வுகள் இப்பகுதிகளில் மேற்க்கொள்ளப்பட்டன . 
ஆய்வின் குறிக்கோள்கள் 


தமிழ்நாட்டின் காவிரி ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள காட்டாறு 
நதிப்படுகையின் நீர்வள மேலாண்மை என்னும் இந்த ஆய்வின் 
குறிக்கோள்களாவன . 

1. காட்டாறு நதிப்படுகையின் நீர்வளத்தைக் கணக்கிடல் 
2. ஆய்வுப் பகுதியிலுள்ள நீரின் வேதியல் தன்மையை அறிதல் 
3. நீரின் தேவைக்கும் இருப்பிற்கும் உள்ள இடைவெளியைக் களைதல் 

மற்றும் 
4. காட்டாறு நதிப்படுகையின் நீர்வள மேலாண்மை வழிகளைக் 

கண்டறிதல் 
ஆய்வு முறைகள் 

ஆய்வுப்பகுதியும் மேலும் இப்பல்கலைக்கழக வளாகமும் தண்ணீர்த் 
தேவையில் தன்னிறைவு அடைய வழிகாண நிலவியல் , நிலநீரியல் , நீரியல் , நில 
இயற்பியல் , தொலைதூர இயல் , நிலவேதியியல் , வானியல் போன்ற ஆய்வுகள் 
செய்யப்பட்டன . இந்த ஆய்வு முறைகளைப் பின்பற்றிச் செய்யப்பட்ட மற்ற 
ஆய்வுகளாவன , 

ஆய்வுப்பகுதியில் பெய்யும் மழை அளவைப் பெறுதல் . 
ஆய்வுப்பகுதியின் நிலவியல் ஆய்வு செய்து நிலவியல் படம் தயாரித்தல் . 
ஆய்வுப்பகுதியின் நிலமேற்பரப்பு ஆய்வு செய்து நிலத்தோற்றப் படம் 
வரைதல் , 


1 . 


2 . 


3 . 


19 


5 
. 


8 
. 


4 . பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் , தற்பொழுதுள்ள மேலும் எதிர்காலக் 

கட்டிடக் கூரை மற்றும் அங்குள்ள பொது இடங்கள் ஆகியவற்றில் 
பெய்யும் மழைநீரைக் கணக்கிடல் 
பல்கலைக்கழக மக்களுக்குப் பயன்படும் தண்ணீர் அளவு , அதிலிருந்து 

உற்பத்தியாகும் கழிவு நீர் ஆகியவற்றைக் கணக்கிடல் . 
6 . கழிவுநீரைத் தொழில்நுட்ப வழிகளில் நன்னீராக்குதல் . 
7 . ஆய்வுப்பகுதியின் ஆய்விற்குத் தேவைப்படும் சில கிணறுகளில் நிலநீர் 

மட்டம் எடுத்தல் . 
கிணறுகளில் நிலநீர் வேதியல் ஆய்விற்குத் தண்ணீர் சேகரித்து நிலநீர் 

வேதியல் பகுப்பு ஆய்வு செய்தல் . 
9 . ஆய்வுப்பகுதியின் மேற்பரப்பு மேலும் நிலநீர் வளம் கணக்கிடல் . 
10. நிலநீர்ச் செறிவு வழிகளைக் கண்டறிதல் . 
11. செயற்கை நிலநீர்ச் செறிவின் மூலம் கிடைக்கக்கூடிய நிலநீர் வளத்தைக் 

கணக்கிடல் , 
12. பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் கிடைக்கும் மேற்பரப்பு நீரைக் 

கணக்கிடுதல் , அதைத் தேக்குவதற்குத் தற்பொழுதுள்ள குளங்களைப் 
புதுப்பிக்கும் வழிகளைக் கூறுதல் , புது ஏரிகள் அமைக்க இடம் 

தேர்ந்தெடுத்தல் , 
13 . கூரை மழை நீரைத் தேக்கி வைக்க ஏற்ற தரை கீழ்த் தொட்டிகளை 

அமைக்க ஏற்ற இடங்களைத் தேர்ந்தெடுத்தல் . 
14. ஆய்வுப் பகுதியின் மக்கள் தொகைக் கணக்கெடுப்பு , ஆண்டு வளர்ச்சி 

விழுக்காடு கணக்கிடல் . 
15. நிலநீர் மட்டம் மேலும் நிலநீர் வேதியல் பகுப்பு ஆய்வில் கிடைத்த சில 

வேதியல் மூலகங்களுக்குச் சம உயர மேலும் சம அளவுத் தொடர் கோடு 

வரைபடங்கள் வரைதல். 
16. நிலநீர் வளம் உள்ள இடங்களைக் கண்டறிதல் . 
17. பல்கலைக்கழக வளாகத்தின் வரைபடம் தயாரித்தல் . 
18. பல்கலைக்கழக வளாகத்தின் உயரம் , மேடு பள்ளம் , சரிவு ஆகியவற்றை 

அரிய சம உயர வரைபடக் கோடு படம் வரைதல் . 
19. நீர்க் கோர்ப்புப் பாறைகளின் நிலநீரியல் குணங்களைக் கணக்கிடல் 

( aquifer properties ) 
20. செயற்கை நிலநீர்ச் செறிவு செய்யும் கட்டுமானங்களைக் கண்டறிதல் . 
21. இந்த ஆய்வுப்பகுதியின் ( 1 ) நிர்வாக அமைப்பு ( 2 ) நீர்நிலைகள் ( 3 ) மண் 


20 


வகைகள் ( 4 ) நிலவியல் அமைப்பு ( 5 ) நிலமேற்பரப்பு அமைப்பு ( 6 ) கிராம 
வாரியான மக்கள் தொகை ( 7 ) படித்தோர் ( 8 ) கல்வி நிறுவனங்கள் 
( 9 ) கிராமம் , மேலும் நகரத்தில் வாழும் மக்கள் ( 10 ) தொழிற்சாலைகள் 
( 11 ) வங்கிகள் ( 12 ) கிராம மக்கள் தொழில் ( 13 ) பகுதி வாரியான 
நிலப்பயன்பாடு ( 14 ) பயிர் வகைகள் ( 15 ) நிலத்தின் தரம் 
( 16 ) போக்குவரத்து வசதிகள் ( 17 ) அஞ்சல் மற்றும் தொலைபேசி 
அலுவலகங்கள் காட்டும் படங்கள் தயாரித்தல் போன்றவையும் இந்த 

ஆய்வில் அடங்கும் . 
ஆய்வுக் குறிப்புகள் சேகரித்த வழிகள் 

ஆய்வுக் குறிப்புகள் இருவழிகளில் சேகரிக்கப்பட்டன . ஒரு வழி , 
அந்தத் துறையிடம் நேரில் சென்று பெறுதல் , இரண்டாவது வழி ஆய்வாளரே 
களப்பணி செய்து சேகரித்தல் . பல்கலைக்கழக வளாகம் மேலும் கட்டிடங்களின் 
பரப்பளவு போன்றவை பல்கலைக்கழகக் கட்டிடத்துறையிடமிருந்து பெறப்பட்டது . 
வளாக மக்கள் தொகை பாரதிதாசன் பல்கலைக்கழக ஆண்டு 
அறிக்கையிலிருந்து பெறப்பட்டது . நில நீர் மட்டம் கிணறுகளிலிருந்து 
தேவைப்படும் பொழுது நேரடியாக அளக்கப்பட்டது . நிலநீரின் வேதியல் தன்மை , 
திருச்சிராப்பள்ளி நகரில் உள்ள பொதுப்பணித்துறை நிலநீர் வேதியல் 
ஆய்வகத்தில் பகுப்பாய்வு செய்யப்பட்டு பெறப்பட்டது . 
ஆய்வுக் குறிப்புகளை நூல் தயாரிக்கப் பயன்படுத்திய தொழில் நுட்பம் 

மாத , ஆண்டு மழை அளவை அட்டவணைப்படுத்தி , சராசரி ஆண்டு 
மேலும் குளிர் காலம் , கோடை காலம் , தென் மேற்கு , வடகிழக்குப் பருவங்களின் 
மழை அளவு , ஆண்டு சராசரி மழையுடன் ஒவ்வொரு ஆண்டின் மழையை 
ஒப்பிடுதல் போன்றவை கணினி மூலம் கணக்கிடப்பட்டது . இதைப் போல நிலநீர் 
மட்டம் , நிலநீர் வேதியியல் ஆய்வு முடிவுகள் அட்டவணைப்படுத்தப்பட்டன . 

உலகில் கணினி புழக்கத்திற்கு வந்த பிறகு , ஜி . ஐ . எஸ் ( GIS ) 
மென்பொருளைப் பயன்படுத்தி வரைபடங்கள் ( Maps ), சம உயரத் தொடர் 
கோடுகள் ( Contours ) கட்டம் வரை படங்கள் ( Bar Charts ), கட்டுமானங்களை 
விளக்கும் படங்கள் போன்றவை இதன் உதவியுடன் தயாரிக்கப்பட்டு 
வருகின்றன ( Ministry of Housing and Urban Poverty Alleviation , 2010 , 
Chandimal , W. P. A. I. M , et al . , 2008 ) . இது போன்ற ஒவ்வொரு வகைப் 
பயன்பாட்டிற்கும் அதற்கென்று உள்ள மென்பொருட்களைக் கொண்டு 
கணினியின் உதவியுடன் பலவகைப்பட்ட படங்கள் தயாரிக்கப்படுகின்றன . 

மேலே கண்ட படங்களைத் தயாரிப்பதற்கு ஆர்க் ஜி . ஐ . எஸ் . ( ArcGIS 
Geomorphic Information System ) STOOT I QUOT QUI (1567 ( software ) 
பயன்படுத்தப்பட்டு வருகிறது . இந்த மென்பொருளில் வரைபடங்கள் தயாரிக்கும் 
பொழுது , ஆர்க் பார்வை ( ArcView ) , ஆர்க் திருத்தம் செய்வான் ( ArcEditor ) 
மேலும் ஆர்க் இன்போ { ArcInfo ) போன்ற பல மென்பொருட்கள் பல நிலைகளில் 
பர்படுத்தப்படுகின்றன . ஒவ்வொரு வரை படத்திலும் இருக்க வேண்டிய 


21 


தகவல்களுக்கு ஏற்ப , அவற்றைத் தயாரிக்க வேண்டும் . இந்த மூன்று 
மென்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு தற்பொழுது எல்லா வகை வரைபடங்களும் 
கணினியின் உதவியால் தயாரிக்கப்பட்டு வருகின்றன . இது ஒரு புதிய 
தொழில்நுட்பம் ஆகும் . இப்புதிய தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி ஆய்வுப் 
பகுதிக்கு வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டன . நிலநீர் மட்டம் , சில வேதியல் 
மூலகங்கள் போன்றவற்றிக்கு வரையப்பட்ட சமஉயரத் தொடர் கோடு வரைபடம் 
கணினி மூலம் வரையப்பட்டன . இதற்கு ஆர்க் ஜி . ஐ . எஸ் தொழில்நுட்பம் 
பயன்படுத்தப்பட்டது . மாத , ஆண்டு , சராசரி மழை அளவை ஒவ்வொரு ஆண்டு 
மழை அளவுடன் ஒப்பிடுதல் , பருவகால மழை போன்றவற்றிற்குப் பை படம் ( pie 
chart), கட்டம் வரைபடம் ( Bar chart ) ஆகியவை கணினி மூலம் வரையப்பட்டது . 
இதற்கு ஆர்க் ஜி.ஐ. எஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது . 

வளாக எல்லை வரைபடம் , கூரை மழைநீர் மேலும் கழிவு நீரை தரை 
கீழ்தொட்டிக்கு எடுத்துச் செல்லும் குழாய்கள் உள்ள வரைபடம் போன்றவையும் 
ஆர்க் ஜி. ஐ . எஸ் தொழில்நுட்பம் மூலம் வரையப்பட்டது . பல்கலைக்கழக வளாகம் 
மேலும் அங்குள்ள , சாலைகள் , கட்டிடங்கள் , விளக்குத் தூண்கள் , சிலை , 

, 
வளாகத் தரை அமைப்பின் சமஉயரக் கோடு ஆகியவை அடங்கிய வளாகப் 
படம் , படம் வரையும் கருவி ( Total Station ) மேலும் புவிநிலை இருப்புக் கட்டமைவு 
கருவி ( Global Positioning System ) ஆகிய ஆய்வுக் கருவிகளைப் பயன்படுத்தித் 
துள்ளியமாக ஒரு குறிப்பிட்ட அளவிற்குத் ( scale ) தயாரிக்கப்பட்டது . இந்த 
ஆய்விற்கும் ஆர்க் ஜி . ஐ . எஸ் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது . 

செயற்கை நிலநீர்ச் செறிவு செய்யப் பரிந்துரைக்கப்பட்ட தரை கீழ் 
கட்டுமானம் படம் தயாரிக்கவும் ஆர்க் ஜி . ஐ . எஸ் என்ற தொழில்நுட்பத்தைப் 
பயன்படுத்தி வரையப்பட்டது . இவை மட்டும் இன்றி இந்த அறிக்கையில் 
இணைக்கப்பட்ட எல்லா வரைபடங்களும் ஆர்க் ஜி . ஐ . எஸ் . என்ற தொழில் 
நுட்பத்தைப் பயன்படுத்திதான் தயாரிக்கப்பட்டன . 
ஆய்விற்குத் தொலை உணர்வுத் தொழில் நுட்பத்தைப் பயன்படுத்துதல் 

உலகெங்கும் நிலத்தின் வளங்களைக் கண்டறிய செயற்கைக் 
கோள்களின் படங்கள் ( Satellite pictures ) தற்பொழுது பயன்படுத்தப் 
படுகின்றன . எனவே பெரும்பாலான நாடுகள் நிலவியல் ( Geology ), நிலமேற்பரப்பு 
நிலத்தோற்றம் ( Geomorphology / Land form ), மண்வகைகள் , காட்டு வளம் 
போன்ற ஆய்விற்கு செயற்கைக் கோள் படங்களைத்தான் பயன்படுத்துகின்றன . 
இந்த ஆய்வு முறையைப் பின்பற்றியதன் காரணமாக காலமும் நேரமும் 
மிச்சப்பட்டதுடன் பொருள் செலவும் மிச்சப்பட்டது கண்டறியப்பட்டது . இது 
மட்டுமின்றி ஒரு இடத்தைப் பற்றிய பல்வேறு வளங்களைக் கண்டறிய இந்த 
ஆய்வு பெரிதும் உதவியது . மேலும் இந்த ஆய்வில் கிடைத்த தகவல்களும் 
நம்பத்தக்கதாக இருந்தன . செயற்கைக் கோள் படங்களின் சிறப்பைக் கருத்தில் 
கொண்டு ஆய்வுப் பகுதியின் , நிலவியல் ( Geology ), நிலமேற்பரப்பு நிலத்தோற்றம் 
( Geomorphology | Land form) , மண்வகைகள் ஆகிய ஆய்வுகளுக்கு 


22 


மட்டுமின்றி மற்ற தேவைகளுக்கு வேண்டிய படங்கள் தயாரிக்கவும் இந்திய 
செயற்கைக் கோள் P6 L4 MX ( LISS4 Multispectral ) புகைப்படம் 
பயன்படுத்தப்பட்டது. 

எண்கள் உருவில் இருக்கின்ற ( digital ) செயற்கைக் கோள் 
புகைப்படத்தினை, எர்டாஸ் ( ERDAS ) மென்பொருளைப் ( Software) பயன்படுத்தி 
கணினி மூலம் ஆய்வுப் பகுதியின் புகைப்படம் தயாரிக்கப்பட்டது . பின்பு 
இப்படத்தில் உள்ள பல நிறங்களுக்கு உரிய களத்தின் உண்மைகளைக் 
கண்ணால் பார்த்துக் கண்டறிதல் ( Visual interpretation techinique ) என்ற 
தொழில் நுட்பத்தின் மூலம் புகைப் படத்தில் பல நிறங்களின் தொகுப்புகள் 
ஆய்வகத்தில் பிரிக்கப்பட்டன . இப்படங்களை ஆய்வுப் பகுதிக்கு எடுத்துச் 
சென்று களப்பணி மேற்கொண்டு படத்தில் காட்டப்பட்டுள்ள உண்மைகள் 
சரிபார்க்கப்பட்டுச் சரியானவற்றை அப்படியே எடுத்துக் கொண்டும் , மாற்ற 
வேண்டியதை மாற்றியும் சரியான தகவல்கள் அடங்கிய வரைபடங்கள் 
தயாரிக்கப்பட்டன. 
ஆய்வின் நம்பகத்தன்மை 

நிலநீரியல் , நீரியல் ஆய்வு நூல்கள் மட்டுமல்லாது , பொதுவாக எல்லா 
களப்பணி சார்ந்த நூல்கள் யாவும் , ஆய்வு செய்யப்பட்ட மேலும் அதற்கு முந்திய 
காலங்களில் சேகரித்த குறிப்புகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டு 
வருகின்றன. இக்குறிப்புகளின் நன்பகத் தன்மை முடிந்த மட்டும் பல்வேறு 
கோணங்களில் சரிபார்க்கப்படுகின்றன . அதன் பிறகே அக்குறிப்புகளின் 
அடிப்படையில் நிலநீர்வளம் , மேற்பரப்பு நீர்வளம் கணக்கிடப்பட்டு ஆய்வு நூல்கள் 
தயாரிக்கப்படுகிறது . இந்த அடிப்படையில்தான் உலகில் மேற்கொள்ளப்பட்டு 
வரும் பல்வேறு ஆய்வுகளின் கண்டு பிடிப்புகள் அமைகின்றன . 

சில குறிப்புகளை களப்பணியின் போது ஆய்வாளரே சேகரிக்கிறார் . 
இக்குறிப்புகளின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்படும் உண்மையில் மாற்றம் 
இருப்பதில்லை . சில குறிப்புகள் பல்வேறு நிறுவனங்களில் சேகரிக்கப்படுகின்றன . 
இக்குறிப்புகள் நன்பகத் தன்மை இல்லாமல் இருந்தால் இதன் அடிப்படையில் 
கண்டுபிடிக்கப்படும் உண்மைகளும் காலத்தால் நிலைத்து நிற்க வாய்ப்பில்லை . 
இது போன்ற சிரமங்கள் ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது சிலசமயங்களில் 
ஏற்பட்டால் , அதற்கு ஆய்வாளர் பொறுப்பாளியாக இருக்கமுடியாது என்பதை 
உலகில் உள்ள ஒவ்வொரு அறிவியலாளரும் உணரவேண்டும் . இந்த ஆய்வைப் 
பொருத்தமட்டில் , ஆய்வாளரே களப்பணி செய்தார் . ஆய்வாளரே தேவைப்படும் 
குறிப்புகளை அலுவலகங்களில் சேகரித்தார் . அக்குறிப்புகளை அவரே 
ஆராய்ந்தார். அக்குறிப்புகளின் நன்பகத்தன்மையை உணர்ந்த பின்பே அவற்றை 
ஆய்வு நூல் தயாரிக்கப் பயன்படுத்தினார் . எனவே இந்த அறிவியல் ஆய்வு நூல் 
நம்பகத் தன்மை உடையது என்பதில் சிறிதளவும் ஐயம் இல்லை . 


" இலக்கியங்கள் ஆராய்ச்சியின் ஆணிவேர் ” 
2 . இலக்கியங்கள் காட்டும் நீர்வளம் 

மற்றும் நீர்வள மேலாண்மை 


உலகின் சில முக்கிய நாடுகள் , இந்தியா, தமிழ்நாடு , தற்பொழுது 
ஆய்விற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள ஆய்வுப்பகுதியின் 
திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தையும் சேர்த்து உலகளவில் , தேசிய 
அளவில் , வட்டார அளவில் மேற்பரப்பு நீர் மேலும் நிலநீர் 
பயன்படும் பாங்கை அப்பகுதிகளில் உள்ள இலக்கியங்களை 
ஆய்வு செய்து சேகரித்த தகவல்களையும் , நீர்வளம் கணக்கிடல், 
நீர்வள மேலாண்மை , உலக நாகரிகங்கள் போன்ற 
செய்திகளையும் இத்தலைப்பு விளக்குகிறது . 

மனித நாகரிகம் தோன்றிய சமயத்தில் அவர்கள் புதிதாகத் துவங்கும் 
செயலைப்பற்றி முன்னதாகவே அறிந்து பின்பு அச்செயலைத் திறம்படச் செய்து 
முடிக்க உதவக்கூடிய எடுத்துக்காட்டு நூல்கள் ஏதும் இல்லை . அவர்களே 
சிந்தித்து , சில சமயங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டு அதனால் விளைந்த படிப்பினை 
வாயிலாகத்தான் ஒவ்வொரு செயலையும் செய்து முடித்தார்கள் . ஆனால் 
தற்போதைய அறிவியல் உலகத்தில் எந்த ஒரு செயல் அல்லது ஆய்வைத் 
துவங்குவதற்கு முன்பே அதைப்பற்றி அறிந்து சிறப்பாக முடிக்க உதவும் 
எடுத்துக்காட்டு நூல்கள் , நூலகங்களிலும் இணையதளத்திலும் ஏராளமாக 
இருக்கின்றன . தொலை தொடர்பு, தொலைக்காட்சி மேலும் இணைதளம் 
துவங்குவதற்கு முன்பு ஒரு இடத்தில் நிகழ்ந்த செயலை , அறிவியல் 
கண்டுபிடிப்புகளை அறிய மாதங்கள் சில சமயங்களில் வருடங்கள் 
தேவைப்பட்டது . ஆனால் தற்பொழுது அடுத்த நொடியில் அச்செய்திகள் 
மக்களைச் சென்றடைகின்றன . இலக்கியங்களை ஆராய்வதால் ஆய்வைப்பற்றிய 
செய்திகள் ஆய்வாலருக்குக் கிடைக்கிறது . இதனால் ஆய்வை முறைப்படி 
செய்து முடித்து புதிய கண்டுபிடிப்புகளை உலக மக்களுக்கு வழங்க முடிகிறது . 
தற்பொழுது செய்யப்படும் எந்த ஒரு ஆய்வும் , கண்டுபிடிப்பும் அவற்றின் ஆதார 
நூல்களை அலசிப் பார்த்து சிந்தித்துச் செயல்பட்டதன் விளைவாகும் . எனவே 
ஒரு ஆய்வைத் துவங்குவதற்கு முன்பு அந்த ஆய்வு பற்றிய உலக 
அனுபவங்களை இலக்கியங்கள் வாயிலாக அறிந்து ஆய்வைத் துவங்குவது 
காலத்தின் கட்டாயம் . 


24 


மனித நாகரிக வளர்ச்சியும் தண்ணீர்த் தேவையும் 

தண்ணீர் மக்களுக்கு அன்றாட உபயோகம் , ( குடிப்பதற்கு , உணவு 
சமைக்க , குளிக்க , துவைக்க , பாத்திரங்கள் அலம்ப , வீடுகழுவ , செடிகளுக்கு , 
கழிவு அறைகளுக்குப் பயன்படுத்த ) விவசாயம் , தொழிற்சாலைகள், புனல் மின் 
உற்பத்தி , மீன் உற்பத்தி , தரைவழி நீர்ப்போக்குவரத்து , தண்ணீர் விளையாட்டு , 
பொழுது போக்கு போன்ற பல்வேறு வழிகளில் பயன்படுகிறது . மனித நாகரிக 
வளர்ச்சியின் காரணமாகத் தற்பொழுது அதிக அளவில் மக்களின் அன்றாட 
உபயோகத்திற்குத் தண்ணீர் தேவைப்படுகிறது . 

உலகச் சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைப்படி தனிநபர் அன்றாட 
உபயோகத்திற்குத் தேவைப்படும் , தண்ணீர் 135 லிட்டர் ( Indina Waterportal.org , 
2010 ) இதில் குடிக்க 5 லிட்டரும் , துவைக்க 20 லிட்டரும் , குளிக்க 55 லிட்டரும் , 
உணவு சமைக்க 5 லிட்டரும் , பாத்திரம் கழுவ 10 லிட்டரும் , வீடு கழுவ 10 
லிட்டரும் , கழிவறைக்கு 30 லிட்டரும் தேவைப்படும் என்று 
கண்டறியப்பட்டுள்ளது . தனி நபருக்கு அன்றாடம் தேவைப்படும் தண்ணீரில் , 
கழிவறைக்கு மட்டும் நாள் ஒன்றிற்கு சுமார் 22.22 விழுக்காடும் , குளிப்பதற்கு 
40.74 விழுக்காடும் தண்ணீர் தேவைப்படுகிறது . ஆன்றாடப் பயன்பாட்டில் சுமார் 
6296 விழுக்காடு நீர் குளிப்பதற்கும் கழிவறைக்கும் தேவைப்படுகிறது . 

வளரும் மேலும் வளரா நாட்டு மக்களை விட வளர்ந்த நாட்டு மக்கள் 
அதிக அளவில் அன்றாட உபயோகத்திற்குத் தண்ணீரைப் 
பயன்படுத்துகின்றனர் . அமெரிக்க நாட்டில் நாள் ஒன்றிக்கு ஒரு அமெரிக்கர் 
அன்றாட உபயோகத்திற்குப் பயன்படுத்தும் தண்ணீர் 803.11 லிட்டர் . கனடா 
நாட்டினர் பயன்படுத்தும் தண்ணீர் 95277 லிட்டர் . ஜெர்மனியர் பயன்படுத்தும் 
தண்ணீர் 210.21 லிட்டர் . தமிழ்நாட்டில் தனிநபர் பயன்படுத்தும் தண்ணீர் 80 
லிட்டர் . அன்றாடத் தண்ணீரைப் பயன்படுத்துவதில் நகரங்களுக்கும் , 
கிராமங்களுக்கும் அதிக வேறுபாடு உள்ளது . கண்டங்கள் வாரியாகப் பல்வேறு 
நாடுகளில் தனிநபர் அன்றாடம் பயன்படுத்தும் தண்ணீர் அட்டவணையில் 
கொடுக்கப்பட்டுள்ளது ( அட்டணை 2.1 } 


25 


அட்டணை 2.1 

சில நாடுகளில் தனிநபர் 
அன்றாடம் பயன்படுத்தும் தண்ணீர் அளவு 


வ.எண் 


1 . 


2 . 
3 . 
4. 
5. 
6 . 
7 . 


8 
. 


9 . 
10 . 
11 . 
12 . 
13 . 


நாடு 

தனிநபர் அன்றாடம் 
பயன்படுத்தும் 

தண்ணீர் லிட்டர் 
ஆப்பிரிக்கா 
அங்கோலா 

26.39 
போட்வானா 

87.82 
எகிப்து 

189.28 
கென்யா 

57.33 
மொசம்பிக் 

12.29 
உகாண்டா 

21.39 
ஸயரி 

20.02 
ஐரோப்பியா 
ஆலடானியா 

18.66 
ஸ்டோனியா 

346.35 
பிரான்ஸ் 

351.72 
ஜெர்மனி 

210.21 
சுவிட்சர்லாந்து 

131.51 
இங்கிலாந்து 

135.59 
வடக்கு மற்றும் 
மத்திய அமெரிக்கா 
கனடா 

952.77 
ஹைட்டி 

5.46 
ஜமாய்கா 

36.855 
மெக்ஸிகோ 

178.36 
அமெரிக்கா 

803.11 
தென் அமெரிக்கா 
ஆர்ஜென்டீனா 

206.57 
பிரேசில் 

178.82 
சைல் 

322.14 
வெனிஜுலா 

542.82 


14 . 
15 . 
16 . 
17 . 
18 . 


19 . 
20 . 
21 . 
22 . 


ஆசியா 


23 . 
24 . 
25 . 
26 . 
27 . 
28 . 


ஈரான் 
இந்தியா 
இஸ்ரேல் 
பிலிப்பைன்ஸ் 
துருக்கி 
வியட்நாம் 


215.67 

60.52 
217.04 
408.14 
463.65 
177.91 


26 


தமிழ்நாட்டில் சென்னை போன்ற மாநகராட்சிப் பகுதிகளில் நபருக்கு 
நாள் ஒன்றிற்குப் பயன்படும் தண்ணீர் 100 லிட்டர் . நகராட்சிகளுக்குப் பயன்படும் 
தண்ணீர் 90 லிட்டர் . கிராமங்களுக்குப் பயன்படும் அன்றடத்தண்ணீர் 40 லிட்டர் . 

விவசாயம் , தொழில், அன்றாட உபயோகம் ஆகியவற்றிற்குப் பயன்படும் 
தண்ணீரின் அளவு நாட்டுக்கு நாடு வேறுபடுகின்றது . ஆப்பிரிக்கா நாட்டில் 
விவசாயத்திற்கு 88 விழுக்காடும் , தொழிற்சாலைக்கு 4 விழுக்காடும் , அன்றாட 
உபயோகத்திற்கு 8 விழுக்காடும் தண்ணீர் பயன்படுகிறது . உலகில் சராசரியாக 
விவசாயத்திற்குப் பயன்படும் தண்ணீர் 69 விழுக்காடு , தொழிற்சாலைக்குச் 
சராசரியாகப் பயன்படும் தண்ணீர் 23 விழுக்காடு , அன்றாட உபயோகத்திற்குப் 
பயன்படும் தண்ணீர் 8 விழுக்காடு ஆகும் (FAO , 1993 and Lennetch.com , 
online ) 

ஆனால் தொழில்துறையில் வளர்ந்த நாடுகளில் விவசாயத்திற்கு 45 
விழுக்காடும் , தொழிற்சாலைகளுக்கு 45 விழுக்காடும் , அன்றாட 
உபயோகத்திற்கு 10 விழுக்காடும் தண்ணீர் பயன்பட்டு வருகிறது . ஈரோப்பில் 
விவசாயத்திற்கு 33 விழுக்காடும் , அன்றாட உபயோகத்திற்கு 13 விழுக்காடும், 
தொழிற்சாலைக்கு 54 விழுக்காடும் பயன்படுகிறது . ஆனால் வளரும் இந்தியா 
போன்ற நாடுகளில் விவசாயத்திற்கு 90 விழுக்காடும் , தொழிற்சாலைகளுக்கு 
5 விழுக்காடும் அன்றாட உபயோகத்திற்கு 5 விழுக்காடும் பயன்படுகிறது . 

எனவே உலகில் அன்றாட உபயோகத்திற்குப் பயன்படும் தண்ணீரின் 
அளவு நாட்டுக்கு நாடு , நகரம் , கிராமம் ஆகியவற்றிற்கு வேறுபடுவது தெரிகிறது . 
மேற்பரப்பு நீர் பலவகையான உபயோகங்களுக்குப் பயன்படுகிறது . 
பாசனத்திற்கும் , குடிதண்ணீருக்கும் இதை எல்லா நாட்டிலும் 
பயன்படுத்துகின்றனர் . ஆனால் நிலநீர் மட்டுமே எல்லா நாடுகளிலும் 
குடிதண்ணீராகப் பெருமளவில் பயன்படுகிறது . அது மட்டுமின்றி 
சிறுதொழில்கள், மேலும் மேற்பரப்பு நீர்வளம் அற்ற இடங்களின் சிறிய நிலப்பரப்புப் 
பாசனத்திற்கு உலக மக்கள் நிலநீரைத்தான் நம்பியுள்ளனர் . ஏழை நாடுகளில் 
வாழ்வோரின் வாழ்வு ஆதாரத்திற்கு நிலநீர் மிகப் பெரிய பங்கு வகிக்கிறது . 
அதுமட்டுமல்லாமல் உலகில் பெரும்பாலான கல்வி மேலும் தொழில் வளாகங்கள் 
நிலநீரை நம்பியே இயங்கி வருகின்றன . எனவே நிலநீரின் பயன்பாட்டைத் 
தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் . 


உலகளவில் பயன்படும் மேற்பரப்பு மேலும் நிலநீர் 

உலக மொத்த நீர்வளம் 13,860 இலட்சம் கன கிலோமீட்டர் . இந்த 
நீர்வளத்தில் நன்னீர் வளம் 350 இலட்சம் கன கிலோமீட்டர் . நன்னீர் வளத்தில் 
சுமார் 240 இலட்சம் கனகிலோ மீட்டர் பனிப்பரப்பில் உள்ள நீர் வளம் ஆகும் . 
மேற்பரப்பு நிர்வளம் மனித நாகரிகம் துவங்கிய காலத்திலிருந்தே பயன்படுகிறது . 
எனவே மேற்பரப்பு நீர்வளத்தைப் பற்றி அறியாதோர் யாரும் இல்லை . ஆனால் 
நீர் இறைப்பான்கள் பயன்படத் துவங்கிய பின்பே நிலநீர் மக்களுக்குத் 
தற்பொழுது அதிக அளவில் பயன்பட்டு வருகிறது . எனவே நீர்வள மேலாண்மை 


27 


ஆய்வுகள் நிலநீர் வளத்தைப் பயன்படுத்துதல் மேலும் பாதுகாத்தல் 
போன்றவற்றில் அதிகக்கவனம் எடுத்தல் அவசியம் . எனவே இலக்கியங்கள் 
காட்டும் நிலநீர்வளம் பற்றி இங்கு விரிவாக விளக்கப்படுகிறது . 

உலகளவில் தற்பொழுது 3,700 கன கிலோ மீட்டர் தண்ணீர் 
பயன்படுகிறது ( Peter Glick , 2008-2009 ). இதில் பயன்படும் மேற்பரப்பு நீர் 2900 
- 3,000 கன கிலோ மீட்டர் . நிலநீர்ப் பயன்பாடு 700 - 800 கன கிலோ மீட்டர் . 
1995 ஆம் ஆண்டு உலகளவில் விவசாயத்திற்குப் பயன்பட்ட தண்ணீர் 2500 
கனகிலோ மீட்டர் , தொழிற்சாலைகளுக்குப் பயன்பட்ட தண்ணீர் 750 
கனகிலோமீட்டர் , அன்றாடப் பயன்பாட்டிற்குப் பயன்பட்ட தண்ணீர் 250 
கனகிலோமீட்டர் ( World Water Council , 2000 ) . உலகளவில் நிலநீர் பயன்படாத 
நாடுகள் மேலும் தீவு நாடுகள் இல்லை . மனித நாகரிகம் துவங்கிய 
காலத்திலிருந்தே மக்கள் நில நீரைப் பயன்படுத்தத் துவங்கி விட்டனர் . நீர் 
இறைப்பான்கள் பயன்படத் துவங்கிய பிறகு நில நீர் விவசாயத்திற்கும் பயன்படத் 
துவங்கி விட்டது . குடிதண்ணீருக்கு நிலநீரைப் பயன்படுத்தாத நாடுகளே உலகில் 
இல்லை . 
நிலநீரின் பெருமை 

மேற்பரப்பு நீர்வளத்தின் பயன்பாட்டிற்குச் சிறிதளவும் குறைவுபடாமல் , 
அன்றாட உபயோகம் , விவசாயம் , சிறுதொழில் மேலும் வளாக வளர்ச்சி 
ஆகியவற்றிற்கு உலகெங்கும் நிலநீரும் பயன்பட்டு வருகிறது . அதிக நிலப்பரப்பில் 
தற்பொழுது நிலநீர் விவசாயத்திற்குப் பயன்படுகிறது . எதிர்காலத்திலும் நிலநீர் 
விவசாயத்திற்கு மேலும் பயன்படும் நிலையில் இருக்கிறது . விவசாய உற்பத்தியின் 
காரணமாக உலகளவில் நிலநீர் அதிக வருவாயைக் கொடுக்கிறது . உலகின் 
வறுமை ஒழிப்பிற்கு நிலநீர் சிறப்பான பங்கை வகிக்கிறது . அதுமட்டுமின்றி 
மக்களின் குடிநீர்த் தேவைக்காக உலகளவில் நிலநீரின் பயன்பாடு மகத்தானது 
ஆகும் . எதிர்காலத்திலும் ஏழை , நடுத்தர விவசாயிகள் நிலநீரையே பெரிதும் 
நம்பியுள்ளனர் . விவசாய உற்பத்தியின் காரணமாகப் பெரும்பாலான நாடுகளின் 
பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது . உலகின் வறுமை ஒழிப்பிற்கும் நிலநீர் 
சிறப்பான பங்கு வகிக்கிறது . வேகமாக உலகளவில் பயன்பட்டு வரும் நிலநீரின் 
சிறப்பைக் குறைத்து மதிப்பிட முடியாது ( Utrecht, 2004 ) . 

உலகில் 2001 ஆம் ஆண்டில் பயன்பட்ட பல்வேறு கனிம வளங்களின் 
அளவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ( UNESCO , 2005 ). 
1. நிலநீர் 

600 பில்லியன் டன் 
2. மணல், கூழாங்கல் 18 பில்லியன்டன் 
3. எண்ணெய் 

35.61 பில்லியன் டன் 
4. கடின நிலக்கரி 

8.8 கோடி டன் 
5. இரும்பு 

6.6 கோடி டன் 
6. கல் உப்பு 

21.35 இலட்சம் டன் 
7. ஜிப்சம் 

1.05 இலட்சம் டன் 
8. உப்பு 

89.22 இலட்சம் டன் 
9. பாஸ்பேட் 

44,300 டன் 


28 


மேலே கூறிய கனிம வளங்களுள் மிக அதிக அளவில் பயன்படும் வளம் 
நிலநீர் என்பது தெரிகிறது . காற்றுக்கு அடுத்தப்படியாக உயிரினங்களின் 
உயிர்வாழ்விற்கும் மேலும் அவற்றின் வாழ்வு ஆதாரத்திற்கும் தண்ணீர் 
பயன்படுவதால்தான் மற்ற இயற்கை வளங்களைவிட தண்ணீர் அதிக அளவில் 
பயன்பட்டு வருகிறது . நிலநீர் ஏழைகளின் சுதந்திர வளமாக இருப்பதால்தான் 
மற்ற கனிம வளங்களைக் காட்டிலும் கூடுதலாகப் பயன்படுகிறது . 
உலகில் உள்ள நிலநீர்ப்பகுதிகள் 

உலக நிலப்பரப்பு 36 நிலநீர்ப்பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது ( IGRAC , 
2004, Utrecht, 2004 and 2009 ). அவை , 1. வடக்கு மேலும் மத்திய அமெரிக்காவில் 
உள்ள மேற்கு மலைத் தொடர் 2. வடக்கு மேலும் மத்திய அமெரிக்காவில் உள்ள 
மத்திய சமவெளிப்பகுதி 3. கனடா நாட்டின் கடினப்பாறை 4. அப்லேச்சியன் 
மலைத்தொடர் மேட்டுநிலம் 5. கரீபியன் தீவுகள் வடக்கு மேலும் மத்திய 
அமெரிக்க கடற்கரைச் சமவெளி 6. ஆண்டிஸ் மலைத்தொடர் 7. தென் 
அமெரிக்காவின் பள்ள நிலம் 8. கயானா கடினப்பாறை 9. பிரேசில் நாட்டு 
கடினப்பாறை மேலும் அதை ஒட்டிய நதிப்படுகைகள் 10. பால்டிக் மேலும் செல்டிக் 
கடினப்பாறை 11. ஈரோப்பிய நாட்டின் பள்ளப்பகுதி 12. மத்திய மேலும் தெற்கு 
ஈரோப்பிய நாடுகளின் மலைத்தொடர் 13. அட்லாஸ் மலைத்தொடர் 14. சகாரா 
பாலைவனப்படுகைகள் 15. மேற்கு ஆப்பிரிக்க நாட்டின் கடினப்பாறை 16. சகாரா 
பாலைவனத்தை ஒட்டிய படுகைகள் 17. கிழக்கு ஆப்பிரிக்க நாட்டின் 
கடினப்பாறை மேலும் மடகாஸ்கர் 18. கிழக்கு ஆப்பிரிக்க நாட்டின் எரிமலை 19 . 
ஆப்பிரிக்கப் படுகையின் கொம்பு 20. மேற்கு சைபீரிய நாட்டின் நடைபாதை 21 . 
கிழக்கு சைபீரிய நாட்டின் மேட்டு நிலம் 22. மத்திய சைபீரிய நாட்டின் சமநிலம் 
23. வட மேற்கு பசிபிக் கடல் ஓரப்பகுதி 24. மத்திய மேலும் கிழக்கு ஆசிய 
நாட்டின் மலைத்தொடர் 25. மேற்கு மேலும் மத்திய ஆசிய நாட்டின் படுகைகள் 
26. மேற்கு ஆசிய நாட்டின் மலைத்தொடர் 27. இமயமலையும் அதனை ஒட்டிய 
மேட்டு நிலங்களும் 28. கிழக்கு சைனா நாட்டின் சமவெளிப் பகுதி 29. சிந்து , 
கங்கை மேலும் பிரம்மபுத்திரா நதிகளின் சமவெளி 30. நுபியன் ( Nubian ) மேலும் 
அரேபிய நாட்டின் கேடயம் ( shield ) 31. லெவெண்ட் (Levant ) மேலும் அரேபிய 
நடைபாதை ( platform ) 32. தென் இந்தியா மேலும் இலங்கை 33. தென்கிழக்கு 
ஆசிய நாட்டின் தீபகர்பங்களும் மேலும் தீவுகளும் 34. மேற்கு ஆஸ்திரேலியா 
35. கிழக்கு ஆஸ்திரேலியா 36. பசிபிக்கடல் தீவுகள் . 
பாறைகளின் வகைகள் 


ஒவ்வொரு பகுதியிலும் சராசரியாக ஊறும் நிலநீர் வளத்தைக் கருத்தில் 
கொண்டு உலகத்தை 36 நிலநீர்ப் பகுதிகளாகப் பிரித்தாலும் , இப்பகுதிகளில் 
கடினப்பாறை , படிவுப்பாறை , உயரமான மடிப்புப் பாறை மலைகள் , எரிமலைப்பாறை 
ஆகிய நான்கு பிரதானப் பாறை வகைகளைக் கொண்டுள்ளதால் , அவை கீழே 
உள்ள நால்வகைப் பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளன (படம் 2.1) . 


29 


1. கடினப்பாறைப் பகுதி ( Basement Region ) 
2. படிவுப்பாறை நதிப்படுகைப் பகுதிகள் ( Sedimentary - Basin Regions ) 
3. உயரமான மடிப்புப்பாறை மலைப்பகுதிகள் ( High Relief Folded Mountain 

Regions ) 
4. எரிமலைப்பகுதிகள் ( Volcanic Regions ) 

இப்பகுதிகளில் பொதுவாக படிவுப்பாறைகளில் அதிக அளவில் நிலநீர் 
சுரக்கிறது . உலக மக்கள் தாங்களின் நிலநீர்த் தேவைக்கு இப்பாறைகளைப் 
பெரிதும் நம்பியுள்ளனர் . எனவே வளமான நீர்வளம் கொடுக்கும் நீர்க்கோர்ப்புப் 
பாறைகளைக் கண்டறிந்து அவற்றை நிலநீர்ச் சரணாலயங்களாகப் ( Ground 
Water Santuary ) போற்றிப் பாதுகாக்க வேண்டும் . 


உலகளவில் உள்ள நிலநீர்ப் பகுதிகள் 


சார்பாக வரம் 


*.in ) 


கடினப்பாதை 
படிவுப்பாறை 
பயர்பான படிப்புப்பாறை 


அதிக அாயில் பதிவாப்பள்ள 

செய்ய மனபப் பகுதிகள் 


படம் 2.1 


14 


30 


நிலநீர்ப் பயன்பாடு 

நிலநீர் உலகளவில் அதிகமாகப் பயன்பட்டு வருவதால் அதன் சிறப்பை 
இனிமேல் குறைத்து மதிப்பிட முடியாது . தற்பொழுது 270 இலட்சம் ஹெக்டேர் 
நிலப்பரப்பில் நிலநீர் விவசாயத்திற்குப் பயன்படுகிறது . ஆனால் மேற்பரப்பு நீர் 210 
இலட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில்தான் பாசனத்திற்குப் பயன்பட்டு வருகிறது . 
இந்திய நாட்டின் மொத்த விவசாய நிலப்பரப்பில் 60 விழுக்காடு அளவிற்கு நிலநீர் 
பயன்படுகிறது என்பது உறுதியாகிறது ( Janagarajan , S , 1993 ) வட்டார வழியில் 
பார்த்தாலும் நிலநீர்ப் பாசன நிலப்பரப்பே அதிகம் . உலக நாடுகளில் நிலநீரைப் 
பயன்படுத்துவதில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது . 

1970 ஆம் ஆண்டிலிருந்தே நிலநீ விவசாயப் பரப்பளவு இந்திய நாட்டில் 
அதிகரித்து வருகிறது . 20 ஆண்டுகளிலேயே ( 1970 - 1990 ) நிலநீர் விவசாயப் 
பரப்பளவு 150 விழுக்காடு அளவிற்கு வளர்ந்துள்ளது . ஆனால் மேற்பரப்பு 
விவசாயம் இதே காலத்தில் 28 விழுக்காடு அளவிற்கே வளர்ந்துள்ளது . நிலநீர்ப் 
பயன்பாடு வட இந்தியாவில் அதாவது பசுமைப் புரட்சியின் இதயப் பகுதியான 
கங்கை நதிப் படுகையில் பரவத் துவங்கியது . வளர்ந்து வரும் கிணறுகளின் 
எண்ணிக்கையும் நிலநீர் வளர்ச்சியைப் பறை சாற்றுகிறது . 1960 ஆம் ஆண்டில் 
10 இலட்சம் கிணறுகள் விவசாயத்திற்குப் பயன்பட்டன . நாற்பது ஆண்டுகள் 
கழித்து 2000 ஆம் ஆண்டில் கிணறுகளின் எண்ணிக்கை 185 இலட்சமாக 
வளர்ந்துள்ளது . நிலநீர் விவசாய வளர்ச்சிக்கு கிணறுகளின் எண்ணிக்கையே 
பெரும் எடுத்துக்காட்டு ( IEI , 2010 , MoWR , 2003 ) 
பொருளாதார வளர்ச்சியும் நிலநீரும் 

பொருளாதார வளர்ச்சிக்கு மேற்பரப்பு மற்றும் நிலநீரும் உதவுகின்றன . 
இருப்பினும் ஏழை மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் பயன்படுவது 
நிலநீர் ஆகும் . 1970 ஆண்டிலிருந்து இந்திய நாட்டின் விவசாயப் பொருளாதார 
வளர்ச்சிக்கு நிலநீர் உறுதுணையாக இருந்து வருகிறது . மற்ற விவசாய வளர்ச்சி 
வழிகளைக் காட்டிலும் நிலநீர் வழியில்தான் அதிக விவசாயப் பொருளாதார 
வளர்ச்சியை இந்தியா அடைந்துள்ளது . 

நிலநீர் வளத்தைத் தங்கு தடையின்றி எப்பொழுது வேண்டுமானாலும் 
பயன்படுத்த வாய்ப்பிருப்பதால் , உரம் , பூச்சி கொள்ளி மருந்துகளைப் பெரிய 
அளவில் பயன்படுத்தி அதிக மகசூள் தரும் தானியங்கள் விவசாயம் 
செய்யப்படுகின்றன . இதனால் நிலநீர் விவசாயப் பரப்பளவு அதிகரித்தது . எனவே 
நிலநீர் அதிக அளவு விவசாயப் பொருளாதாரத்தைக் கொடுத்து வருகிறது . 

ஒரு கனமீட்டர் அளவு நீரைப் பயன்படுத்திச் செய்யப்படும் மேற்பரப்பு 
நீர் விவசாயத்தைக் காட்டிலும் அதே அளவு நிலநீர் விவசாயத்தில் அதிக 
வருமானம் கிடைத்தது . இச்சாதனைக்குக் காரணம் விவசாயிகள் விரும்பியபடி 
விரும்பிய பருவத்தில் நிலநீரைப் பயன்படுத்தி விவசாயம் செய்ய வாய்ப்பு இருந்ததே 
ஆகும். 


இந்தியாவில் மட்டும் அல்லாது நிலநீரைப் பயன்படுத்திய மற்ற 
நாடுகளிலும் நிலநீர் விவசாயத்தால் அதிக அளவில் வருமானம் கிடைத்து 


31 


வருகிறது . அண்லூசியா என்ற பகுதி ஸ்பெயின் நாட்டில் உள்ளது . இங்கு நிலநீர்ப் 
பாசனத்தினால் ஒரு கன மீட்டருக்கு மேற்பரப்பு நீர்வளத்தைக் காட்டிலும் ஐந்து 
மடங்கு வருமானத்தைக் கொடுத்துள்ளது . 1970 முதல் 1973 ஆம் 
ஆண்டுகளில் , 12 இந்திய மாநிலங்களில் உள்ள 251 மாவட்டங்களில் கால்வாய்ப் 
பாசனத்தினால் விவசாயம் நடைப்பெற்றது . ஆனால் 1990 - 1993 ஆம் 
ஆண்டுகளில் நிலநீர்தான் விவசாயத்திற்கு முக்கிய பங்கு வகிக்க ஆரம்பித்தது . 
இதனால் 1970 ஆம் ஆண்டுகளில் மேற்பரப்பு நீர்வளத்தால் அடைந்த விவசாய 
உற்பத்தி 3 விழுக்காடாகக் குறைந்தது . ஆனால் நிலநீர் விவசாயத்தால் விவசாய 
உற்பத்தி 10 மடங்காக உயர்ந்தது . எதிர்காலத்திலும் நிலநீர்ப் பயன்பாடு இன்னும் 
பல மடங்கு பெருகும் நிலையில் தான் உள்ளது ( ADB , 2007 , CGWB , 2010 , Paul 
Wyrwoll , 2012 ) . 

நிலநீர் விவசாயத்தைச் செய்பவர்கள் சிறிய மேலும் நடுத்தர 
வசதியுடைய விவசாயிகளாக இருப்பினும் ( விவசாயப் பரப்பளவு 5 ஏக்கருக்குக் 
குறைவு ) அவர்களால் செய்யப்படும் பாசனப் பரப்பளவு மேற்பரப்பு நீரைப் 
பயன்படுத்தும் பெருநில விவசாயிகளை விட அதிகமாகும் . சிறிய மேலும் நடுத்தர 
விவசாயிகள் 29 விழுக்காடு பரப்பளவில் நிலநீர் விவசாயம் செய்கிறார்கள். இச் 
சிறு விவசாயிகள் மொத்த விவசாய நிலத்தில் 38 விழுக்காடு அளவு அகழ் 
துளைக் கிணறுகளினாலும் ( Dug- cum -borewell ) , 35 விழுக்காடு துளைக் 
கிணறுகளாலும் விவசாயம் செய்கின்றனர் . நிலநீர் விவசாயத்தின் சிறப்பு 
என்னவென்றால் , தானிய உற்பத்தி செய்யும் ஏழை எளிய விவசாயிகளின் 
வயிற்றுக்கும் மேலும் அவர்களின் சட்டைப்பைக்கும் அவர்கள் உற்பத்தி செய்யும் 
உணவும் வருமானமும் முறையே சென்றடைகிறது . நிலநீர்வளம் பெரும்பாலும் 
ஏழை மக்களுக்கே பயன்படுகிறது . இவ்வாறாக உலக ஏழை மக்களின் வறுமையை 
ஒழிக்கும் மூலப் பொருளாக நிலநீர் பயன்படுகிறது . ஆனால் சரியான முறையில் 
நிலநீரைப் பயன்படுத்தாவிடில் வாழ்வு ஆதாரத்தை வழங்கி வரும் நிலநீர் காலப் 
போக்கில் விவசாயிகளுக்குப் பயன்படாது போய்விடும் என்பதை விவசாயிகள் 
உணரவேண்டும் . 
உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய நிலநீரின் பங்கு 

உலக விவசாய உணவுக் கொள்கை ஆய்வு அமைப்பின் ( Joachim , von 
Braun , 2007 ) கருத்துப்படி நடைமுறையில் பயன்படுத்தும் அளவில் தொடர்ந்து 
தண்ணீர் விவசாயத்திற்குப் பயன்பட்டால் , கி.பி. 2025 ஆம் ஆண்டில் 
விவசாயத்திற்கு வேண்டிய தண்ணீர்த் தேவையில் தட்டுப்பாடு ஏற்படும் . இதனால் 
ஆண்டிற்கு சுமார் 3,500 இலட்சம் டன் அளவு தானிய உற்பத்தி ஒவ்வொரு 
ஆண்டும் குறையும் . இந்த அளவு தானிய உற்பத்தி கிட்டத்தட்ட அமெரிக்க 
நாட்டின் தானிய உற்பத்திக்குச் சமம் . இத்தண்ணீர்ப்பற்றாக் குறைக்குக் காரணம் 
தண்ணீரை மாசுபடுத்துதல் , தொழிற்சாலைகளுக்குப் பயன்படுத்தல் மேலும் 
நிலநீர் மட்டம் அதிக அளவில் தாழ்தல் போன்றவை ஆகும் . செயற்கை 
வெப்பத்தால் நிகழ்ந்து வரும் பருவகால மாற்றமும் ஒரு காரணம் ஆகும் . 
பருவகால மாற்றத்தால் இமயமலை போன்ற மலைகளில் உள்ள பனிநீர் விரைவாக 
உருகி கடலுக்குச் சென்று வீணாதல் போன்ற காரணத்தினாலும் விவசாய 


32 


உற்பத்திக்குப் போதுமான நீர்வளம் கிடைக்காத சூழல் ஏற்படும் . இதனால் , 
மக்களின் உணவு ஆதாரம் பாதிப்படையும் , மேலும் விவசாயிகளின் வாழ்வு 
ஆதாரம் கேள்விக் குறியாகும் . 

நிலநீர் மட்டம் தாழ்வதால் உலக உணவு உற்பத்தி குறையும் தற்பொழுது 
அமெரிக்கா, வடக்கு ஈரான் , வடக்கு மத்திய சீனா , இந்தியா, மெக்ஸிகோ, 
ஆஸ்திரேலியா மேலும் பல நாடுகளில் ஊறும் அளவை மிஞ்சிய அளவில் நிலநீர் 
இறைக்கப்பட்டு வருகிறது . அதுமட்டும் அல்லாமல் பல நீர்க் கோர்ப்புப் பாறைகள் 
மனித ஆதிக்கத்தினால் தம் தரத்தை இழந்து வருகின்றன . மேலும் சில 
நீர்க்கோர்ப்புப் பாறைகள் கடல் நீரால் உவராகிவருகின்றன . எனவே 
எதிர்காலத்தில் இதுபோன்ற காரணங்களினால் மக்களின் உணவு ஆதாரம் 
பாதிக்கப்படும் சூழல் வலுவாக இருக்கிறது . தற்பொழுது உலகளவில் சுமார் 86.8 
கோடி மக்கள் சத்துள்ள உணவு உண்ணாது வாழ்கிறார்கள் (FAO , 2012 ) 
பட்டினியால் ஐந்து வினாடிக்கு ஒரு குழந்தை இறப்பதாக ஐ.நா நிறுவனம் 
கணக்கிட்டுள்ளது . 2025 ஆம் ஆண்டில் இயற்கையாக உள்ள தண்ணீர்ப் 
பற்றாக்குறை மேலும் பூமியின் செயற்கை வெப்பத்தால் விவசாய உற்பத்தி 
குறையும் . இதனால் சுமார் 150 கோடி முதல் 200 கோடி மக்கள் பட்டினியால் 
வாடும் நிலை ஏற்படும் . எனவே உலகளவில் மக்களுக்குப் போதிய உணவு 
உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கு நிலநீர் இன்று பயன்படுவதுபோல் 
எதிர்காலத்திலும் முக்கிய பங்கு வகிக்கும் . ஆகவே நிலநீர் வளத்தைப் போற்றிப் 
பாதுகாத்தல் அவசியம் . 

இந்திய நாட்டில் 2012 ஆம் ஆண்டில் சுமார் 36 கோடி மக்கள், 28.8 
விழுக்காடு நாள் ஒன்றிற்கு ஒரு அமெரிக்க டாலர் வருமானத்தில் வாழ்கின்றனர் 
( CIA World Fact Book , 2012 ). இவர்கள் அனைவரும் வறுமைக் கோட்டிற்குக் 
கிழே வாழும் ஏழைகள் ஆவர் . நீர்வளப் பற்றாக்குறையால் வறுமைக் கோட்டிற்குக் 
கீழ் வாழும் மக்கள் தொகை இன்னும் பெருகும். வளரும் மேலும் வளரா நாடுகளில் 
உள்ள நிலநீர் வளத்தைப் பெருக்கி விவசாயம் செய்ய , வளர்ந்த நாடுகள் 
உதவிக்கரம் நீட்டினால் உணவு உற்பத்தியைப் பெருக்கி வறுமைக் கோட்டிற்கு 
கீழ் வாழும் மக்களின் ஏழ்மையைப் போக்க முடியும் . 
நிலநீர்ப் பயன்பாடும் நிலநீர் மட்டத் தாழ்வும் 

கடந்த பல ஆண்டுகளாக நிலநீர்ப் பாசனப் பகுதி உலகில் அதிகரித்து 
வருகிறது என்பதைப் பார்த்தோம் . சமீப ஆண்டுகளில் நிலநீர்ப் பயன்பாடு மிக 
வேகமாக வளர்ந்து வருகிறது . குறைந்த செலவு மேலும் அரசிடம் கிடைக்கும் 
மானியத்தின் காரணமாகவும் விவசாயிகள் துளைக் கிணறுகள் அமைத்து 
நிலநீரைப் பயன்படுத்தத் தூண்டுதலாக இருக்கிறது . இதன் காரணமாக இந்தியா 
மேலும் வடக்கு சீனாவில் 1960 ஆம் ஆண்டுகளில் 25 விழுக்காடாக இருந்த 
நிலநீர்ப் பாசனம் , 1990 ஆம் ஆண்டுகளில் 50 விழுக்காட்டிற்கும் மேலான 
நிலப்பரப்பில் செய்யப்படுகிறது . இதைப் போல அமெரிக்க நாட்டில் 43 விழுக்காடு 
விவசாய நிலப்பரப்பும் , சீனாவில் 27 விழுக்காடும் , பாகிஸ்தானில் 25 விழுக்காடும் 
நிலநீரால் பாசனம் பெறுகின்றன . ஜெர்மனி நாட்டிலும் மேலும் , சவுதி அரேபியா, 
லிபிய நாடுகளில் 80 விழுக்காடு பாசனப் பகுதி நிலநீரால் விவசாயம் 


. 


33 


செய்யப்படுகின்றது . சவுதி அரேபியா , பங்காளதேசம் , டுனிசியா , ஜோர்டான் , 
இந்தியா , ஈரான் , பாகிஸ்தான் , மொராகோ , மெக்ஸிகோ, சீனா , தென் 
அமெரிக்கா, நேபாளம் , பெரு , மலேசியா, எகிப்து , மாலி , இந்தோனேசியா போன்ற 
நாடுகளில் சுமார் 1,500 இலட்சம் ஹெக்டேர் நிலத்தில் அல்லது 56.6 விழுக்காடு 
உலக விவசாய நிலப்பரப்பில் நிலநீரால் விவசாயம் நடைபெறுகிறது . உலக 
நிலப்பரப்பில் 234 கனகிலோ மீட்டர் , 18 விழுக்காடு , ஊறும் அளவை விடக் 
கூடுதல் அளவில் எடுக்கப்படும் நிலநீரால் விவசாயம் செய்யப்படுகிறது ( Yoshide 
Wada , 2012 , Yoshide Wadaetal., 2010 ). இவ்வாறு , விவசாய உற்பத்திக்கு நிலநீர் 
உலகளவில் அதிகமாகப் பயன்படுவதால் நிலநீர் மட்டம் பல பகுதிகளில் தாழ்ந்து 
வருகிறது . தாழ்ந்து வரும் சில நிலநீர்ப்பகுதிகள் இயற்கையாக நிலநீர்ச் செறிவை 
அடைய வாய்ப்பில்லாமல் இருக்கின்றன . நிலநீர்ச் செறிவிற்கு வாய்ப்பில்லா 
நீர்க்கோர்ப்புப் பாறைகளில் தாழ்ந்துவரும் நிலநீர் மட்டத்தை நிலைப்படுத்த , 
செயற்கை முறை நிலநீர்ச் செறிவு மேலும் மற்ற நீர்மேலாண்மை வழிகளான 
பழைநீர்ச் சேகரிப்பு , கோடை உழவு , கழிவுநீரை நன்னீராக்கிப் பயன்படுத்துதல் 
ஆகிய வழிகள் மிகவும் ஏற்றவை ஆகும் . 

கலிபோர்னியா மாநிலம் போன்ற பகுதிகளில் நிலநீர் எடுப்பு அதிகரித்து 
வருகிறது . அதைப் போல விவசாய உற்பத்திப் பகுதிகளான பஞ்சாப் , வடக்கு 
சீனா, தாய்லாந்து நாட்டில் உள்ள சோபிரயா ( Chaophraya ) மீகாங்க் ( Mekong ) 
பகுதிகளில் நிலநீர் மட்டம் தாழ்ந்து வருகிறது . இதுபோன்று நிலநீர் மட்டம் தாழ்ந்து 
வரும் பகுதிகளில் செயற்கை நிலநீர்ச் செறிவு வழிகளால் மட்டுமே நிலநீர் 
வளத்தைத் தொடர்ந்து பாதுகாக்க இயலும் . 1950 - ஆம் ஆண்டில் 3,532 டி.எம்.சி 
முதல் 5,297 டி.எம்.சி வரை விவசாயத்திற்குப் பயன்பட்டு வந்த நிலநீர் 2000 
ஆம் ஆண்டுகளில் 33,549 டி.எம்.சி முதல் 35,315 டி.எம்.சி வரை 
பயன்படுத்தப்பட்டு வருகிறது . 2010 ஆம் ஆண்டில் உலகளவில் 45,097 டி.எம்.சி. 
நிலநீர் விவசாயத்திற்குப் பயன்பட்டது ( Siebert et al . , 2010 ) நிலநீர் ஆசிய 
நாடுகளில்தான் அதிக அளவில் பயன்படுகிறது . 20 - ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட 
தொழில் நுட்ப வளர்ச்சியின் காரணமாக ஆழ்துளைக் கிணறுகள் அறிமுகம் 
ஆயின . இதன் காரணமாக தொழில் நுட்பத்தைப் பயன்படுத்தி நிலநீரை எடுத்துப் 
பயன்படுத்தும் கலை 1950 - ஆம் ஆண்டிற்குப் பிறகு உலகெங்கும் பிரபலமானது . 
இதனால் பல நாடுகளின் நிலநீர்ப் பயன்பாடும் அதிகரிக்கத் துவங்கியது . 

மேற்பரப்பு நீர்வளத்தைக் காட்டிலும் நிலநீர் சிறந்ததாகக் 
கருதப்படுவதற்குக் காரணம் , இது மிகவும் தரமானது , எளிதில் இதன் 
தூய்மையைக் கெடுக்க முடியாது . பருவகாலங்களால் இதன் வளம் அவ்வளவாக 
ஏற்ற இறக்கம் அடையாது . மேலும் பொதுவாக உலகளவில் மேற்பரப்பு நீர் 
கிடைக்காத இடத்திலும் நிலநீர் கிடைக்கிறது . மேலும் நிலநீர் வளத்தைத் 
தேவைக்கு ஏற்றபடி படிப்பபடியாகச் சிறிய மூலதனத்துடன் பயன்படுத்த முடியும் . 
ஆனால் மேற்பரப்பு நீர்வளத்தைப் பயன்படுத்தப் பெரிய மூலதனத்தை ஒரே 
நேரத்தில் ஏற்பாடு செய்ய வேண்டும் . அப்பொழுதுதான் அணைகள் , 
நீர்த்தேக்கங்கள் போன்றவற்றை அமைக்க இயலும் . மேலே கண்ட நிலநீரின் 
சிறப்புக் காரணங்களினால்தான் , ஐரோப்பாக் கண்டத்தில் 60 விழுக்காடு அளவு , 
குடிதண்ணீர் மேலும் அன்றாடப் பயன்பாட்டிற்கு நிலநீர் பயன்படுத்தப்படுகிறது . 


34 


ஆஸ்ட்ரியா , பெல்ஜியம் , ஜெர்மணி , டென்மார்க் , ருமானியா , சுவிட்சர்லாந்து , 
யூகோஸ்லாவியா போன்ற நாடுகளில் அன்றாடப் பயன்பாட்டிற்காகச் சுமார் 70 
விழுக்காடு அளவு நிலநீர் பயன்படுகிறது . பல்கேரியா, இத்தாலி , நெதர்லாந்து , 
போர்ச்சுகல் , பிரான்ஸ் , ஸ்லோவாகியா ( Slovakkia ) போன்ற நாடுகளில் நிலநீர் 
50 விழுக்காடு முதல் 70 விழுக்காடு வரை அன்றாடப் பயன்பாட்டிற்குப் 
பயன்படுகிறது . 87 விழுக்காட்டிற்கும் மேல் விவசாயம் மற்றும் நகராட்சி , 
மாநகராட்சிகளின் அன்றாட உபயோகத்திற்கு நிலநீர்தான் அமெரிக்காவில் 
பயன்படுகிறது ( USGS , 2000 ) இந்த நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளில் நிலநீரின் 
பயன்பாடு மூன்று மடங்கு அளவில் உயர்ந்துள்ளது . 

புதாபெஸ்ட் , ஹாம்பெர்க் , ஹோபன் கேகன் , மூனிச் , ரோமாபுரி , 
தாஸ்கண்ட் போன்ற பெருநகரங்களின் அன்றாட உபயோகத்திற்கு நிலநீர்தான் 
பெருமளவில் பயன்படுகிறது (Igor S , et al., 2004 , Emold , GE , et al., 2005 ) .. 

சமீப காலங்களில் விவசாயத்திற்கு நிலநீரின் பயன்பாடு அதிகரித்து 
வந்தாலும் , பூமியில் உள்ள மொத்த நிலநீரில் சிறிதளவே பயன்படுத்தப்பட்டு 
வருகிறது . உலகில் தற்பொழுது குறைந்த அளவு நிலநீர் எடுக்கப்பட்டு 
பயன்பட்டாலும் , இதனால் மக்கள் அடையும் பயன் மிகப்பெரியது . தொன்று 
தொட்டு நிலநீர் கிராம மற்றும் நகர மக்களின் அன்றாடப் பயன்பாட்டிற்குப் 
பெரிதும் உதவி வருகிறது . ஒரு கணக்கீட்டின்படி பார்த்தால் உலகில் உள்ள 
பாதிப்பேருக்கும் மேலாக நிலநீரைக் குடிநீராகப் பயன்படுத்தி வருகின்றனர் . 

உலகில் விவசாயத்திற்குப் பயன்படும் நீரில் நிலநீரின் பங்கு 20 
விழுக்காடு . குறிப்பாக வறட்சிப் பகுதிகளில் இதன் பயன்பாடு அதிகரித்து 
வருகிறது . மக்களின் உபயோகத்திற்கு நேரடியாகப் பயன்படும் தரத்தில் நிலநீர் 
இருப்பதால் விவசாயத்திற்கும் அதைப்பயன்படுத்த எளிதாகிறது . குறுகிய 
ஆழத்தில் கிடைக்கும் இந்த நிலநீரின் பயன்பாட்டிற்கு தற்பொழுது அதிக போட்டி 
ஏற்பட்டுள்ளது . ஒரு காலத்தில் மக்களின் அன்றாடத் தேவைக்குப் பயன்பட்ட 
நிலநீர் , தற்பொழுது , விவசாயிகள் , கிராம மக்கள் , ஆகியவர்களின் வாழ்வு 
ஆதாரத்திற்குத் தேவைப்படும் உணவுத் தேவையில் தன்னிறைவு அடைவதற்கும் , 
சிறு தொழில் வளர்ச்சிக்கும் மிகவும் இன்றியமையாத மூலதனமாக இருப்பதே 
இப்போட்டிக்குக் காரணம் . தற்பொழுது கல்வி மேலும் தொழில் வளாகங்களின் 
எண்ணிக்கை மிக வேகமாக வளர்ந்து வருகின்றன . இவற்றின் நீர் ஆதாரம் 
பெரும்பாலும் நிலநீராகவே இருக்கிறது . இவ்வாறு பல்வேறு வகைகளில் நிலநீர் 
பயன்படுவதாலும் மேலும் சில பகுதிகளில் அதிக அளவில் விவசாயத்திற்குப் 
பயன்படுவதாலும் இந்த அரிய நீர்வளத்தை நீர் வள மேலாண்மை வழிகளில் 
சிக்கனமாகப் பயன்படுத்த வழி காண்பதில் பெரும் சிரமம் இருக்கிறது . நிலநீர் 
ஏழை மக்களின் அன்றாட உபயோகம் மேலும் வாழ்வு ஆதாரத்திற்குப் பெரிதும் 
பயன்படுவதால் இந்த அறிய வளத்தைப் பாதுகாப்பது , நம் அனைவரின் கடமை . 

உலகில் கடந்த 10 ஆண்டுகளில் நிகழ்ந்து வரும் விவசாய வளர்ச்சி 
பெரும்பாலும் ஆசிய நாடுகளில்தான் நடந்து வருகிறது . இதற்குக் காரணம் , இங்கு 
நிலநீரைப் பயன்படுத்திப் பெரும்பாலான நாடுகளில் விவசாயம் செய்யப்படுதலே 
ஆகும் ( Siebert, S , etal., 2010 ). ஆசிய நாட்டில் 1960 ஆம் ஆண்டில் 800 இலட்சம் 


35 


ஹெக்டேர் அளவு இருந்த விவசாயப்பரப்பு , 2000 - ஆம் ஆண்டில் 1,900 இலட்சம் 
ஹெக்டேர் பரப்பளவு அளவிற்கு வளர்ந்துள்ளது . மற்ற நாடுகளில் 500 இலட்சம் 
ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் நடந்து வந்தது . ஆனால் 2000 - ஆம் ஆண்டில் 
இது 800 இலட்சம் ஹெக்டேர் வரை வளர்ந்துள்ளது . ஆனால் ஆசிய 
நாடுகளில்தான் விவசாய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது . இங்கு வாழும் ஏழை 
மக்களுக்கு விவசாயம் மட்டும்தான் வாழ்வு ஆதாரத்திற்குப் பெரும் அளவில் 
உதவுகிறது என்பதுதான் இதற்கான தலையாய காரணம் . 

ஒரு காலத்தில் மக்கள் மேற்பரப்பு நீர்வளம் நிறைந்த ஆறுகளின் 
ஓரத்தில் வாழத் துவங்கினர் . ஆனால் அவர்கள் நிலநீர்வளம் உள்ள இடத்தைத் 
தோந்தெடுக்கவில்லை . ஆனால் தற்பொழுது மக்கள் நிலநீர்வளம் இருக்கும் 
இடமாகத் தேர்ந்தெடுத்து அங்கு வீடுகட்டி வாழ ஆசைப்படுகின்றனர் . நிலநீர் 
இந்த அளவு மக்களின் வாழ்விடத்தைத் தீர்மானிக்க முக்கியப் பங்கு வகிக்கிறது . 
அது மட்டுமல்ல தற்பொழுது விவசாய நிலம் வாங்குவோரும் , நிலநீர்வளம் உள்ள 
இடத்தையே தேடுகின்றனர் . ஒரு காலத்தில் மேற்பரப்பு நீர் ஆதாரத்தை நம்பிக் 
குடியேறிய மக்கள் தற்பொழுது நிலநீர்வளம் உள்ள இடத்தைத் தேட 
ஆரம்பித்துவிட்டனர் . 

மேற்பரப்பு நீர் உலகளவில் பயன்படும் பாங்கிலிருந்து ஒரு கால 
கட்டத்தில் மேற்பரப்பு நீர்வளத்தை மட்டும் உலகளவில் மக்கள்நம்பி வந்தனர் 
என்பது தெரிகின்றது . பின்பு கிணறுகள் அமைத்தல் , அவற்றில் நீர் 
இறைப்பான்களைப் பயன்படுத்தி நீலநீரை இறைத்தல் போன்ற தொழில்நுட்பம் 
வளர்ந்த பிறகு கடந்த 50 முதல் 60 ஆண்டுகளாக எல்லா நாடுகளிலும் , சிறப்பாக 
வளரும் மேலும் பொருளாதார வளர்ச்சி அடையாத நாடுகளும் நிலநீரைப்பல்வேறு 
பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தி வருகின்றன என்பதும் புலனாகிறது . நிலநீரைப் 
பயன்படுத்துவதற்கு இதுவரை பெரும்பாலான நாடுகளில் சட்டம் 
அமுல்படுத்தாததால் , மக்கள் தாங்கள் விரும்பியவாறு , ஊறும் அளவை விடக் 
கூடுதலாக உலகின் பெரும்பாலான பகுதிகளில் நிலநீரை எடுத்துப் 
பயன்படுகின்றனர் . மற்றும் மனித ஆதிக்கத்தின் காரணமாக மக்கள் அன்றாடம் 
பயன்படுத்தும் தண்ணீரில் உற்பத்தியாகும் கழிவுநீர் மேலும் தொழிற்சாலைகளில் 
உற்பத்தியாகும் கழிவுநீர் ஆகியவகைகளால் உலகின் பல பகுதிகளில் உள்ள 
நிலநீரும் , மேற்பரப்பு நீரும் மிகப் பெரிய அளவில் கெட்டு வருகிறது . 

கட்டுப்படுத்த முடியாத அளவு நிலநீரை இறைத்தல் , மனித 
ஆதிக்கத்தினால் நீர்வளத்தைக் கெடுத்தல் ஆகிய காரணங்களினால் , 

1. நிலநீர் மட்டம் தாழ்தல் 
2. பூமியின் தரைமட்டம் தாழ்தல் / அமுங்குதல் 
3. கடல்நீர் நீர்க்கோர்ப்புப் பாறைகளில் ஊடுருவி நிலநீரை உப்பு 

நீராக்குதல் 
4. நீர்வளத்தின் தரம் கெடல் 


36 


5. இவற்றின் காரணமாக மக்களின் சமூகப் பொருளாதார வாழ்க்கை 

பாதிக்கப்படல் போன்ற நிகழ்வுகள் இன்று உலகளவில் நடந்து 

வருகின்றன . 

இன்று உலகுவாழ் மக்கள் மட்டுமின்றி , அவர்களின் பரம்பரையினர் 
வாழையடி வாழையாகப் பூமி இருக்கும் வரையில் , தரமான நன்னீர் வளத்துடன் 
வாழ வேண்டுமாயின் , ஊறும் அளவை மிஞ்சிய அளவில் நிலநீரை எடுப்பதைத் 
தவிர்த்தல் அவசியம் . அத்துடன் நிலநீரையும் , மேற்பரப்பு நீரையும் 
மாசுபடுத்துவதை நிறுத்த வேண்டும் . உவர் நீராகிப் போன நீர்க்கோர்ப்புப் 
பாறைகளில் உள்ள உப்புநீரை வெளியேற்றுதல் , தரம் கெட்டுப் போன நிலநீர் , 
மேலும் மேற்பரப்பு நீர்வளம் ஆகியவற்றைத் தொழில் நுட்ப வழிகளில் மீண்டும் 
நன்னீராக்குதல் போன்ற வழிகளில் நிலநீர் , மேற்பரப்பு நீர்வளம் இரண்டையும் 
தொடர்ந்து உலகளவில் பயன்படும் பாங்கிற்குக் கொண்டு வருதல் தற்பொழுது 
வாழும் மக்களின் தலையாய கடமை ஆகும் .. 
இந்தியாவில் நிலநீர்ப்பயன்பாடு 

இந்தியநாடு மழை , பனி , நிலநீர் ஆகிய மூன்று வகைகளில் நீர்ச்சுழற்சி 
முறையில் தண்ணீர் பெறுகிறது . ஒவ்வொரு ஆண்டும் 1,41,258 டி.எம்.சி அளவு 
மழை பெய்கிறது . இதில் 48 விழுக்காடு ( 67,804 டி.எம்.சி ) ஆற்றில் ஓடுகிறது . 
போதிய அளவு நீர்த்தேக்கங்கள் இன்மையால் 18 விழுக்காடு ( 12,205 டி.எம்.சி ) 
அளவுதான் மழை நீரைச் சேகரித்து தற்பொழுது பயன்படுத்த முடியும் . இந்திய 
நாட்டில் ஜூன் முதல் செப்டம்பர் ஆகிய நான்கு மாதங்களில் சுமார் 75 விழுக்காடு 
மழை , சுமார் 100 மணிகளில் பெய்கிறது . இந்த நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் 
பயன்படும் மேற்பரப்பு மேலும் நிலநீரில் 90 விழுக்காடு விவசாயத்திற்குப் 
பயன்படுகிறது . பயன்படுத்தப்படும் மேற்பரப்பு நீரில் 82 விழுக்காடு 
விவசாயத்திற்கும் , 8 விழுக்காடு தொழில் வளர்ச்சிக்கும் , 10 விழுக்காடு 
அன்றாட உபயோகத்திற்கும் பயன்படுகிறது . பயன்படுத்தப்படும் நிலநீரில் 92 
விழுக்காடு விவசாயத்திற்கும் , 5 விழுக்காடு தொழில் வளர்ச்சிக்கும் , 3 
விழுக்காடு அன்றாட உபயோகத்திற்கும் பயன்படுகிறது ( World Bank , 1999 , 
Grail Research.com , 2009 , Kalipada Chatterjee , 2009 ) . 

இந்திய நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் சுரக்கும் நிலநீர் 15,256 டி.எம்.சி. 
( CGWB , 2010 ) . இதில் பயன்படுத்தும் அளவில் உள்ள நிலநீர் 13,949 டி.எம்.சி. 
சுமார் 82 விழுக்காடு ( 11,438 டி.எம்.சி ) விவசாயத்திற்குப் பயன்படுகிறது . 
அன்றாட உபயோகத்திற்கும் , தொழிற்சாலைக்கும் 18 விழுக்காடு ( 2,511 
டி.எம்.சி ) பயன்படுகிறது . இந்திய நாட்டில் 1997 , 2010 , 2020 மேலும் 2050 ஆம் 
ஆண்டுகளில் இருக்கும் நீர்வளம் , தேவை , பயன்படக்கூடியது மேலும் இதே 
ஆண்டில் பயன்படும் நிலநீர் , மேற்பரப்பு நீர் ஆகியவை படங்கள் 2.2 மற்றும் 2.3 
ஆகியவற்றில் விளக்கப்பட்டுள்ளது . 2006 - ஆம் ஆண்டு இந்திய நாட்டில் 
அன்றாட உபயோகம் , விவசாயம் , தொழில் வளர்ச்சி ஆகியவற்றிற்குச் சுமார் 
29,276 டி.எம்.சி அளவு நீர்வளம் பயன்படுத்தப்பட்டுள்ளது . இந்த அளவு நீர் எரிக் 
ஏரியின் கொள்ளளவு ஆகும் (Lake Eric ) . 2050 - ஆம் ஆண்டில் இது 
இருமடங்காகும் 58,551 டி.எம்.சி. 


37 


இந்திய நாட்டில் இருக்கும் நீர்வளம் , தேவை , பயன்பாடு 


1600 


1400 


1200 


1000 


இருக்கும் கண்கள் 


800 


பயன்டர்வது 


600 


400 


200 


0 


1997 


2010 


2020 


2050 


ஆண்டு 


படம் 2.2 


இந்திய நாட்டில் நிலநீர் மேலும் மேற்ப்பரப்பு நீர் பயன்பாடு 


600 


500 


300 


MepH 
மதமுறையாகர 
on.para1 
மாடி 
கை 


பாம் 


200 


00 


1997 


2010 


2020 


2050 


ஆண்டு 

படம் 2.3 


38 


இந்தியாவின் விவசாயத்திற்கு நிலநீர் முக்கிய பங்கு வகிக்கிறது . இங்கு 
விவசாயம் செய்யப்படும் நிலத்தில் பாதி அளவு நிலநீர் மூலம் தான் விவசாயம் 
நடைபெறுகிறது . ஒரு கணக்கின்படி 70 முதல் 80 விழுக்காடு மதிப்புள்ள விவசாய 
உற்பத்திப் பொருட்கள் நிலநீரின் உதவியால் உற்பத்தி செய்யப்படுகிறது . எனவே 
இந்தியப் பொருளாதார வளர்ச்சியில் நிலநீர் முக்கிய பங்கு வகிக்கிறது . உலக 
வங்கி மேலும் , இந்திய அரசின் நீர்வளத்துறையின் கணக்கின்படி இந்தியப் 
பொருளாதார வளர்ச்சிக்கு நிலநீரின் பங்கு 9 விழுக்காடு ஆகும் . மற்ற பாசன 
முறைகளில் கிடைக்கும் உற்பத்தியை விட நிலநீர் விவசாயத்தில் அதிக உற்பத்தி 
கிடைப்பதால் கிராமப் பொருளாதார வளர்ச்சிக்கு நிலநீர் மிகவும் உதவுகிறது 
( Tushaar Shah , 2010 , Sarbani Mukherjee , 2007, Deb Roy, A , et al . , 1987 ) . 
நிலநீர் ஓர் சுதந்திர இயற்கை வளம் 

இந்தியாவில் பல்வேறு மாவட்டங்களில் நடைமுறையில் உள்ள 
விவசாயப் பரப்பளவில் நிலநீர் விவசாயப் பரப்பளவு கூடிக்கொண்டே வருகிறது : 
அதிக அளவில் மேற்பரப்பு நீர்ப் பாசனத்திற்குச் செலவு செய்தாலும் , நிலநீர்ப் 
பாசனப் பரப்பளவுதான் இந்திய நாட்டில் பெருகி வருகிறது . இவ்வாறு வேகமாக 
நிலநீர் விவசாயப் பரப்பளவு கூடி வருவதற்குக் காரணம் நிலநீர் ஒரு சுதந்திர 
வளமாக இருப்பதே ஆகும் . மேற்பரப்பு நீர்வள வளர்ச்சி அரசின் கொள்கை 
ரீதியில் வளர்கிறது ( Policy based ). ஆனால் நிலநீர் வளர்ச்சி மக்கள் தேவையின் 
பொருட்டு வளர்கிறது என்பதையே மேலே கண்ட உண்மைகள் விளக்குகின்றன . 
எனவே இந்திய நாட்டின் விவசாய உற்பத்திக்கு நிலநீர் பலவழிகளில் 
பயன்படுகிறது என்பதுதான் உண்மை . நிலநீர் உலக அளவில் கிராமப் 
பொருளாதாரத்தை வளர்க்கிறது ( World Bank , 2000 ). 
நிலநீரின் உற்பத்தி மதிப்பு 


1970-1973 - ஆம் ஆண்டுகளில் ஒரு ஹெக்டேர் விவசாய நிலத்தில் 
உற்பத்தியான விவசாயப் பொருளின் மதிப்பு 5,236 ரூபாய் இதில் ஒரு ஹெக்டேர் 
நிலத்திற்கு மேற்பரப்பு நீரில் பெற்ற வருமானம் 734 ரூபாய் , நிலநீர் மூலம் பெற்ற 
வருமானம் 216 ரூபாய் . இந்த ஆண்டுகளில் பெற்ற மொத்த விவசாய 
உற்பத்தியின் மதிப்பு 51,700 கோடி ரூபாய் ஆகும் . இதில் மேற்பரப்பு நீரின் 
விவசாய உற்பத்தி மதிப்பு 7,700 கோடி ரூபாய். அதாவது 14.9 விழுக்காடு , 
நிலநீரின் விவசாய உற்பத்தி மதிப்பு 2,100 கோடி ரூபாய் , அதாவது 4.1 
விழுக்காடு . ஆனால் இந்த உற்பத்தி அளவு 1990-93 - ஆம் ஆண்டில் 13.1 
விழுக்காடு அளவில் உயர்ந்தது . சராசரியாக ஒரு ஹெக்டேர் நிலத்தில் கிடைத்த 
விவசாய உற்பத்தியான 9,376 ரூபாயில் மேற்பரப்பு நீரின் பங்கு 1,018 ரூபாய் , 
நிலநீரின் பங்கு 1,378 ரூபாய் . நிலநீர் விவசாயத்தின் உற்பத்தி சுமார் 84 
விழுக்காடு அளவு 1990-93 - ஆம் ஆண்டுகளில் உயர்ந்தது . 1990-93 - ஆம் 
ஆண்டில் கிடைத்த மொத்த விவசாய உற்பத்தியின் மதிப்பு 95,700 கோடி ரூபாய் 
இதில் நிலநீர் விவசாய உற்பத்தியின் மதிப்பு 13,200 கோடி ரூபாய் , அதாவது 
14 விழுக்காடு , மேற்பரப்பு நீரின் விவசாய உற்பத்தியின் மதிப்பு 11,500 கோடி 


39 


. 


ரூபாய் , அதாவது 12 விழுக்காடு ( Tushaar Shah , 2010 , Vasant P. et al . , 2009 , 
World Bank , 1998 ). 

தற்பொழுது இந்திய நாட்டில் 190 இலட்சம் விவசாயக் கிணறுகள் 
உள்ளன . இக்கிணறுகள் நிலநீர்க் கட்டுப்பாட்டுத் திட்டம் ஏதும் இன்றி 
அமைக்கப்பட்டவை ஆகும் . இதன் காரணமாகப் பஞ்சாப் , அரியானா, தமிழ்நாடு 
போன்ற மாநிலப் பகுதிகளில் நிலநீர் மட்டம் தாழ்ந்த வண்ணமாக இருக்கிறது 
(SomashekharaReddy , S.T , 1989 , Ramasamy Sakthivel, 1999 ) . இந்திய நாட்டில் 
நிலநீர் விவசாயம் , அன்றாட உபயோகம் , தொழில் வளர்ச்சி ஆகியவற்றிற்கு மிக 
முக்கிய பங்கு வகிக்கிறது . நிலநீர் இந்திய நாட்டின் விவசாய உற்பத்தியைப் 
பெருக்குவதோடு , மக்களின் உணவுத் தேவை , குடி தண்ணீர்த் தேவை 
ஆகியவற்றில் தன்னிறைவு அடையவும் உதவுகிறது . மேலும் விவசாயிகளின் 
வாழ்வு ஆதாரத்திற்குப் பெரிதும் உதவி வருவது நிலநீர் ஆகும் . எனவே நிலநீர் 
வளத்தைத் தொடர்ந்து பெறுவதற்கு நிலநீர்ச் செறிவு முறைகளைக் 
கடைப்பிடிப்பதுடன் நிலநீரை மாசுபடுத்துவதைத் தடுக்க நடவடிக்கை எடுக்க 
வேண்டும் . இவ்வழிகளில் இந்திய நாட்டின் நிலநீர்வளத்தைத் தொடர்ந்து தக்க 
வைத்துக் கொள்ள முடியும் . 

தற்பொழுது இந்திய நாட்டில் 121 கோடி மக்கள் வசிக்கிறார்கள் . 
இவர்களுக்குத் தேவைப்படும் தண்ணீர்த் தேவையில் , குடிப்பதற்கு மட்டும் 
தேவைப்படும் தண்ணீர் 4 முதல் 6 விழுக்காடு ஆகும் . இந்தியாவின் நகர மக்கள் 
கடந்த 30 ஆண்டுகளில் இரு மடங்காகி உள்ளனர் . தற்பொழுது 30 விழுக்காடு 
இந்திய மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள் . 2025 - ஆம் ஆண்டில் வாழும் 
இந்தியர்களில் சுமார் 36 விழுக்காடு நகரமக்களாக இருப்பார்கள் ( Census of 
India , 2006 , MariBhat, P.N , 2008 ). நகர மக்கள் நாகரிகத்தின் தாக்கத்தால் துணி 
துவைக்கும் கருவி , நவீனக் கழிப்பறை போன்றவற்றை உபயோகிப்பதால் 
அவர்களுக்குக் கிராம மக்களைவிட அதிக அளவில் தண்ணீர் 
தேவைப்படுகிறது . இந்திய நாட்டில் நகர மக்கள் தொகை கூடிவருவதால் 
தண்ணீரின் தேவையும் இங்கு கூடத் துவங்கியுள்ளது . தற்பொழுது கிராமத்தில் 
வாழ்வோரில் 30 விழுக்காடு மக்கள் குடிப்பதற்குத் தண்ணீர் கிடைக்காது 
இருக்கிறார்கள் . இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களில் 7 மாநிலங்களில் மட்டுமே 
எல்லா மக்களுக்கும் போதிய அளவில் குடிப்பதற்குத் தண்ணீர் கிடைக்கிறது . 

இந்திய நாட்டின் உணவுத்தேவையில் தன்னிறைவு அடைய 1947 முதல் 
1967 - ஆம் ஆண்டில் ‘பசுமைப்புரட்சி ஏற்பட்டது . இதன் காரணமாகத்தான் 
உணவு தானியத்தை இறக்குமதி செய்த இந்தியநாடு , தற்பொழுது தனது 
உணவுத் தேவையில் தன்னிறைவு அடைய முடிந்தது . பொதுவாக மக்கள் 
பெருக்கம் காரணமாகவும் , நகர மக்கள் அதிகரித்து வருவதாலும் , உணவுத் 
தேவையில் தொடர்ந்து தன்னிறைவு அடையப் போதுமான உணவை உற்பத்தி 
செய்யவும் , தண்ணீரின் தேவை மற்ற நாடுகளை விட இந்தியாவில் அதிகரித்து 
வருகிறது . எனவே உணவுத்தேவை , அன்றாட உபயோகம் , தொழில் வளர்ச்சி 
ஆகியவற்றிற்குப் போதிய அளவில் நீர்வளம் பெற வேண்டின் , கூடுதலாக 


40 


மழைநீரைத் தேக்கிப் பயன் படுத்துவதுடன் , நீர் உபயோகத்தில் 
சிக்கனப்படுத்துதல், கழிவுநீரை நன்னீராக்குதல், நீர்நிலைகளை மாசுபடுத்தாது 
இருத்தல் ஆகிய நீர் மேலாண்மை வழிகளைக் கடைப்பிடிப்பது இந்திய நாட்டிற்கு 
மிகவும் தேவைப்படுகிறது . இவ்வழிகள் நிலநீர் வளத்தைத் தொடர்ந்து 
பயன்படுத்தி உணவு உற்பத்தித் திறனை அடைய உதவும் . 
கழிவு நீர் உற்பத்தியும் நீரின் தரம் கெடலும் 

இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1,671 டி.எம்.சி அளவு கழிவுநீர் 
உற்பத்தி ஆகிறது . இதைப்போல உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் 12,181 
டி.எம்.சி கழிவு நீர் உற்பத்தியாகிறது . தில்லி நகரத்தில் மட்டும் 36 இலட்சம் 
கனமீட்டர் கழிவுநீர் ( 0.127 டி.எம்.சி ) நாள்தோறும் உற்பத்தியாகிறது . இந்த நகரில் 
ஒவ்வொரு ஆண்டும் 46.36 டி.எம்.சி கழிவு நீர் உற்பத்தியாகிறது . இதனால் 
தில்லிக்கு நீர் ஆதாரமாக இருக்கும் யமுனை ஆற்றின் தண்ணீர் , கழிவு நீராக 
மாறி வருகிறது . எனவே இப்பகுதி நிலநீரும் கெட்டு வருகிறது . இதைப் போல 
இந்தியாவில் உள்ள பெரு நகரங்களான மும்பை , கொல்கத்தா, சென்னை 
போன்ற பகுதிகளில் உள்ள நிலநீர் கழிவு நீரால் தரம் கெட்டு வருகிறது . இந்திய 
நாட்டில் நகரங்களில் உற்பத்தியாகும் கழிவு நீரில் 18 விழுக்காடு மட்டுமே 
நன்னீராக்கப்பட்டு நீர் நிலைகள் மேலும் நிலத்தில் விடப்படுகிறது . 
நன்னீராகப்படாத கழிவுநீர் 82 விழுக்காடு ஆகும் . கங்கை நதியில் ஒவ்வொரு 
ஆண்டும் பலகோடி லிட்டர் கழிவுநீர் கலக்கிறது . இதன் காரணமாக இதைப் 
போன்ற பல நதிகள் தம் புனிதத்தை இழந்து வருவதாக ஐ.நா நிறுவனம் 
கூறியுள்ளது . இந்தியாவில் எந்த நதியையும் புனித நதி என்று கூற முடியாது 
( UNEP , 2010 ). இவ்வாறு உலகளவில் நீரின் தரம் கெட்டு வருகிறது . தண்ணீர்த் 
தேவையில் தன்னிறைவு அடைய வேண்டுமாயின் நகரங்களில் உற்பத்தியாகும் 
கழிவுநீரை நன்னீராக்கிப் பயன்படுத்துவது அவசியம் . 
உலகளவில் பயன்படும் நிலநீர் 

உலகில் பயன்படும் நீர்வளத்தில் 69 விழுக்காடு விவசாயத்திற்கும் , 23 
விழுக்காடு தொழிற்சாலைகளுக்கும் 8 விழுக்காடு மக்களின் அன்றாடம் 
பயன்பாட்டிற்கும் தற்பொழுது பயன்பட்டு வருகிறது . சமீப காலங்களில் நிலநீர்ப் 
பயன்பாடு அதிகரித்து வருகிறது . 

உலகளவில் 1900 , 2000 , 2025 ஆண்டுகளில் பல்வேறு 
பயன்பாடுகளுக்குப் பயன்பட இருக்கும் நிலநீர் வளம் கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளது ( அட்டவணை 22 ). 


4 / 


அட்டவணை 2.2 


உலகளவில் நிலநீர்ப் பயன்பாடு 


ஆண்டு விவசாயம் 


தொழில் 


அன்றாடத் கூடுதல் 

தேவை 
டி.எம்.சி 


1900 


19,423 
19,776 
30,100 


3,532 
5650 


2000 


1,766 
2826 
4,300 


24,721 
28,252 
43,000 


2025 


8600 


1990 ஆம் ஆண்டை விட 2025 ஆம் ஆண்டில் 18,279 டி.எம்.சி 
தண்ணீர் கூடுதலாகப் பயன்பட உள்ளது . எனவே , சராசரி ஆண்டு கூடுதல் 
நிலநீர்ப் பயன்பாடு 522 டி.எம்.சி ஆகும் . நிலநீர் மக்களின் நீர்வளமாக 
இருப்பதால்தான் இந்த அளவு கூடுதலாகப் பயன்படுகிறது . 1900 முதல் 2000 
ஆண்டுகளில் ஆண்டிற்குச் சராசரியாக 353 டிஎம்சி அளவில் நில நீப்பயன்பாடு 
வளர்ந்து வந்தது ஒரு வியத்தகு செய்தியாகும் . 
இலக்கியங்களிலிருந்து நீர்வளம் பற்றி அறிந்த உண்மைகள் 

மேற்பரப்பு மேலும் நிலநீரின் பயன்பாடு பொதுவாக உலகளவிலும் , 
சிறப்பாக இந்தியா, சைனா போன்று வளரும் நாடுகளிலும் அதிகரித்து வருவதை 
இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன . மக்களின் சுதந்திர வளமாக இருக்கும் 
நிலநீர்வளம் , ஏழை மக்களின் வாழ்வு ஆதாரத்திற்குப் பயன்படுகிறது . எனவே , 
ஒவ்வொரு ஆற்றுப் படுகையிலும் உள்ள நிலநீர்வளத்தைக் கணக்கிடுவது 
அவசியம் ஆகிறது . அப்பொழுதுதான் ஏழைகளின் வாழ்வு ஆதாரத்திற்கு 
நிலநீர்வளத்தைத் தொடர்ந்து பயன்படுத்த வாய்ப்பு ஏற்படும் . 
வட்டார அளவில் உள்ள நிலநீர்வளமும் நில நீர்ப் பயன்பாடும் 

வட்டார அளவில் இருக்கும் நீர் வளம் அதன் பயன்பாடு , என்ற தலைப்பு 
தமிழ் நாட்டிலும் மேலும் ஆய்வுப் பகுதியிலும் உள்ள மேற்பரப்பு மேலும் நில 
நீர்வளம் , அதன் பயன்பாடுகள் பற்றி விளக்குகிறது . இப்பகுதிகளில் உள்ள 
நிலவியல் , நில மேல் தோற்றம் , நில இயற்பியல் தன்மை மேலும் மேற்பரப்பு நீர் 
வளம் கணக்கிடும் முறைகள் ஆகியவற்றைப் பார்ப்போம் . 
நிலவியல் அமைப்பு 

நிலநீர் வளமுள்ள மேலும் செயற்கை முறை நிலநீர்ச் செறிவூட்டத்திற்கு 
ஏற்ற இடத்தைத் தேர்ந்தெடுக்க நிலவியல் ஆய்வும் நிலமேற்பரப்புத் தோற்ற 
ஆய்வும் மிகவும் அவசியம் . இந்த இரு ஆய்வுகளைச் செவ்வனே செய்யத், 
தொலை உணர்வு உத்திகளும் , களத்தில் பெறக்கூடிய நிலவியல் குறிப்புகளும் 
தேவை . பூமியின் வளத்தைக் கண்டறியப் பயன்படும் செயற்கைக் கோள் 
புகைப்படங்களையும் மேலும் , களப்பணியின் துணையுடனும் தமிழகத்தின் 


42 


நிலவியல் அமைப்பு கண்டறியப்பட்டு கீழே விளக்கப்பட்டுள்ளது [ Subramanian , 
K.S , 2001 )- ( படம் 2.4 ). 


தமிழக நிலவியல் மற்றும் நிலச் சிதைவுப் பகுதி வரைபடம் 


DI 


-Fநிலபுதை பிளவக்கோடு 


) 


பாறைகள் செல்லுத்தின 


ஆற்றுப்படிப்பாறை 


0-10 இலட்சம் 


ஆந்திரப்பிரதேசம் 


செய்கண்டிப்பாரை 


45 இலட்சம் 


THA ) கடல் வரிப் படிப்பாளை 


65 - தோ 


s 


களி , கூழாங்கல் மாப்பாரை 1 - 20 கோடி 


எம் 


A 


கடினப்பாதை 


360 - 40 


காடி 


தவண்ணமலை 


என்லி 


கஷ்டம் 


உதாமண்டாம் 


நெள்ள 


ஈரோடு 


நொய்யல் 


கேம்க்கா 


கணைக்கால் 


- 


திருச்சிராப்பர் 


60 


மன 


விருதுகள் 


பக் வளைகுடா 


இந்தும் 


4 


3 


காத்துக்கு 


கலயாணி 


அளவு : 1 : 2,600,000 


25 


கன்னியாகுமாரி 
இந்துபாக்கடல் 


쪼 


28 


52 கிமீ 


படம் 2.4 


1 


43 


தமிழ்நாட்டின் நிலவியல் அமைப்பு கடினப்பாறை மேலும் படிவுப் பாறைகளால் 
ஆனது . பொதுவாகத் தமிழ்நாட்டின் கடற்கரையை ஒட்டிய கிழக்கு 
kht 11 ங்களில் பழவுப்பாறை அமைந்துள்ளது . இதன் பரப்பளவு சுமார் 26 
விழுக்காடு ஆகும் . மேற்கு மாவட்டங்கள் பெரும்பாலும் கடினப்பாறையால் 
ஆனது . கடினப்பாறைக்ள அமைந்துள்ள பகுதியின் பரப்பளவு சுமார் 74 
விழுக்காடு ஆகும் ( நடராசன். ப.மு., 1992 ) 
படிவுப்பாறைகள் 

தமிழ்நாட்டில் அமைந்துள்ள படிவுப்பாறைகளை நான்கு வகைகளாகப் 
பிரிக்கலாம் . அவை , 

1 ) ஆற்றுவழிப்படிவுப்பாறை 
2 ) செம்மண் படிவுப்பாறை 
3 ) கடல்வழிப் படிவுப்பாறை 

4 ) களி கூழாங்கல் படிவுப்பாறை ஆகியவை ஆகும் . 
ஆற்றுவழிப் படிவுப்பாறை ( Alluvial Formation ) 

தமிழ்நாட்டில் 33 ஆறுகள் ஓடுகின்றன . இந்த ஆறுகள் மூலம் அடித்து 
வரப்பட்டு , அவற்றின் ஓரங்களிலும் மற்றும் கடற்கரை மாவட்டங்களின் கிழக்குப் 
பகுதிகளிலும் இவ்வகைப் படிவுப்பாறைகள் அமைந்துள்ளன . இவ்வகைப் பாறை 
சுமார் 10 இலட்சம் ஆண்டுகளுக்குள் உண்டாவை . தமிழ்நாட்டின் 
மொத்தப்பரப்பளவில் சுமார் 22,108 சதுர கிலோ மீட்டர் பரப்பளவில் அதாவது 
16.92 விழுக்காடு இவ்வகைப் படிவுப்பாறை அமைந்துள்ளது . இவ்வகைப் 
பாறையில் மணல் , களி , மணல் சேர்ந்த களி ஆகியவை அடங்கியுள்ளன . 
செம்மண் படிவுப்பாறை ( Cuddalore Sandstone Formation ) 

இவ்வகைப் படிவுப்பாறை சுமார் 45 இலட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு 
தோன்றியவை . இவ்வகைப் பாறைகள் சென்னையின் வடக்கிலும் , கடலூர் , 
நெய்வேலி , ஜெயங்கொண்டம் , உடையார் பாளையம் , தஞ்சாவூர் , 
பட்டுக்கோட்டை , அறந்தாங்கி , ஆலங்குடி , காரைக்குடி , தேவக்கோட்டை ஆகிய 
இடங்களில் ஆற்றுப்படிவுப் பாறையின் மேற்குப் பாகத்தில் அமைந்துள்ளன. இதில் 
செம்மண் , மணல் , நிலக்கரி , மணல்பாறை போன்றவை அடங்கியுள்ளன . 
இவ்வகைப்பாறை சுமார் 8,546 சதுர கிலோ மீட்டர் பரப்பளவில் அதாவது 6.92 
விழுக்காடு அளவிற்கு அமைந்துள்ளது . இச்செம்மண் படிவுப்பாறை கடலூர் 
மணல்பாறை என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது . 
கடல்வழிப் படிவுப்பாறை ( Marine Sediments ) 

இவ்வகைப் படிவுப்பாறை ஒரு காலத்தில் கடல் இருந்த இடத்தில் 
அமைந்துள்ளது . இவை சுமார் 67 கோடி ஆண்டுகள் முதல் 14 கோடி 
ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் உண்டானவை . இவை திருச்சி 
மாவட்டத்தில் அரியலூர் ( பெரம்பலூருக்குக் கிழக்கே ), மற்றும் தஞ்சாவூர் , 


44 


புதுக்கோட்டை மாவட்டங்களின் மேற்குப் பகுதியிலும் அமைந்துள்ளன . 
இப்படிவுப்பாறையில், கிளிஞ்சல் பாறை , மணற்பாறை , களிமண் போன்றவை சுமார் 
1,515 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அதாவது , 1.16 விழுக்காடு தமிழக 
நிலப்பரப்பில் அமைந்துள்ளது . 
களி , கூழாங்கல் படிவுப்பாறை 
( Conglomerate and shale formation ) 

இவ்வகைப் படிவுப்பாறை சுமார் 14 கோடி ஆண்டுகள் முதல் 20 கோடி 
ஆண்டுகள் வரையிலான காலத்தில் தோன்றியது . இவ்வகைப் பாறைகள் 
சென்னையின் வடக்கிலும் , செங்கல்பட்டிற்குத் தெற்கு (திருப்பெரும்புதூர் பகுதி ) 
சிவகங்கை ஆகிய இடங்களிலும் அமைந்துள்ளது . இதில் களியும் , 
கூழாங்கற்களும் மிகக் கடினமான மணற் பாறைகளும் அமைந்துள்ளன. 
இவ்வகைப் பாறை சுமார் 2,523 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அதாவது , 1.90 
விழுக்காடு அளவு அமைந்துள்ளது . 
கடினப்பாறை 


தமிழ்நாட்டின் பெரும்பகுதி நிலப்பரப்பில் கடினப்பாறை அமைந்துள்ளது . 
கடினப்பாறையில் பலவகைப்பாறைகள் அடங்கும் . இதில் முக்கியமான பாறைகள் 
உருமாறாத பாறை , உருமாறிய பாறை , வரிப்பாறை , சுண்ணாம்புக்கல்பாறை , 
தகட்டுப்பாறை , மக்கிய பாறை , இடுக்குகள் , வெடிப்புகள் உள்ள பாறை 
போன்றவை ஆகும் . இவ்வகைப்பாறைகள் சுமார் 360 கோடி ஆண்டுகளுக்கு 
முன் தோன்றியவை . இவை தமிழ்நாட்டில் சுமார் 95,467 சதுர கிலோ மீட்டர் 
பரப்பளவில் , அதாவது 73.52 விழுக்காடு அளவில் அமைந்துள்ளது . 

மேலே விளக்கப்பட்ட பல்வகைப் படிவுப்பாறைப்பகுதிகளில் , கடல் 
வழிப்படிவுப்பாறைகளில் நிலநீரின் தரம் சிறப்பாக இல்லை . ஆனால் சில இடங்கில் 
நீரின்தரம் பயன்பட ஏற்ற தரத்துடன் உள்ளது . அவ்விடங்களின் நிலநீரைப் 
பயன்படுத்தலாம் . களி , கூழாங்கல் , படிவுப்பாறைகளில் பெரும்பாலும் களி 
மிகுந்திருப்பதால் , அங்கு அவ்வளவாக நில நீர்வளம் இல்லை . செம்மண் 
படிவுப்பாறைகளும் , ஆற்றுவழிப் படிவுப்பாறைகளும் நிலநீர்வளம் மிகுந்தவை . 
பொதுவாகக் கடினப்பாறைகளில் நிலநீர் வளம் போதுமான அளவில் இல்லை . 
ஆனால் வெடிப்புகள் , இடுக்குகள் , மக்கிய மற்றும் சிதைந்த பாறைகள் , 
நிலநீர்வளமுடையவை . அவ்விடங்களை நுண்ணிய ஆய்வுகள் வாயிலாக 
நிலநீர்வளம் பெருக்க முடியும் . 

நிலநீர் வளமுள்ள இடங்களைக் கண்டறிய நிலவியல் ஆய்வுடன் 
கீழ்க்கண்ட நடைமுறைக் களப்பணிகளும் ( Conventional methods ) 
செய்யப்படுகின்றன . 


1. நில இயற்பியல் ஆய்வு ( Geophyscical Survey ) 
2. துளைப்பணி ( Drilling ) 


45 


3. துளைக்கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் மண் மாதிரிகளின் ஆய்வு 

(Lithological sampling ) 
4. மின்னியல் ஆய்வு ( Electrical logging ) 
5. நீர் இறைப்பு ஆய்வு ( Pump test ) 
6. நீர்க் கோர்ப்புப் பாறைகளின் தன்மை ( Aquifer properties ) 

கணக்கிடல் 
7. நில நீர்மட்ட அளவு ஆய்வு ( Water level monitoring ) 
8. நிலநீர் சேகரித்தல் , வேதியல் ஆய்வு ( Ground Water Sampling and 

Chemical analysis) 
9. மழைநீர்ப்புள்ளிவிவரங்கள் கணக்குகெடுத்தல் முதலியவை ( Rain 

fall data collection ) 
நிலமேல் தோற்ற ஆய்வு ( Geomorphological Study ) 

நிலவியல் ஆய்வுகள் மூலம் தமிழகத்தில் படிவுப்பாறைகளும் 
கடினப்பாறைகளும் எங்கெங்கு அமைந்துள்ளன என்பது கண்டறிப்பட்டது . 
இப்பாறைகள் அமைந்துள்ள இடங்கள் நில மேல்தோற்ற ஆய்வின் மூலம் மேலும் 
பிரிக்கப்பட்டு , பரந்த மற்றும் சிறிய நிலத் தோற்றங்களாகக் ( Macro and Micro 
Landforms ) , களப்பணி மேலும் செயற்கைக் கோள் புகைப்படங்களைக் கொண்டு 
பிரிக்கப்பட்டுள்ளன . செயற்கைக் கோள் புகைப்படங்களில் ( Satellitte Picture ) 
அமைந்துள்ள சூரிய ஒளி பிரதிபலிப்பு வேறுபாடுகள் ( Sepectral Signatures ) 
இவ்வகைகளில் நிலத்தைப் பிரிக்க உதவி செய்கின்றன ( நடராசன் . ப.மு, 1992 ) 
பரந்த நிலத்தோற்ற அமைப்புகள் 

தமிழகத்தை ஐந்து வகைப்பெரும் நிலப்பகுதிகளாகப் ( macro landforms ) 
பிரிக்கலாம் . அவை , 1. மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி , 2. மத்திய மேட்டு நிலம் 
( Central Uplands ), 3. பீடபூமி ( Plateau ) மற்றும் சமவெளி ( Plain ) , 4. கிழக்குத் 
தொடர்ச்சி மலைகள் மற்றும் 5. கிழக்குச் சமவெளி ( Eastern Plain ) ஆகியன 
ஆகும் (படம் 2.5 ). 


5 


46 


தமிழகத்தின் சில முக்கிய நிலத்தோற்றங்கள் 


கொற்றலை ஆறு 


ஆந்திர மாநிலம் 


இதன்னை 


வேலூர் பாலாறு 


தர்மபுரி 


வராகநதி 


மேட்டூர் அணை 


பெண்ணையாறு 


கர்நாடகம் 


பரவனாறு 


கடலூர் 


சேலம் 
ஈரோடு 


வெள்ளாறு 


உதக மண்டலம் 


TAM 


N AD 


காவிரி 
ஆறு 


கோயம்புத்தூர் 


நாகப்பட்டினம் 
திருச்சிராப்பள்ளி 


வெள்ளாறு 


கோளம் 


வைகை 
ஆறு 


வங்காள 


வைப்பாறு 


தீவுகள் 


தாமிரபரணி ஆறு 


கன்னியாகுமரி 


S0A 


விளக்கம் 
ஆற்றுவழிப் படிவுப்பாண 
கடற்கரை மணல் திட்டு 
மணல் மேடு 
சேவுமலகம் , மண் 


ஆற்றுத்தடம் 
சமநிலம் , மேட்டுநிலம் 


அளவு : 1 : 2,600.000 


கடல் வழிப்படிவுப்பாறை 

களி , கூழாங்கல் படிவுப்பாறை 
EG கிழக்கு மலைத்தொடர் 
W6 மேற்கு மலைத்தொடர் 

குன்று 
ஆற்று ஓர மணல் 


26 0 
செம்மண் படிவுப்பாறை ட 

26 52கி.மீ. 
நிரந்தர மணல்மேடு 

ஆதாரம் : நீர் ஆய்வு நிறுவனம் , 

ப.மு. நடராசன் 


படம் 2.5 


47 


சிறிய நிலத்தோற்ற அமைப்புகள் 

பரந்த நிலத்தோற்ற அமைப்புகள் 45 வகைச் சிறு நிலத்தோற்ற நில 
அமைப்புகளாகப் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு நிலத் தோற்றத்திலும் உள்ள நிலநீர் 
வள நிலை மேலும் அப்பகுதிக்கு ஏற்ற செயற்கை நிலநீர்ச் செறிவு முறைகளும் 
கொடுக்கப்பட்டுள்ளன ( அட்டவணை 2.3 ). 

அட்டவணை 2.3 


என 


1 . 


மிகக் குறைவு 


பாறைவகைகள் 

சிறுநிலத்தோற்றம் - ஏற்ற செயற்கை நிலநீர்ச் செறிவு முறைகள் 
பாறை சிறுநிலத் 

ஏற்ற செயற்கை 
வகைகள் வய . தோற்றம் 

நில வளம் 

முறை நிலச் 

செறிவூட்டல் 
கடினப்பாறை 30 கோடி 1. பிளவுபட்ட 

பள்ளத்துக்குகளில் பள்ளப்பகுதியில் 
ஆண்டுகள் மலைத்தொடர் 

பரவாயில்லை சமயநீண்ட கால்வாய் 

சமஉயர் நீண்ட வரப்பூ 

பூமியின் கீழ் அணை . 
2. தனித்த 

பள்ளத்தாக்குகளில் பள்ளப்பகுதியில் 
மலைத்தொடர் 

பரவாயில்லை 

சமபரநீண்ட கால்வாய் 
சமஉயர் நீண்ட வரப்பு 

பூமியின் கீழ் அணை . 
3. பீடாமி 

நன்று , பரவாயில்லை குழி , திறந்த வெளி 

தூண் , துளைக்கிணறு 
4. குன்று , தனித்து 

சபரநீண்ட கால்வாய் 
நிற்கும் மலை 
5. கரடு முரடான சிறிதளவு உழவுக்கால் முறை 
மலைப் பகுதி 
6. மண்படிந்த 

பரவாயில்லை 

ழவுக்கால் முறை , 
கடினப்பாறை பள்ளம் . 
7. மலை அடிவாரம் நன்று 

மழைநீரைப் பரப்புதல் , 

அரிப்பு வாரித்தடுப்பு . 
8. பிளவு மலை 

நன்று 

மழைநீரைப் பரப்புதல் , 
அடிவாரம் 

நிலத்தடித் தடுப்பு 

அணை . 
9. மூடுகல் சரிவு பரவாயில்லை மழைநீரைப் பரப்புதல் , 

நிலத்தடித் தடுப்பு 

அணை . 
10. மேல் மூடுகல் சரிவு | நன்று 

செறிவூட்டும் கிணறு , 

துளைக் கிணறு . 
11. அறுத்தோடிநிலம் நன்று 

தடுப்பு அணை , கிணறு . 


12 கல்மண் நிரப்பப்பட்ட மிக நன்று 
மடுவு 


தடுப்பு அணை , கிணறு , 


சிறிதளவு 


13. மாறுதல் அடையும் 
கல்பாறைப்பகுதி 
14. மலைச்சரிவு 


மிகக்குறைவு 


கசிவுநீர்க்குட்டை , 
கிணறு , குழி . 
நீண்ட சம உயரக் 
கால்வாய் , அரிப்பு 
வாரித் தடுப்பு . 
கூரை மழைநீர்ச் 
சேகரிப்பு , நீண்ட 
சமஉயரக் கால்வாய் 
குறுக்கு அணை , 
பூமியின் கீழ் அணை . 


15. மலைமுகடு 


மிகக்குறைவு 


16. பள்ளத்தாக்கு 


பரவாயில்லை 


48 


சிறுநிலத் 
தோற்றம் 


வகைகள் 


நில வனம் 


ஏற்ற செயற்கை 
முறை நிலநீர்ச் 
செறிவூட்டல் 


பரவாயில்லை 


17. மேடு மற்றும் பள்ள 
நிலம் 


2 களி கூழாங்கல் 14 கோடி 

கோண்டுவானா 
காலப்படிவுப்பாறை 20 கோடி 

ஆண்டுகள் 


முதல் 


கசிவுநீர்க்குட்டை , 
செறிவூட்டுப் பள்ளம் , 
திறந்த தூண் . 


18. அறுத்தோடி நிலம் சிறிதளவு , 

பரவாயில்லை . 


கசிவுநீர்க்குட்டை , 
அரிப்பு வாரித்தடுப்பு . 


3. ( கடல்வழிப் 

படிவுப்பாறை 


முதல் 


6.5 கோடி 19. மேடு மற்றும் பள்ள பரவாயில்லை 

நிலம் 
14 கோடி 
ஆண்டுகள் 20. அறுத்தோடி நிலம் பரவாயில்லை 


கசிவுநீர்க்குட்டை , 
தடுப்பு அணை . 


கசிவுநீர்க்குட்டை . 


4 / செம்மண் 

படிவுப்பாறை 


45 இலட்சம் 21. சமமில்லாத மேட்டு மிக நன்று 
ஆண்டுகள் நிலம் 


கிணறு , திறந்த வெளி 
ஆழ்அகழ்கிணறு . 


22 பள்னநிலம் 


மிக நன்று 


கிணறு , துளைக்கிணறு 


5. ( ஆற்றுவழிப் 

படிவுப்பாறை 


23. அறுத்தோடி நிலம் 

துளைக்கிணறு , 
10 இலட்சம் . 24. ஆற்றுவழிப் படிவுச் கிணறு . நன்று 
ஆண்டுகள் சமநிலம் 


கிணறு , பரப்புதல் , 
செறிவூட்டுப் பள்ளம் , 
படுகை 


கிணறு , துளைக்கிணறு . 


25. ஆற்றுவழி 

நன்று 
மணல்பகுதி 
26. களிப்பு மணல் பரவாயில்லை 
பள்ளப்பகுதி 
27. புதைந்த ஆற்றுப்பகுதி நன்று 


குழி , துளைக்கிணறு . 


28. ஆற்று ஓர மணல் 
திட்டு 


நன்று 


ஊக்குவிக்கும் 
செறிவூட்டல் பரப்புதல் . 
ஊக்குவிக்கும் 
செறிவூட்டல் , 
செறிவூட்டுப் பள்ளம் . 
ஊக்குவிக்கும் 
செறிவூட்டல் , 
செறிவூட்டுப் பள்ளம் . 


29. ஆற்றிடை மணல் 


நன்று 


30. முள்ளாள் ஆற்றுத் நன்று 


கிணறு பரப்புதல் , 


தடம் 


31. கழிமுகம் 


நன்று 
பரப்புதல் , 


கிணறு, துளைக்கிணறு , 


32. ஆற்றிடை மணல் 
திட்டு 


பரப்புதல் , 


33. வெள்ளப் பெருக்குச் நன்று 
சமநிலம் 


மழைநீரைப் பரப்புதல் , 
துளைக்கிணறு, கிணறு . 


6 
. 


மலால் கடற்கரை 
10 இலட்சம் 


34. களி சேர்ந்த மணல் நன்று 


மழைநீரைப் பரப்புதல் 


35. கடற்கரை 


பரவாயில்லை 


மழைநீரைப்பரப்புதல் 


36. கடற்கரை ஓரமணல் உப்புநீர் 


மழைநீரைப் பரப்புதல் 


49 


வ 
. 


பற 
வகைகள் 


சிறுநிலத் 
தோற்றம் 


எண் 


வயது 


நிலறி வனம் 


ஏற்று செயற்கை 
முறை நிலநீர்ச் 
செறிவூட்டல் 


37. பிறைவடிவக் கடற்கண பரவாயில்லை 


செறிவூட்டுப் பள்னம் 


38. ஈரம் கோர்த்த நிலம் உப்புநீர் 


செறிவூட்டுப் பள்ளம் 


39. சதுப்பு நிலம் 


உப்பு நீர் 


செறிவூட்டுப் பள்ளம் 


40. உப்பங்கழி 


உப்புநீர் 


செறிவூட்டுப் பள்ளம் 


41. கரையை ஒட்டிய நீள் உப்பு நீர் 
மணல் திட்டு 


செறிவூட்டுப் பள்ளம் 


42. உட்கடல் நீன்மணல் உப்புநீர் 
திட்டு 


செறிவூட்டுப் பள்ளப் 


43. மணல் திட்டு 


பரவாயில்லை 


செறிவூட்டுப் பள்ளம் 


7 . 


44. மணல் மேடு 


பரவாயில்லை 


செறிவூட்டுப் பள்ளம் 


காற்றுவழி 10 இலட்சம் 
மணல் 

ஆண்டுகள் 
முதல் சமீப 


45. நிரந்தர மணல் மேடு நன்று 


கிணறு , செறிவூட்டுப் 
பள்ளம் . 


காலம் வரை 


குறிப்பு : ஒவ்வொரு நிலத்தோற்றத்திற்கும் ஏற்ற நிலநீர்ச் செறிவுமுறைகள் மேலே 

விளக்கப்பட்டுள்ளன . ஆனால் அந்தந்த நிலத்திற்கு உகந்த 
முறைகளைக் களப்பணியும் மேற்கொண்டு தேர்வு செய்வது நல்லது . 

தமிழகத்தின் எல்லா மாவட்டங்களுக்கும் செயற்கைக் கோள் 
புகைப்படங்களைப் பயன்படுத்தி நிலவியல் மற்றும் நிலமேற்பரப்புப் படங்கள் 
வரையப்பட்டுள்ளன ( Natarajan P.M , 2004 ) . புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் 
கொள்ளிமலை ஆகியவற்றின் படங்கள் தற்பொழுது எடுத்துக்காட்டும் நோக்கில் 
இணைக்கப்பட்டுள்ளன ( படம் 2.6 மற்றும் 2.7 ). புதுக்கோட்டை மாவட்டத்தின் 
நிலவியல் மேலும் நிலத்தோற்றத்திற்கு உரிய நிலநீர் வளநிலை கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளது ( அட்டவணை 2.4 ) 


50 


புதுக்கோட்டைமாவட்டத்தின்நிலவியல்,நிலத்தோற்றம். 


FM 


7FR 


திருச்சி 


TA. 


விம 


10 10 


TUL 


ட 


TH 


Be 


அறந்தாங்க 


ALP 


மணமேல்குடி லவாணனேந்தல் 


விளக்கம் 


வார் 


உட்சிதைகோடு/பிளவு 


மாவட்டஎல்லைதான் 


அளவு:1:2.600,000 


26 


. 


26 


52கிமீ. 


படம் 
2.6 


511 


அட்டவணை 2.4 
புதுக்கோட்டை மாவட்டத்தின் நிலவியல் , 
நிலத்தோற்றம் மற்றும் நிலநீர்வளம் 


பாறை வகைகள் வயது 


சிறுநிலத் தோற்றங்கள் 


நிலநீர்வளம் / செயற்கை 
நிலநீர்ச் செறிவூட்ட நிலை 


1. கடினப் பாறை - 460 கோடி 
ஆண்டுகள் 


1. பிளவு மலைத் தொடர் 


SH 


மிகக் குறைவு 


2. தனித்த மலைத்தொடர் 


RM 


மிகக் குறைவு 


3. குன்று 


மிகக் குறைவு 


4. மண்படிந்த கடினப்பாறை 

P ) பரவாயில்லை 


5. மூடுகல்சரிவு 


SP 


பரவாயில்லை 


6. மேல்மூடுகல் சரிவு 


BP 


பரவாயில்லை 


7. மேடு மற்றும் பள்ள நிலம் 


CRLP ) பரவாயில்லை 


2. கடல்வழி படிவுப்பாறை 6.5 
கோடி முதல் 14 கோடி 
ஆண்டுகள் 


8. மேட்டு நிலம் 


TULI மிக நன்று 


3. செம்மண் படிவுப்பாறை 
45 இலட்சம் ஆண்டுகள் 


9. அறுத்தோடி நிலம் 


ES 


மிக நன்று நன்று 


AP 


மிக நன்று 


4. ஆற்றுப் படிவுப்பாறை 
10 இலட்சம் ஆண்டுகள் 


10. ஆற்றுப்படுகைச் 

சமநிலம் 


11. அறுத்தோடி நிலம் 


ES 


நன்று பரவாயில்லை 


5. ஆற்று வழி படிவுப்பாறை 
10 இலட்சம் ஆண்டுகள் 


12. கடற்கரைக் கழிமுகம் 


CD 


பரவாயில்லை 


13. கடற்கரை 


B 


நன்று 


கடல் ஓரப் படிவுப்பாறை 
10 இலட்சம் ஆண்டுகள் 


14. சதுப்பு நிலம் 


S 


குறைவு 


52 


78 200E 


78*25-0E 


11 300N 


11°300N 


11"250N 


11250N 


நிலதர் 
வளம் 
, 
செயற்கை 
முறை 
நிலதர்ச்செழிபட்டநிலை 
பரவாயில்லை 
. 
நன்று 
சிகரத்தில் 
மிகக்குறைவு 
. பள்ளத்தாக்கில் 
நன்று 


படம் 2.7 


|பிளவு 
மலை 
அடிவாரம் 

சிகரம் 
, 
பள்ளத்தாக்கு மலைச்சரிவு செங்குத்து 
மலை தொடர்சிகரம் 
கல் 
, 
மண் 
நிரப்பப்பட்ட 
மடுவு 


11 20ON 


மிகக்குறைவு 
மிகக்குறைவு 
நன்று 
. 
மிகநன்று 


குழியனவு 


11-2000N 


சாலை 


உயாம் 


11.151ON 


1311 


11-150" 
N 


ரா 


78" 
200E 


78-25OTE 


நிலத்தோற்றம் 
, 
செயற்கை 
முறை 
நிலநீர்ச் 
செறிவூட்ட 
நிலை 


10 


53 


தமிழகத்தின் நீர்வளம் 

விவசாயம் , தொழில் வளர்ச்சி , அன்றாட உபயோகம் , புனல் மின்சாரம் , 
கால்நடைகள் போன்றவற்றிற்கு மேற்பரப்பு நீருடன் நிலநீரும் தமிழ்நாட்டில் 
பயன்படுத்தப்படுகிறது . தமிழ்நாட்டில் உள்ள மொத்த 1,643 டி.எம்.சி நீர்வளத்தில் 
மேற்பரப்பு நீர் 828 டி.எம்.சி., நிலநீர் 815 டி.எம்.சி 
தமிழகத்தின் நிலநீர்வளம் கணக்கிடும் முறைகள் 

தமிழகத்தின் நிலநீர் வளம் இருமுறைகளில் கணக்கிடப்பட்டு வருகிறது . 
ஊராட்சி ஒன்றியங்கள் வாரியாக மாவட்ட அளவில் நிலநீர் வளம் கணக்கிடுதல், 
ஒரு முறை , ஆற்றுப்படுகைகள் வாரியாக நீர்வளம் கணக்கிடல் , இரண்டாம் முறை 
தமிழகத்தின் நிலநீர்வளம் 

தமிழகத்தில் 17 ஆற்றுப்படுகைகள் உள்ளன ( படம் 2.8 ) இதில் 
மிகப்பெரியது காவிரி ஆற்றுப்படுகையாகும் . 1994 - ஆம் ஆண்டில் நீர் ஆய்வு 
நிறுவனம் , தமிழகத்தில் உள்ள எல்லா ஆற்றுப்படுகைகளுக்கும் ( காவிரி 
ஆற்றுப்படுகையைத் தவிர்த்து ) நீர் வளத்தைக் கணக்கிட்டது .. 
இக்கணக்கீட்டின்படி தமிழகத்தின் மொத்த நீர்வளம் 1001.55 டி.எம்.சி. இதில் 
நிலநீர் 541.94 டி.எம்.சி மேற்பரப்பு நீர் 496.62 டி.எம்.சி. ஆனால் இம்மாநிலத்தின் 
மொத்த நீர்வளம் , காவிரி ஆற்றுப்படுகையையும் சேர்த்து 1,643 டி.எம்.சி. 
அதிக அளவில் நில நீர் எடுப்பதால் நீர் வளம் குறைதல் 

தமிழகத்தில் 385 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன . நிலநீர்வளம் 
பயன்படுத்தும் அளவைப் பொறுத்து அவை வெண்மை, சாம்பல் நிற ஒன்றியங்கள் , 
கருமை நிற ஒன்றியங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன . ஒன்றியத்தில் 
உள்ள நிலநீர் உவராக இருந்தால் அதற்கு உப்புநீர் ஒன்றியம் என்று 
பெயரிடப்படுகிறது . 
நிலநீரை முறையாகப் பயன்படுத்துதல் 

நிலநீரை முறையாகப் பயன்படுத்தச் சட்டம் இன்மையால் இரு 
கிணறுகளுக்கு இடையில் இருக்க வேண்டிய இடைவெளித் தூரம் 
கடைப்பிடிக்கப்படாமல் அருகருகே கிணறுகள் அமைப்பதின் மூலமும் , 
நீர்வளமற்ற கருமைநிற ஒன்றியங்களிலும் அவரவர் விரும்பியபடி கிணறுகள் 
அமைத்து நிலநீரை ஊறும் அளவிற்கு மேலாக இறைப்பதாலும் நிலநீர் மட்டம் 
தாழந்து வருகிறது . இதனால் நிலநீர் வளம் குறைந்து , கருமை மற்றும் சாம்பல் 
நிற ஒன்றியங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது . 1997 - ஆம் ஆண்டின் 
கணக்கின்படி 97 கருமைநிற ஒன்றியங்களும் ( நிலநீர்ச் சுரப்பில் 85 
விழுக்காட்டிற்கு மேல் நிலநீர் பயன்டல் ), 8. சாம்பல் நிற ஒன்றியங்களும் (நிலநீர்ச் 
சுரப்பில் 65 விழுக்காடு முதல் 85 விழுக்காட்டிற்குக் கீழ் நிலநீர் பயன்படல் ) 
தமிழகத்தில் உள்ளன . சட்டத்திற்குக் கட்டுப்படாமல் அருகருகே கிணறுகள் 
அமைத்துச் சுரக்கும் அளவிற்கு மேலாக நிலநீரை உறிஞ்சுவதால் கியி 2025 ஆம் 


54 


ஆண்டில் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான ஒன்றியங்கள் நீர்வளமற்ற 
கருமைநிற ஒன்றியங்களாக மாறும் அபாயம் ஏற்படும் . எனவே உடனடியாக 
நிலநீர்ச்சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்படல் மிக்க அவசியம் . 


தமிழ்நாட்டின் ஆற்றுப்படுகைகள் 


78 ° loo 


80 * 100 


படம் எண் : 1 


149 
00 


ஆந்திரப்பிரதேசம் 


2 


12 
00 


கானாடகம் 


6 


7 


கொற்றலை ஆறு 
2.பாலாறு 
3. வராகந்தி 
4. பெண்ணையாறு 
5.பரவனாறு 
6. வெள்ளாறு 
7.காவிரி ஆறு 
8. அக்கினி ஆறு 
பாம்பாறு - கோட்டக்கரை ஆறு 
KO . வைகை 
11. குண்டாறு 
12. வைப்பாறு 

00 
13. கல்லாறு 
14. தாம்பிரபரணி 
15. நம்பியாறு 
16. கோதையாறு 
17. பரம்பிக்குளம் ஆழியாறு 


17 


10 " 


9 


10 


கேரளம் 


வங்கக் 
கடல் 


12 


14 


13 


அரபிக் கடல் 


குறிப்பு 

மாநில எல்லை 
ஆறுகள் 
ஆற்றுப்படுகைகளின் எல்லை 

89 
00 


15 


( 16) 


இந்துமாக்கடல் 


0 25 

25 50 100 கி.மீ. 


ஆதாரம் : பொதுப்பணித்துறை 


78 - loor 


80 "loor 


படம் 2.8 


55 


அதிக அளவில் நிலநீர் எடுக்கும் குழுவின் பரிந்துரைப்படி நிலநீர் வளம் 
கணக்கிடல் 


2 


அதிக அளவில் நிலநீர் எடுக்கும் குழுவின் ( Over Exploitation 
Committee ) பரிந்துரைப்படி 2004 - ஆம் ஆண்டின் தமிழ்நாடு நிலநீர்வளம் 
கணக்கிடப்பட்டுள்ளது ( Ministryof Water Resouces , 2009 ). பருவகாலம் மேலும் 
பருவகாலம் இல்லா இரண்டு காலங்களிலும் மழைநீர் மேலும் மற்ற வகைகளில் 
உற்பத்தியாகும் நிலநீர்வளம் கணக்கிடப்பட்டது . பருவகாலத்தின் நிலநீர்வளம் 
595.75டி.எம்.சி. பருவம் இல்லா காலத்தின் நிலநீர் வளம் 218.95டி.எம்.சி. இந்த 
இருவழிகளில் கிடைக்கும் மொத்த நிலநீர் 814.71 டி.எம்.சி. பருவகாலம் இல்லாப் 
பருவத்தில் குறையும் நிலநீர் 81.58 டி.எம்.சி. எனவே நிலநீர் இருப்பு 733.13 
டி.எம்.சி. இருக்கும் நீர்வளத்தில் விவசாயத்திற்குப் பயன்படும் நிலநீர் 59222 
டி.எம்.சி , அன்றாட உபயோகத்திற்குப் பயன்பட்ட நிலநீர் 31.08 டி.எம்.சி. 
இவ்வழிகளில் பயன்படத்தக்க மொத்த நிலநீர் 623.30 டி.எம்.சி. எனவே 
பயன்பட்டது போக மீதம் உள்ள நிலநீர் 191.41 டி.எம்.சி. இத்துடன் நில்லாது 
விவசாயத்திற்கு 2025 ஆண்டில் தேவைப்படும் நிலநீர் மேலும் இருப்பும் 
கணக்கிடப்பட்டுள்ளது . 

2025 - ஆம் ஆண்டில் விவசாயத்திற்குக் கூடுதலாகத் தேவைப்படும் 
நிலநீர் 108.97 டி.எம்.சி. இதே ஆண்டில் அன்றாட உபயோகம் மேலும் 
தொழிற்சாலைக்குத் தேவைப்படும் நிலநீர் 32.14 டி.எம்.சி. இந்த ஆண்டில் 
கூடுதலாகத் தேவைப்படும் நிலநீர் 140.91 டி.எம்.சி. 2025 - ஆம் ஆண்டில் 
பயன்படுத்தப்படும் நிலநீர் 764.21 டி.எம்.சி. மொத்தம் உள்ள நிலநீர் 814.71 
டி.எம்.சி. எனவே மீதம் உள்ள நிலநீர் 50.50 டி.எம்.சி. 2025 - ஆம் ஆண்டில் உள்ள 
நிலநீர்ப் பயன்பாடு 93.81 விழுக்காடு ஆகும் ( அட்டவணை 2.5 ). 2025 - ஆம் 
ஆண்டில் தமிழ்நாட்டின் நிலநீர் முழுதும் பயன்பட்டுவிடும் என்பதை இந்த ஆய்வு 
காட்டுகிறது . 

இம் முறையைப் பின்பற்றித் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கும் 
நிலநீர்வளம் கணக்கிடப்பட்டுள்ளது ( அட்டவணை 2.6 ). இம்மாவட்டத்தின் 
நிலநீர்வளம் பற்றிய முக்கிய குறிப்புகள் விளக்கப்பட்டுள்ளது . 


பருவம் மேலும் பருவமற்ற கால நிலநீர்ச் செறிவு 
பருவ காலம் அற்ற பருவத்தில் குறையும் நிலநீர் 
நிலநீர் இருப்பு 
பயன்படும் நிலநீர் 
மீதம் உள்ள நிலநீர் 
2025 - ஆம் ஆண்டின் கூடுதல் நிலநீர்த் தேவை 
2025 - ஆம் ஆண்டில் தேவைப்படும் நிலநீர் 
2025 - ஆம் ஆண்டில் மீதம் உள்ள நிலநீர் 
நிலநீர்ப் பயன்பாடு விழுக்காடு 


27.95 டி.எம்.சி 
2.78 டி.எம்.சி 
25.06 டி.எம்.சி 
17.61 டி.எம்.சி 
7.45 டி.எம்.சி 
8.78 டி.எம்.சி 
25.07 டி.எம்.சி 
1.88 டி.எம்.சி 
89.71 டி.எம்.சி 


17330 


சாயம் 


4.91 


பி.கூப் 


பழைமிலிருந்து 


பருவனல்நிலநீர்ச்செறிவு 


1 


ஆதாரம்:நிலதிரத்துறை, 

2004 


422.37 


11.05 


பற்றஆதாரங்கள் 


159.7 


2 


பழைமிலிருந்து 


453 


பருவனம்இல்லாப்பருவநியதிர்ச் 

செறிவு 


N 


ess 


பற்றஆதராங்கள் 


1.67 


81471 


2307 


கூடுதல் 


பருவகாலப்ஓல்மாப்பருவத்தில்குறையுப்நிலநீர் 


8158 


231 


தமிழகத்தின் 
நியதிரவம்2004 
- 
ஆம் 
ஆண்டு 
- 
பில்ரியன் 
கண்டர் 

அட்டவணை25 


7E313 


நிலநீர்இருப்பு 


5 


20.76 


522 


விவசாயம் 


16.77 


பயர்படும்நிலா 


அன்றாடஉபயோகப் 


E010 


D.ஐ 


68.0 


கூடுதல் 


17.க 


205-ஆம்ஆண்டில்அன்றாடப்போலும்,தொழிற்சாலைகளுக்கும் 

தேவைப்படும்நிவர் 


. 


2.14 


LGO 


100.7 


நிலநீர்பயன்பாடுவிழுக்காட்டில் 


8 


விவசாயத்திற்குத்தேவைப்படும்நிலநீர் 


10 


85 


அளவிற்கு நிலநீர் வளம் பயன்படுத்தப்படும் . 
2025 - ஆம் ஆண்டில் திருச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 89.71 விழுக்காடு 


| 


56 


ஹெக்டோமீட்டர் 


எதிர்கால விவசாயத்திற்கு உள்ள 
நிலநீர் 


நிலநீர்பயன்பாடு 
விழுக்காடு 


10={7/4)10 


9=4(5+8) 

2471.59 


41 


5649.36 


2252.31 


S1818 | 8 


-85.28 


3133.93 


அட்டவணை26 திருச்சிராப்பள்ளிமாவட்டத்தின்31.03.2004-ஆம்ஆண்டின்நிலநீர்நிலை 

திருச்சிராப்பள்ளிமாவட்டம் கால்வாய் 

விவசாயத்அன்றாடம் வ. 

அன்றாடம் வட்டவாரியானபாசனம்/நிலநீர் 
திற்குப் 
மற்றும் 

பயன்படும் 

மற்றும்தொழில் எனர்நிலநீர்வளம் 

மானவாரிப் 

இருப்பு 
பயண்படும்தொழில்நிலநீர் 

தேவை2025 பாசனப்பகுதி 

நிலநீர்தேவை 12 

வட்டம் 

3 
4 
5 

67=5+6 

8 1அலர்டலூர்கூடுதல்4218.501530.5019665173315 

204.31 2 
இலால்குடிகூடுதல்8580.452614.31304912919.22 

316.78 3மளாச்சநல்லூர் 
கூடுதல் 5374312775.99 
333043109.03 

346.01 4 
மணப்பாறைகூடுதல் 3553.363451.16190.66641.82 

198.03 5மரிகனாடம்கூடுதல்4709.00131398251881565.86 

261.69 6மருங்காபுரிகூடுதல் 6001.7200.89198033400.92 

205.74 7முசிறிகூடுதல்4626.744292.72251524544.24 

261.31 8புள்ளம்பாடிகூடுதல் 4889.042160.4321521ஐ75.65 

223.59 9தாத்தையங்கார்பேட்டை கூடுதல் 4420.995124.68206445331.13 

214.48 10திருவெறும்பூர்கூடுதல்22.2 305.95 
08.10914.05 

631.78 
11தொட்டியம்கூடுதல்4552.55217.97 
27733249530 

208.12 12துறையூர்கூடுதல்3049.72091.13211296302.42 

219.52 13உப்பிலியபுரம் 
கூடுதல்6594309391.00 
211463602.55 

219.69 14வையம்பட்டிகூடுதல் 2064.871774.82172291947.11 

173.00 மாவட்டக் 
கூடுதல்70069.434253.62288149882.45 

3770.10 டி.எம்சியில் 

25.0616.3312817.16 

1.33 ஆதாரம்:நிலநீர்த்துறை,2004 


3200.14 


51 


72.71 


ஐ / 


2505.00 


49 


-918.18 


121 


5684.80 


14 


2056.46 


3260.32 


207 


2916.48 


143 


101105 


66 


20945.70 


741 


57 


58 


நீர்வளம் கணக்கிடும் அறிவியல் முறைகளை அறிதல் 

ஒரு நாட்டின் நீர்வளத்தைப் பற்றி அறிவதற்கு முன்பு , அதைக் 
கணக்கிடும் அறிவியல் முறைகள் மேலும் அதன் அறிவியல் அணுகு முறைகள் 
ஆகியவற்றைத் தெரிந்து கொள்ள வேண்டும் . 
ஒரு நாட்டின் நீர்வளத்தைக் கணக்கிடல் 

1996 ஆம் ஆண்டு உலக உணவு வேளாண்மை நிறுவனம் மீண்டும் 
உற்பத்தியாகும் நீர் வளத்தைக் கணக்கிடும் முறையை விளக்கியது . அந்த 
நிறுவனத்தின் சட்டம் மேலும் வழிக்காட்டுதல் ஆகியவை , உள்நாட்டில் மீண்டும் 
உற்பத்தியாகும் புத்தாக்க நீர்வளம் (IRWR = Internal Renewable Water 
Resources ) மேலும் அந்த நாட்டின் மொத்த புத்தாக்க நீர்வளம் அதன் நம்பத்தக்க 
விகிதம் ( TRWR = Total Renewable Water Resources ) மொத்த மீண்டும் 
உற்பத்தியாகும் புத்தாக்க நீர்வளம் ஆகியவற்றைக் கணக்கிட வழிக்காட்டியது , 
(FAO , 2003 ). 


புத்தாக்க நீர்வளத்தைக் கணக்கிடும் முறை 

உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் 
உற்பத்தியாகும் புத்தாக்க நீர்வளத்தைச் ( renewable water resources ) 
சார்ந்ததாகும் . எனவே துல்லியமான நீரியல் குறிப்புகளைப் பயன்படுத்தி 
நீர்வளம் கணக்கிடல் அவசியம் . உலகில் பெய்யும் மழையை P என்று எடுத்துக் 
கொண்டால் , இதில் நீராவிப்போக்கு E என்பதைக் கழிக்க, R என்ற உலக நீர்வளம் 
கிடைக்கும் . இச் சமன்பாடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


R = P - E 


| 


[. 


ஒரு நாட்டின் நம்பத்தக்க மீண்டும் உற்பத்தியாகும் மொத்தப் புத்தாக்க 
நீர்வளத்தில் (TRWR ), உள்நாட்டில் மீண்டும் உற்பத்தியாகும் புத்தாக்க நீர்வளம் 
(IRWR) மேலும் வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் புத்தாக்க நீர்வளம் ( ERWR = 
External Renewable Water Resources ) ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியது 
ஆகும் . எனவே RWR என்பது ஒரு நாட்டில் உற்பத்தியாகும் நீர்வளம் , ERWR 
என்பது ஒரு நாட்டின் மேல்பகுதி ஆற்றிலிருந்து பெறும் நீர்வளம் ஆகும் . 
ஒரு நாட்டின் நீர் வளத்தைக் கணக்கிடும் பொழுது கவனத்தில் எடுத்துக் 
கொள்ள வேண்டியவை 

1. நம்பத்தக்க நீர்வளக் குறிப்புகளைத் தேர்ந்தெடுத்தல் . 
2. உள்நாட்டில் மீண்டும் உற்பத்தியாகும் புத்தாக்க நீர்வளத்தைக் (IRWR) 

கணக்கிடல் , 


3. வெளிநாட்டிலிருந்து இயற்கையாகலும் மேலும் உண்மையாகவும் வரும் 

மேலும் வெளியேறும் நீர்வளத்தைக் கணக்கிடல் . 


59 


4. வெளிநாட்டிலிருந்து இயற்கையாகவும் மேலும் உண்மையாகவும் 

வெளியேறும் நீர்வளம் ( TRWR ) கணக்கிடல் . 
5. வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் தண்ணீரின் நம்பத்தக்க மேலும் , 

நம்பத்தக்க விகிதம் ஆகியவற்றைக் கணக்கிடல் . 
6 . ஒரு நாட்டிலிருந்து வரும் மேலும் வெளியேறும் நீர்வள அளவைச் 

சரிப்பார்த்தல் மேலும் தொடர்ந்து கிடைக்கும் நீர்வளத்தைக் கணக்கிடல் . 

இவ்வழிகளில் ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் கிடைக்கக்கூடிய 
நீர்வளத்தைக் கன கிலோமீட்டர் அல்லது டி.எம்.சி (TMC = Thousand Million 
Cubic feet ) போன்ற அளவுகளில் 1. உள்நாட்டில் மீண்டும் உற்பத்தியாகும் 
புத்தாக்க நீர்வளம் ( IRWR ) 2. வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் மீண்டும் 
உற்பத்தியாகும் புத்தாக்க நீர்வளம் ( ERWR ) 3. மொத்த மீண்டும் கிடைக்கும் 
தண்ணீர் ( TRWR ) 4 . தண்ணீர் கிடைக்கும் நம்பகத்தன்மை மேலும் 5. ஒவ்வொரு 
ஆண்டும் கிடைக்கும் தண்ணீரின் நம்பகத்தன்மை விகிதம் போன்றவை 
கணக்கிடப்படுகின்றன. நீர்வளத்தைக் கணக்கிடத் தேவைப்படும் குறிப்புகள் 
அந்தந்த நாட்டிலோ, சில சமயங்களில் வெளிநாட்டிலிருந்தோ அல்லது 
தண்ணீர் புள்ளியல் இணையதளத்திலிருந்தோ ( Aquastat site 
www.fao.org \ ag \ agl \ aglw \ aquastat \ main \ index.htm ) கிடைக்கிறது . 
இவ்வகைகளில் பெற்ற குறிப்புகளைக் கொண்டு சுமார் 150 நாடுகளில் நீர்வளம் 
கணக்கிடப்பட்டுள்ளது . ஒரு நாட்டின் நீர்வளம் கணக்கிடுவதை விளக்கும் படம் 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ( படம் 2.9 ) . 

நீர்வளம் கணக்கிடுவதை விளக்கும் படம் 


P 


TET 


SWN 


GWA 


Te 


SWPR 


Swamp 


SW AV 


roor 


GWOUT WOUT 


SWOU 


SWT 

SEA கடல் 
Country boundary 


நாட்டின் எல்லை 


ஆதாரம் : ஐ.நா. உணவு வேளாண்மை நிறுவனம் , 2003 . 

படம் 2.9 


60 


படவிளக்கம் 

P = பெய்யும் மழை ( Precipitation ) , ET = பயிர் ஆவிப் போக்கு ( evopo 
transpiration ), R = ஆற்றில் ஓடும் மொத்த நீர் ( Total river flow ) , I = நிலநீர்ச் 
செறிவு ( groundwater recharge ) , QIN = நிலநீராக மாறும் மேற்பரப்பு நீர் 
( Infilteration of surface water enteringthe country ), SWOUT = நாட்டிலிருந்து 
வெளியேறும் மேற்பரப்பு நீர் (Surface water leavingthe country ), GWIN = ஒரு 
நாட்டிற்கு வரும் நிலநீர் ( groundwater entering the country ) , GWOUT = 
வெளியேறும் நிலநீர் ( groundwater leaving the country ) , SWPR = நாட்டு 
எல்லையில் உள்ள ஏரிகளிலிருந்து கிடைக்கும் தண்ணீரின் ஒரு பகுதி (partof 
surface water in border lakes), SWPR = நாட்டு எல்லையிலுள்ள ஆற்றிலிருந்து 
கிடைக்கும் தண்ணீரில் ஒரு பகுதி (part of surface water in border rivers ) 

நீர் வளத்தைக் கணக்கிடுவதற்கு முன்பு, நீர்வளம் கணக்கிட உதவும் 
குறிப்புகளை மீண்டும் சரிபார்க்க வேண்டியது மிகவும் அவசியம் . 
அப்பொழுதுதான் ஒரு நாட்டின் நீர்வளத்தைத் துல்லியமாகக் கணக்கிட முடியும் 
நீர்வளம் கணக்கிடும் முறை 

ஒரு நாட்டிற்கு இரு வழிகளில் நீர்வளம் கிடைக்கிறது . 1. ஒரு 
நாட்டிலேயே மீண்டும் உற்பத்தியாகும் புத்தாக்க நீர்வளம் ( Internalrenewable 
water resources , RWR ) 2. வெளிநாட்டிலிருந்து வரும் மீண்டும் கிடைக்கும் 
புத்தாக்க நீர்வளம் ( External renewable water resource - ERWR ) 
1. ஒரு நாட்டில் மீண்டும் உற்பத்தியாகும் நீர்வளம் (IRWR) 

பெய்யும் மழையிலிருந்து ஒரு நாட்டில் மீண்டும் உற்பத்தியாகும் 
மேற்பரப்பு மேலும் நிலநீர் வளமே ஒரு நாட்டில் நிலையாக உள்ள நீர்வளம் 
ஆகும் . இந்த நீர்வளத்தை விளக்கும் சமன்பாடு , 


IRWR = R + I- ( CouT - OIN ) 

overlap 
சமன்பாடு 1 
இதில் , 
R = மேற்பரப்பு நீர் (மழையிலிருந்து ஒரு நாட்டில் பல ஆண்டுகளில் 
கிடைக்கும் சராசரி அளவு ) 
I = ஒரு நாட்டின் மழையிலிருந்து சுரக்கும் நிலநீர் 
QOUT = ஆற்றிற்குச் செல்லும் நிலநீர் 
QIN 

ஆற்றிலிருந்து நீர்க்கோர்ப்புப் பாறைகளுக்குச் செல்லும் 
மேற்பரப்பு நீர் 


61 


மேற்பரப்பு நீரும் , நிலநீரும் நீர்ச்சுழற்சியின் அங்கமாகும் . இந்த இரு 
வளமும் தனித்தனியாகக் கணக்கிடப்பட்டு பின்பு இரண்டையும் கூட்டி ஒரு 
நாட்டில் உள்ள மொத்த நீர்வளம் கணக்கிடப்படுகிறது . 

நீராவிப் போக்கால் ஆறுகள் , குளங்கள் , பெரிய நீர்நிலைகள் , விவசாய 
நிலப்பகுதிகள் , போன்றவற்றில் உள்ள தண்ணீரின் அளவு குறையும் . இதன் 
காரணமாக நீர்நிலைகளில் கிடைக்கும் மேற்பரப்பு மேலும் அங்கு சுரக்கும் 
நிலநீரின் வளம் குறையும் . எனவே நீராவிப் போக்கினால் இழக்கும் நீரைக் கழித்து 
விட்டு மேற்பரப்பு மேலும் நிலநீரின் வளம் கணக்கிட வேண்டும் . 
வெளிநாட்டிலிருந்து மீண்டும் உற்பத்தியாகும் புத்தாக்க நீர்வளம் ( ERWR 
Natural )) 

வெளி நாட்டின் எல்லையிலிருந்து கிடைக்கும் மேற்பரப்பு மேலும் நிலநீர் 
வளம் கணக்கிடப்படும் சமன்பாடு , 


சமன்பாடு 2 ERWR.atural = SWin + SWAR + SWpL + GWIN 

இதில், 
SW . என்பது மற்ற நாட்டிலிருந்து வரும் மேற்பரப்பு நீர் 
SW ? என்பது எல்லைப் பகுதியின் ஆற்றில் ஓடும் மேற்பரப்பு நீர் 
SW ? என்பது நீர்நிலைகளில் உள்ள நீரைப் பங்கிட்டுக் கொள்ளுதல் 
GW .. என்பது மற்ற நாட்டிலிருந்து வரும் நிலநீர் 

மற்ற நாட்டிலிருந்து வரும் மேற்பரப்பு நீரைக் கண்கூடாகப் பார்க்க 
முடியும் . ஆனால் அங்கிருந்து வரும் நிலநீரைக் கண்ணால் பார்க்க முடியாது . 
இருப்பினும் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்குப் பூமியின் கீழ் உள்ள தொடர் 
நீர்க் கோர்ப்புப் பாறைகளின் நிலநீரியல் மேலும் நிலநீர் மட்ட ஏற்ற இறக்கம் 
ஆகியவற்றின் மூலமாக ஒரு நாட்டிலிருந்து மற்ற நாட்டிற்குச் செல்லும் நிலநீர் 
வளத்தையும் கண்டறிய முடியும் . உலகில் 263 நாடுகளில் எல்லை தாண்டிய 
ஆறுகள் ஓடுகின்றன . இவற்றில் உள்ள மேற்பரப்பு நீர் மற்ற நாடுகளுக்குச் 
செல்லும் என்பது நாம் அறிந்தது . இதைப் போல ஒரு நாட்டின் நதிப்படுகையில் 
உள்ள நிலநீர் மற்ற நாடுகளுக்கும் செல்வது இயற்கை நிகழ்வாகும் . 
வெளிநாட்டிலிருந்து மட்டும் கிடைக்கும் நீர்வளம் கணக்கிடல் ( ERWR 
Actual ) 

ஒரு நாட்டில் ஓடும் ஆற்றில் உள்ள நீர்வளம் அந்த ஆற்றின் 
மேல்பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் உள்ள நாடுகளுடன் தண்ணீர்ப் பங்கீட்டு 
உடன்படிக்கைகள் மூலம் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது . பொதுவாக 
வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் தண்ணீரின் அளவு காலத்திற்கு காலம் மாறும் . 
உடன்படிக்கை மூலம் ஆற்றின் கீழ்ப்பகுதி நாடுகளுக்குக் கொடுக்க வேண்டிய 


6 


62 


தண்ணீரின் அளவு , அந்த ஆற்றில் உள்ள மொத்த நீர்வளத்தை விடக் 
கூடுதலாகவும் இருக்கும் . 

இதுபோன்ற இக்கட்டான சமயங்களில் கீழ்ப்பகுதி நாடுகளுக்கு அந்த 
ஆற்றிலிருந்து தண்ணீர் வழங்க முடியாமலும் போய்விடும் . இந்த விபரத்தைச் 
சமன்பாடு 3 விளக்குகிறது . 
(சமன்பாடு 3 ) 
ERWR actuel = SWIN + SWM + SWpR + SWA - SWOur + GWIN 
இதில் , SW என்பது உடன்படிக்கை ஏற்படாத வேற்று நாட்டிலிருந்து வரும் 
தண்ணீர் , SW என்பது உடன்படிக்கை எட்டாத நிலையில் வேற்று 
நாட்டிலிருந்து வரும் தண்ணீர் , SW என்பது கணக்கில் கொண்டு வரப்பட்ட 
ஒரு நாட்டின் எல்லையை வந்து சேரும் தண்ணீர் , SW , என்பது பகிர்ந்து 
கொள்ளும் ஏரிகளிலிருந்து கணக்கில் கொண்டு வரப்பட்ட தண்ணீர், SWr 
என்பது உடன்படிக்கையின்படி ஒருநாட்டிலுள்ள மேற்பரப்பு நீர் ஆற்றின் 
கீழ்ப்பகுதியில் உள்ள நாடுகளுக்குச் செல்லும் அளவு , GW .. என்பது ஓர் 
நாட்டிற்கு வரும் நிலநீர் . 

பொதுவாக நதிநீர்ப் பங்கீட்டு உடன்படிக்கை என்பது நாடுகள் தமக்குள் 
தண்ணீரைப் பகிர்ந்து கொள்ளும் அளவில் மேம்போக்காக எட்டப்பட்ட 
ஒன்றாகும் . ஆற்றில் இருக்கும் நீர்வளத்தை உடன்படிக்கையின்படி பகிர்ந்து 
கொள்ள வேண்டும் என்று பொதுவாக நாடுகள் நினைப்பதில்லை . பெரும்பாலும் 
உடன்படிக்கைகள் மூலம் ஒரு ஆற்றில் ஒரு ஆண்டில் ஓடும் நீர்வளம் 
துல்லியமாகக் கணக்கிட முடிவதில்லை . எனவே நீர்வளத்தைப் பகிர்ந்து 
கொள்ளக் கூடியவாறு ஒரு உடன்படிக்கை ஏற்பட வேண்டுமாயின் நீர்வளம் 
துல்லியமாகக் கணக்கிடப்படவேண்டும் . 


natural 


ஒரு நாட்டில் உள்ள மேலும் மற்ற நாட்டிலிருந்தும் கிடைக்கும் மொத்த 

நீர்வளம் கணக்கிடல் ( TRWR ) 

TRWR = IRWR + ERWRavel ( சமன்பாடு 4 ) 
இதில் , IRWR ( சமன்பாடு 1 ) என்பது ஒரு நாட்டிலேயே உற்பத்தியாகும் நீர்வளம் , 
ERWR ( சமன்பாடு 2 ) என்பது , மற்ற நாட்டிலிருந்து இயற்கையாக வரும் 
நீர்வளம் . 
TRWR = IRWR + ERWR 

(சமன்பாடு 5 ) 
இதில் , IRWR ( சமன்பாடு 1 ) என்பது ஒரு நாட்டிலேயே உற்பத்தியாகும் நீர்வளம் , 
ERWR ( சமன்பாடு 3 ), இயற்கையாக வெளிநாட்டிலிருந்து வரும் நீர்வளம் . 

ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளிலிருந்து பெறும் நீர்வளத்தைக் 
கணக்கிட , நம்பகத் தன்மை விகிதம் ( ratio ) பயன்படுகிறது . இந்த விகித்தத்தைப் 


actia 


actus 


63 


பயன்படுத்தி அண்டை நாட்டில் உற்பத்தியாகும் நீர்வளம் கணக்கிடச் சமன்பாடு 
6 & 7 பயன்படுகிறது . 

IWR 
Dependency Rartio = 

x100 நம்கபகத்தன்மை 

IRWR + IWR 
விழுக்காடு (சமன்பாடு 6 ) 

IWR = Swk + SWr + Swx + SWz + GWN 
( சமன்பாடு 7 ) 
இதில் , IWR என்பது வெளிநாட்டிலிருந்து வரும் தண்ணீர் , IRWR என்பது சொந்த 
நாட்டில் உள்ள நீர்வளம் , SWA என்பது எந்த உடன்படிக்கையும் இல்லாது 
வெளிநாட்டிலிருந்து வரும் தண்ணீர் , SWk என்பது உடன்படிக்கையின்படி 
வெளிநாட்டிலிருந்து வரும் தண்ணீர் , SWpx என்பது நாட்டு எல்லையை ஒட்டிய 
ஆற்றிலிருந்து கணக்கில் கொண்டு வரப்பட்ட தண்ணீர் , SW2 என்பது 
ஏரியிலிருந்து பகிர்ந்து கொள்ளும் தண்ணீர் , GW .. என்பது மற்ற நாட்டிலிருந்து 
வரும் தண்ணீர் . 

நம்பகத் தன்மை விகிதம் மூலம் கணக்கிடப்படும் தண்ணீரின் அளவு 
0 விழுக்காட்டிலிருந்து 100 விழுக்காடு வரை வேறுபடும் வேற்று நாட்டின் நம்பகத் 
தன்மை விழுக்காடு 0 வாக இருப்பின் , வேற்றுநாட்டிலிருந்து வரும் தண்ணீரும் 
O வாக இருக்கும் . மாறாக வேற்று நாட்டின் நம்பகத் தன்மை 100 ஆக இருப்பின் 
வேற்று நாட்டின் தண்ணீர் முழுவதும் வேறொரு நாட்டிற்கு வருகிறது என்று 
பொருள் . இந்த விகிதத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்ன வென்றால் , 
ஆற்றின் கீழ்ப்பகுதியில் உள்ள நாடுகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நீர்வளமும் 
கணக்கில் கொண்டு வரப்பபட வாய்ப்புள்ளது என்பதாகும் . 

மேலே கூறியுள்ள சமன்பாடுகளின் படி தற்பொழுது உலகின் பல 
நாடுகளின் தண்ணீர் வளம் கணக்கிடப்பட்டுப் பகிர்ந்து கொள்ளப்பட்டு 
வருகிறது . நைல் ஆறு ( NileRiver),ஸயர் டர்யா ஆறு ( Syr Darya River ) டாகஸ் 
ஆறு ( Tagus River ) ஆகிய ஆறுகளின் நீர்வளம் கணக்கிடப்பட்டு பகிர்ந்து 
கொள்வதற்கு உதவியாக இருந்தவை மேலே விளக்கப்பட்ட சமன்பாடுகள் 
என்பதை நாம் உணர வேண்டும் . இதைப் போன்று உலகில் உள்ள எல்லா நதிப் 
படுகைகளுக்கும் இச்சமன்பாடுகளைப் பயன்படுத்தி நீர் வளம் கணக்கிடல் 
அவசியம் . 


நீர்வள மேலாண்மை வளர்ச்சி 


நீர்ச் சுழற்சியில் ஒரு குறிப்பிட்ட அளவில்தான் நீர்வளம் உள்ளது . இந்த 
நீர்வளம் நிரந்தரமானது என்பது உண்மை . ஆயினும் , மனித ஆதிக்கத்தினால் 
நீர்ச் சுழற்சியில் உள்ள நன்னீரின் தரம் குறைந்து வருவதால் , நன்னீர் வளம் 
குறைந்து வருவதும் உண்மை . மக்கள் பெருக்கத்தின் காரணமாக நன்னீரின் 
தேவை மக்களின் அன்றாடத் தேவை , விவசாயம் , புனல் மின்சாரம் , தொழில் , 
மீன் வளர்ப்பு போன்றவற்றிற்கு ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கொண்டே இருப்பதும் 


64 


உண்மை . இந்த நிலை உலகளவில் எங்கும் நிலவுகிறது . ஆய்வுப்பகுதியான 
காட்டாற்றுச் சிற்றாற்றுப்படுகையும் , இப்படுகை அமைந்துள்ள திருச்சிராப்பள்ளி 
மாவட்டமும் , தமிழ்நாடும் இந்திய நாடும் கிட்டத்தட்ட இதே நிலையில்தான் 
இருக்கின்றன . இந்தியநாடு நீர்வளமுள்ள நாடாக இருப்பினும் , இந்த நாட்டிலும் 
தமிழ்நாடு , இராஜஸ்தான் போன்ற தண்ணீர்ப் பற்றாக்குறை மாநிலங்களும் , சில 
நதிப்படுகைகளும் இருக்கின்றன . இதைப்போலவே தமிழ்நாடு , திருச்சிராப்பள்ளி 
மாவட்டம் , காட்டாறு நதிப்படுகை , பாரதிதாசன் பல்கலைக்கழகப் பல்கலைப்பேரூர் 
வளாகம் தண்ணீர் பற்றாக்குறையுள்ள பகுதிகள் ஆகும் . 

காட்டாறு நதிப்படுகை , பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகிய 
ஆராய்ச்சிப் பகுதிகளின் தண்ணீர்த் தட்டுப்பாட்டை நீர்வள மேலாண்மை 
வழிகளில் களைய வழிகாண்பதே இந்த ஆராய்ச்சி அறிக்கையின் நோக்கமும் 
குறிக்கோளும் ஆகும் . 
தண்ணீர்த் தேவையின் வளர்ச்சி 

மனித இனம் தோன்றிய காலத்தில் அவர்களின் தண்ணீர்த் தேவை 
குறைவாகவே இருந்தது . அக்காலகட்டத்தில் குடிப்பதற்கும் மேலும் குளிப்பதற்கு 
மட்டுமே அவர்களுக்குத் தண்ணீர் தேவைப்பட்டது . பெரும்பாலும் மிருகங்களை 
வேட்டையாடி அவற்றின் இறைச்சியைப் புசித்து வந்தமையினால் 
சமையலுக்குக்கூட தண்ணீர் அவர்களுக்கு ஒருகால கட்டத்தில் 
தேவைப்படவில்லை. 


உலகில் விவசாயம் சுமார் 10 ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர்தான் 
துவங்கியது . விவசாயம் துவங்கிய பிறகு தண்ணீர்த் தேவையும் கூடுதல் ஆனது . 
பின்பு தொழில் புரட்சி 17 ஆம் நூற்றாண்டின் கடைசி 50 ஆண்டுகளிலும் 18 
ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலும் துவங்கியதன் காரணமாக , தண்ணீர் தொழில் 
வளர்ச்சிக்கும் தேவைப்பட்டது . தொழிற்சாலைகளை இயக்கப் புனல் மின்சாரம் 
உற்பத்தி செய்யப்பட்டதால் தண்ணீர் எரிசக்தியை உற்பத்தி செய்யவும் பயன்பட 
ஆரம்பித்தது . மேலும் மனித நாகரிக வளர்ச்சியின் காரணமாக நீர் வழிப் 
போக்குவரத்து , விளையாட்டு , மீன் வளர்ப்பு போன்ற புதுவகைப் 
பயன்பாடுகளுக்கும் பயன்பட ஆரம்பித்தது . இவ்வாறு தண்ணீர்த் தேவை 
நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது . இதனால் தண்ணீர்த் தட்டுப்பாடும் சேர்ந்து 
வளரத் துவங்கியது . 


தண்ணீரின் தரம் கெடல் மேலும் நன்னீர் வளம் குறைதல் 

தண்ணீர்த்தேவை கூடி வந்தாலும் , இயற்கையாக நீர்ச்சுழற்சியில் 
நீர்வளம் மட்டும் அப்படியேதான் இருக்கிறது . மக்கள் மேலும் தொழிற்சாலைகள் 
பயன்படுத்திய தண்ணீர் கழிவு நீராகி , அக்கழிவு நீர் நிலத்திலும் , நீர் நிலைகளிலும் 
கலப்பதால் நிலநீரும் , மேற்பரப்பு நீரும் மாசு அடைந்து வருகிறது . 
இக்காரணங்களினால் உலகில் உள்ள நன்னீரின் தரம் குறைவதால் , நன்னீர் 
வளம் குறையத் துவங்கிவிட்டது . 


65 


பருவகால மாற்றமும் நீர்வளமும் 

தொழிற்புரட்சி துவங்கிய பிறகு , தொழிற்சாலைகளுக்குப் போதுமான 
அளவு புனல் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படாததாலும் , இயற்கையாக உள்ள 
தண்ணீர்ப் பற்றாக்குறையால் சில நாடுகளில் புனல் மின்சாரம் உற்பத்தி செய்ய 
முடியாததாலும் , இயற்கைப் புதை படிமங்களான நிலக்கரி , மண்எண்ணை 
போன்றவைகளைப் பயன்படுத்தி எரிசக்தி உற்பத்தி செய்வதால் காற்றின் 
கரியமில வாயுவின் அளவு கூடி வருகிறது . இதனால் செயற்கை வெப்பம் 
உற்பத்தியாகி நீர்ச்சுழற்சியில் மாற்றம் ஏற்பட்டு இயற்கையாகப் பொழியும் 
மழையின் அளவிலும் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது . செயற்கை வெப்பத்தால் 
பனிப்பகுதிகளில் உலகில் உள்ள நன்னீர் தற்பொழுது உருகி வருகிறது . இதனால் 
நன்னீர் வளம் குறைகிறது (IPCC , 2007 , Meier , F.M , 1983 , Bates, B.C. , Z.W , et 
al . , 2008 , Natarajan , P.M , 2008 , Natarajan , P.M , et al . , 2010,2011 ) . 

மழைப்பொழிவில் ஏற்படும் மாற்றத்தை ஈடு செய்ய , இயற்கையாகச் 
சுரக்கும் நிலநீரின் அளவை மிஞ்சிய அளவில் நிலநீரைப் பயன்படுத்துவதால் 
உலகில் உள்ள கடற்கரை நாடுகள் அனைத்திலும் நிலநீர் மட்டம் தாழ்ந்து கடல்நீர் 
நிலநீரில் ஊடுருவி நிலநீர் உவர்நீராகி வருகிறது . 
நீர்ச் சுழற்சியில் உள்ள நன்னீர் வளம் குறைதல் 

உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 8 கோடி மக்கள் கூடுதலாகப் 
பிறக்கிறார்கள் . இந்தியாவில் மட்டும் கூடுதலாகி வரும் ஆண்டு மக்கள் தொகை 
சுமார் 1.45 கோடி . உலகில் ஒவ்வொரு ஆண்டும் பெருகும் மக்களுக்குத் 
தேவைப்படும் அன்றாடப் பயன்பாட்டு ஆண்டு தண்ணீர்த் தேவை 3,942 டி.எம்.சி 
( 111.63 கன கிலோ மீட்டர் ). அவர்களின் உணவு உற்பத்திக்கும் சேர்த்துத் 
தேவைப்படும் ஆண்டு நீர்த்தேவை 4802.77 டி.எம்.சி ( 136 கன கிலோ மீட்டர் ) 
இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் அன்றாட மேலும் உணவு 
உற்பத்திக்கும் கூடுதலாகத் தேவைப்படும் தண்ணீரின் அளவு முறையே 714.49 
டி.எம்.சி ( 20.23 கன கிலோ மீட்டர் ), 870.50 டி.எம்.சி (24.65 கன கிலோ மீட்டர் ) 
ஆகும் . 

உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் அன்றாடத் தேவைக்குப் 
பயன்படுத்திய தண்ணீரில் உற்பத்தியாகும் கழுவுநீர் 3153.60 டி.எம்.சி ( 89.30 
கன கிலோ மீட்டர் ). இந்தியாவில் உற்பத்தியாகும் கழிவு நீர் 571.59 டி.எம்.சி 
( 16.19 கன கிலோ மீட்டர் ). உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் உற்பத்தியாகும் 
கூடுதல் கழிவு நீர் , தொழிற்சாலைகள் கழிவு நீரையும் சேர்த்து , 15891.53 டி.எம்.சி 
( 450 கன கிலோ மீட்டர் ) . 

இவ்வகைக் கழிவுநீர் நன்னீர் வளத்தை மாசு படுத்தி வருகின்றது . 
இவ்வாறாக இயற்கை மேலும் செயற்கைக் காரணங்களினால் ஒவ்வொரு 
நாட்டிலும் உள்ள நன்னீர்வளம் மாசடைந்து வருவதால் நீர்ச்சுழற்சியில் உள்ள 
நன்னீர் வளம் ஒவ்வொரு நாளும் குறைந்து வருகிறது . 


66 


உலகின் நன்னீர் வளம் மக்களுக்குப் போதாது 

தண்ணீர் இயற்கையின் கொடை . நன்னீர்வளம் மாசடையாமல் 
இருப்பினும் , பெருகி வரும் மக்கள் தேவைக்குப் போதுமான அளவில் அதைத் 
தொடர்ந்து வழங்க இயலாது . நன்னீர் மாசடைந்து வரும் தற்போதைய சூழலில் 
உலகில் இருக்கும் மாசு அடையா நன்னீர் வளத்தை மட்டும் நம்பி மனித 
நாகரிகத்தைத்தொடர்ந்து நிலைப்படுத்த முடியுமா என்பது ஒரு பெரிய 
கேள்விக்குறியாகும் . எனவே தொடர்ந்து தண்ணீர்த் தேவையில் மக்கள் 
தன்னிறைவு அடைவதற்கு இருக்கும் ஒரே வழி தண்ணீர் மேலாண்மை மட்டுமே 
என்று நீராய்வாளர்கள் நம்புகிறார்கள். 
மனித நாகரிக வளர்ச்சியும் தண்ணீர் மேலாண்மையும் 

உலக நாகரிகங்கள் ஆறுகளை ஒட்டியே வளர்ந்தன . எனவே மக்கள் 
ஆறுகளின் அருகில் வாழத் துவங்கிய பொழுதே தண்ணீர் மேலாண்மையும் 
துவங்கியது . வீட்டு உபயோகத்திற்குக் குடத்தில் தண்ணீர் சுமந்து வருதல் , 
வயல்களுக்கு வரப்பு , தண்ணீர் பாய்ச்ச வாய்க்கால் அமைத்தல் , விரும்பிய பொழுது 
நீர் பெறக் கிணறுகள் அமைத்தல் போன்ற செயலை மக்கள் என்று 
துவங்கினார்களோ அன்றே தண்ணீர் மேலாண்மை துவங்கியது என்று நீரியல் 
ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் . எகிப்து நாகரிகம் நைல்நதியை ஒட்டியும் , 
மெசபடோமிய நாகரிகம் டைகிரிஸ் யூபரிட்டீஸ் நதிகளின் படுகையிலும் , சீன 
நாகரிகம் எல்லோ மேலும் யாங்கிஸ் ( Yellow and Yanggi ) ஆற்றுப்படுகைகளிலும் 
வளர்ந்தன . இலண்டன் , ராட்டர்டாம் ( Rotterdam ) மண்ரீல் ( Montreal ) , 
ஹாங்ஹாங் , பாரீஸ் , நியுயார்க் , புநாஸ் ஏரிஸ் ( Buenos Aires ) சங்கை ( Shanghai ) 
டோக்கியோ, சிக்காகோ போன்ற நகரங்களின் வளர்ச்சி அவை நீர்நிலைகளை 
ஒட்டி இருப்பதனால்தான் என்பது புலனாகிறது . இதைப்போல சிங்கப்பூர் 
வளர்ச்சியும் அங்கு மேற்கொள்ளப்படும் தண்ணீர் மேலாண்மைதான் காரணம் . 
மனித நாகரிகம் நைல் , டைகிரிஸ் , யூப்பரிட்டீஸ் , சிந்து நதி , மஞ்சள் 
நதிப்படுகைகளில் ( Yellow River Basin ) தோன்றியபொழுதே செயற்கை விவசாய 
நாகரிகமும் ( Artificial Trigation Civilization ) தோன்றியது ( UNESCO , Online , 
Terje Tvedt , 2005-2006 , Tasha Thong , 2010 ) 
சீன நாகரிகம் 


சீன மக்கள் அந்த நாட்டின் வடக்குப்பகுதியில் உள்ள எல்லோ , 
குவாங்ஹி நதிப்படுகைகளில் கிரிஸ்து பிறப்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு 
முன்னரே வாழ்ந்தார்கள் . அவர்கள் அங்கு மண்பாண்டங்கள் , விவசாயம் , பட்டு 
ஆடைகள் தயாரித்தல் போன்ற தொழிலைச் செய்தார்கள் . இவர்கள் சுமார் 
ஆறாயிரம் 

ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தென் யாங்கிஸ் நதிப்படுகையில் 
நெல் விவசாயம் செய்யத்துவங்கினர் . ஜியாங்சு பகுதியில் இன்று 
கண்டுபிடிக்கப்பட்ட விவசாய நிலங்களே இதற்கு எடுத்துக்காட்டு . 


67 


அமெரிக்க நாகரிகம் 

சுமார் 6,000 ஆண்டுகள் முதல் 4,500 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட 
காலத்திலேயே அமெரிக்காவில் உள்ள ரயோ நான்சாக் என்ற ஆற்றின் கரையில் 
மத்திய ஆண்டெம் கார்டிலேரா ( Central Andeam Cordilera ) என்ற இடத்தில் 
தொடர் சம உயரக்கால்வாய் ( Contour canal ) அமைத்து விவசாயம் 
செய்யப்பட்டது . 

மெசோ அமெரிக்கா ( Meso America ) என்ற பகுதியில் சான்மார்காஸ் 
( San Marcos ) என்ற கிராமத்தில் 7,900 ஆண்டுகளுக்கும் 4,000 
ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட காலத்தில் கிணறுகள் தோண்டப்பட்டு 
அன்றாடப் பயன்பாட்டிற்குப் பயன்படுத்தப்பட்டன ( History world.net ). 
சிந்துநதி நாகரிகம் 

சிந்து நதி நாகரிகம் கிருஸ்து பிறப்பதற்குச் சுமார் 2600 ஆண்டுகளுக்கு 
முன்பு தற்பொழுதுள்ள பாகிஸ்தான் மேலும் இந்திய எல்லையில் துவங்கியது . 
இப்பகுதியில் அமைந்துள்ள ஹரப்பா என்ற பகுதியில் , பொதுமக்கள் குளிப்பிடம் , 
குடிதண்ணீர் வசதி , தண்ணீர்த்தொட்டிகள் , கழிவுநீர்த்தொட்டி போன்ற வசதிகள் 
செய்யப்பட்டன . இந்த நாகரிகம் உலகின் தலைசிறந்த நாகரிகம் என்று 
பறைசாற்றப்படுகிறது ( RVCG 2011 , Wikipedia ) 
தமிழர் நாகரிகமும் நீர்மேலாண்மையும் 

கிருஸ்து பிறப்பதற்கு முன்பே திருக்குறள் என்ற நூலை திருவள்ளுவர் 
இயற்றினார் . அவர் தண்ணீரைப் பற்றிக்கூறிய கருத்துக்களைப்போல வேறு எந்த 
ஒரு புலவரும் இதுவரை நீர் வளம் பற்றிக் கூற முயலவில்லை. தண்ணீர் இல்லாமல் 
உலகம் இயங்க வாய்ப்பில்லை என்பதை " நீரின்றி அமையாது உலகு ”, என்று அவர் 
கூறிய கூற்றிலிருந்து தண்ணீரின் மகத்துவம் புரிகிறது . 

திருச்சி மாவட்டத்தில் கல்லணை என்ற இடத்தில் காவிரி ஆற்றில் கி.பி. 
முதலாம் நூற்றாண்டில் கரிகால் சோழன் என்ற அரசன் கடினப் பாறையால் 
கல்லணையைக் கட்டினான் . அந்த அணை இன்று கூட ஒரு பொறியியல் புதுமை 
என்று போற்றப்படுகிறது . காவிரி ஆற்றின் வெள்ள நீரைப் பயன்படுத்த இந்த 
அணை பெரிதும் உதவுகிறது . 

மேலும் , தமிழகத்தை ஆண்ட சேர , சோழ , பாண்டிய மன்னர்களால் 
சுமார் 40,000 ஏரிகள் வெட்டப்பட்டு அவை விவசாயத்திற்குப் பயன்பட்டு 
வருகின்றன . அதுமட்டுமின்றி ஒவ்வொரு ஊரிலும் குடிதண்ணீருக்குப் 
பயன்படும் " ஊருணி ” என்று அழைக்கப்படும் குளங்கள் கோவில்கள் பாதுகாப்பில் 
உள்ளன . இவை தமிழர்களின் தண்ணீர் மேலாண்மை பற்றிய அறிவை உலக 
மக்களுக்கு உணர்த்தி வருகின்றன . 
மெசபடாமியா நாகரிகம் 

மெசபடாமியா என்றால் " நதிகளின் இடையில் " என்று கிரேக்க 
மொழியில் பொருள்படும் . மெசபடாமியாடைகிரிஸ் மற்றும் யூப்பரட்டீஸ் நதிகளின் 


. 


68 


இடையில் இருப்பதால் இப்பெயர் பெற்றது . கிருஸ்து பிறப்பதற்கு 5,000 
ஆண்டுகளுக்கு முன்னரே அந்த நாட்டுப் பழங்குடி விவசாயிகள் கோதுமை , 
பார்லி , பருப்பு போன்ற தானியங்களை ஆறுகளின் வெள்ளப்பெருக்குப் 
பகுதிகளில் பயிரிட்டனர் . ஆறுகளின் கரைகளை வெட்டி அங்கிருந்து 
பள்ளப்பகுதிகளுக்குக் கால்வாய்கள் வழியாக நீரை எடுத்துச்சென்று விவசாயம் 
செய்தார்கள் . இவ்வாறு மெசபடாமியா பகுதியில் விவசாயப்பணியைச் சிறப்பாகச் 
செய்தவர்கள் சுமேரியர்கள் ஆவார்கள் ( The history.org ). 
சிம்பு நாகரிகம் ( Chimb Civilization ) 

சிம்பு நாகரிகம் கி.பி. 750 முதல் 1450 ஆண்டுகளில் வடக்குப் 
பெருநாட்டின் பாலைவனத்தில் மோசிக், மேலும் லம்பாயீக்குயு என்ற 
பள்ளத்தாக்கில் வளர்ந்தது . இவ்வாறு , பெரு நாட்டின் ஆற்றுப் 
பள்ளத்தாக்குகளும் , பாலைவனப்பள்ளப்பகுதிகளும் கால்வாய்ப் பாசனமுறையில் 
விவசாய நிலங்களாயின . 
எகிப்து நாகரிகம் 

கிருஸ்து பிறப்பதற்கு 5,000 ஆண்டுகளுக்கு முன்னரே நைல் 
நதிப்பள்ளத்தாக்கில் எகிப்து விவசாயிகள் வாழ்ந்தார்கள் . அங்கு விவசாயப் 
பணியைச் செய்யும் அளவில் கால்வாய்கள் அமைத்து தானியங்கள் , காய்கறிகள் 
உற்பத்தி செய்தனர் . நைல் ஆற்று வெள்ளத்தைக் கட்டுப்படுத்தக் 
கால்வாய்களையும் அணைகளையும் அமைத்தார்கள் ( Civilization.ca ). 
ரோமானிய நாகரிகம் 


ரோமானிய மக்கள் , கிருஸ்து பிறப்பதற்கு 312 ஆண்டுகளுக்கு முன்பே 
கால்வாய் அமைத்து தண்ணீர் இல்லாத இடங்களில் தண்ணீரை எடுத்துச் சென்று 
பயன்படுத்தினர் . ரோம் நகரில் குளியல் அறைகள் அமைத்து அவற்றை மக்கள் 
பயன்படுத்தியதற்கு ஆதாரங்கள் உள்ளன . 

இவ்வாறாக , மனித நாகரிகம் தோன்றிய காலத்திலேயே நீர்வள 
மேலாண்மை வழிகளில் தண்ணீரின் முழுப் பயனை மக்கள் அடைந்தனர் என்பது 
தெரியவருகிறது . 
இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் தண்ணீர் மேலாண்மை 

21 ஆம் நூற்றாண்டில் தண்ணீர்ப் பற்றாக்குறையின் தாக்கம் உலக 
மக்களை மிகப் பெரிய அளவில் பாதித்து வருகிறது . குடிப்பதற்குக்கூட தரமான 
தண்ணீர் கிடைக்காமல் தண்ணீர் பற்றாக்குறையால் இன்று வாடும் மக்கள் பலர் . 
தரமான தண்ணீரைப் பருகாததால் தண்ணீர் சார்ந்த வியாதிகளால் ஒவ்வொரு 
ஆண்டும் சுமார் ஒரு கோடி முதல் 1.5 கோடி மக்கள் இறப்பதாக உலகச்சுகாதார 
நிறுவனம் கூறுகிறது . தண்ணீரைச் சேகரிப்பதற்காகப் பெரும்பாலான 
ஆப்பிரிக்கப் பெண்களின் வாழ்நாள் வீணாகிறது . இந்த நாட்டில் மட்டும் சுமார் 
168 கோடி மனித வேலை நாட்களை இங்குள்ள பெண்கள் தண்ணீர் சுமந்து 


69 


வருவதற்காக மட்டும் செலவு செய்கிறார்கள் . இதனால் அவர்கள் வாழ்வு 
ஆதாரத்திற்குப் போதுமான வருவாயைச் சம்பாதிக்க முடியாமல் வறுமையில் 
வாடுகிறார்கள் . பொருளாதாரத்தில் பின்தங்கிய மேலும் வளரும் பெரும்பாலான 
நாடுகளில் இதே நிலைதான் இன்று நிலவி வருகிறது . இந்த நிலமையைப் போக்க 
21 ஆம் நூற்றாண்டில் தண்ணீர் மேலாண்மை வழிகளைக் கடைப்பிடித்தல் 
அவசியம் ஆகிறது ( Esposito , et al .,2005 ; Racy Mehan 1118, 2010 ). 

மேலும் இயற்கையாகவே தண்ணீர்ப் பற்றாக்குறையில் வாடும் மத்திய 
கிழக்கு , சகாரப்பாலைவனத்தை ஒட்டிய நாடுகள் , தென் ஆப்பிரிக்கா போன்ற 
நாடுகளும் , தண்ணீர் வளத்தை கூடுலாகப் பயன்படுத்தியதன் காரணமாக நீர் 
வளம் குறைந்த நாடுகளும் , நீர்வளத்தைத் தொடர்ந்து தக்கவைக்க விரும்பும் 
நாடுகளும் தற்பொழுது பல்வேறு நீர்வள மேலாண்மை வழிகளைப் பின்பற்றத் 
துவங்கிவிட்டன ( Population Report, 2005 , Dukhovny , V , 1998 , Ester , K , et al . , 
1986 , Engelman , R , 1993 , Greer , C , 1979 , BrandiNelson , M. , 2008 , Natarajan 
P.M , 2000 , 2002 , Natarajan P.M , etal ., 2011 , 2012 ) . 
தண்ணீர்ப் பயன்பாடுகளும் நீர்வள மேலாண்மையும் 

நீர்வள மேலாண்மை வழிகள் கீழ்க்கண்ட பயன்பாடுகளில் தற்பொழுது 
கடைப்பிடிக்கப்படுகின்றன . 

1. விவசாயம் 
2. அன்றாடப்பயன்பாடு 

3. தொழிற்சாலை 
உலகளவில் தண்ணீர்ப் பயன்பாடு 

உலகளவில் தற்பொழுது சுமார் 3,700 கன கிலோ மீட்டர் தண்ணீர் 
பயன்படுகிறது . இதில் விவசாயத்திற்கு 69 விழுக்காடும் , 23 விழுக்காடு 
தொழிற்சாலைகளுக்கும் அன்றாடப் பயன்பாட்டிற்கு 8 விழுக்காடும் 
பயன்படுகிறது . வளர்ந்து வரும் நாடுகளில் விவசாயத்திற்கு 80 முதல் 90 
விழுக்காடு தண்ணீர் பயன்படுகிறது . 
விவசாயத்தில் தண்ணீர் மேலாண்மை வழிகள் 

விவசாயத்திற்கு மட்டும் 3,190 கன கிலோ மீட்டர் தண்ணீர் 
பயன்படுகின்றது ( Peter Click , H. Peter, 2008-2009 ) . விவசாயத்தில் நீர்வள 
மேலாண்மையைக் கடைப்பிடிப்பதால் பெருமளவு தண்ணீரை மிச்சப்படுத்த 
முடியும் என்று நீரியலாளர்கள் கருதுகிறார்கள் ( Plusquellec , H , 1994 ) . 
விவசாயத்தில் கீழ்க்கண்ட தண்ணீர் மேலாண்மை வழிகள் தற்பொழுது 
கடைப்பிடிக்கப்படுகின்றன . 

1. நுண்பாசன முறைகள் 
2 . பாசன் நிலத்தின் ஈரப்பதத்தை அதிகரித்தல் . 
3 . பாசனத் திறனை அதிகரித்தல் . 


4 


70 


நுண்பாசன முறைகள் 

நுண்பாசன முறைகளினால் சுமார் 30 முதல் 80 விழுக்காடு வரை 
தண்ணீரைச் சேமிக்க வாய்ப்பிருப்பதால் , தண்ணீர்த் தட்டுப்பாட்டால் பெரிதும் 
பாதிக்கப்பட்டுள்ள இஸ்ரேல் நாடு மட்டுமல்லாது நீர்வளம் உள்ள அமெரிக்கா 
போன்ற நாடுகளும் பின்பற்றுகின்றன ( Reinders , F , 2000 ) . 

சொட்டு நீர் , தெளிப்பு நீர் போன்ற நுண்பாசன முறைகள் பெரும்பாலான 
நாடுகளில் தற்பொழுது கடைப்பிடிக்கப்படுகின்றன . 

உலகளவில் 1986 ஆம் ஆண்டு 11 இலட்சம் ஹெக்டேர் அளவில் 
நுண்பாசன முறை விவசாயம் நடந்தது . 2006 ஆண்டில் 61 இலட்சம் ஹெக்டேர் 
நிலப்பரப்பில் இம்முறைப் பாசன விவசாயம் நடைபெறுகிறது . 
பாசன நிலத்தின் ஈரப்பதத்தை அதிகரித்தல் 

பெரும்பாலான நாடுகளில் கோடை மழையைப் பயன்படுத்தி விவசாயம் 
செய்வதில்லை . இதற்குக் காரணம் கோடை மழை விவசாயத்திற்குப் போதாது 
என்பதாகும் . ஆனால் கோடை மழையைப் பயன்படுத்தி விவசாய நிலத்தின் 
ஈரப்பதத்தைச் சேமித்து வைக்க முடியும் . கோடைக் காலத்தில் உழவு செய்வதன் 
மூலம் கோடை மழையை பாசன நிலத்தில் சேமிக்க முடியும் (நடராஜன் ப.மு. , 
சம்பு கல்லோலிகர் , 2004 ). 
பாசனத் திறனை அதிகரித்தல் 

வளர்ந்துவரும் மேலும் வளரா நாடுகளின் பாசனத்திறன் ( water use 
efficiency ) 30 விழுக்காட்டிற்கும் குறைவாகவே இருக்கிறது ( Natarajan P.M , 
2004 ) . இத்திறனைக் கூட்டுவதன் மூலம் தற்பொழுது விவசாயத்திற்கு மட்டும் 
பயன்படும் சுமார் 3,190 கன கிலோ மீட்டர் தண்ணீரில் ஒரு கனிசமான அளவு 
தண்ணீரை மிச்சப்படுத்தமுடியும் . உலக உணவு மேலும் விவசாய நிறுவனம் 
செய்த ஆய்வின்படி , தற்பொழுது 93 நாடுகளில் உள்ள சராசரி 38 விழுக்காடு 
பாசனத்திறனை 42 விழுக்காடாக உயர்த்துவதால் 2030 ஆண்டில் இந்த 
நாடுகளில் விவசாயத் தண்ணீர்த் தேவையை 2,420 கன கிலோ மீட்டருக்கு 
மிகாமல் செய்யமுடியும் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . 
அன்றாடப் பயன்பாட்டில் தண்ணீர் மேலாண்மை 

குடிக்க , குளிக்க , துவைக்க , உணவு சமைக்க கழிவறைகள் 
போன்றவற்றிற்கு நாம் தண்ணீரைப் பயன்படுத்துகிறோம் . குடிப்பதற்கும் மேலும் 
சமையலுக்குத் தேவைப்படும் தண்ணீரை மிச்சப்படுத்த இயலாது . ஆனால் 
குளிக்கத் துவைக்க மேலும் கழிவறைகளில் பயன்படும் தண்ணீரை மிச்சப்படுத்த 
வாய்ப்புள்ளது ( Drought Advisory , 2003 , Water Matters.org . ). 

தண்ணீரைச் சிறியை பாத்திரத்தில் உடம்பில் ஊற்றிக் குளிப்பதால் ஒரு 
முறை குளிக்க 70 கேலன் தண்ணீர் தேவைப்படும் . ஆனால் பொழிவு நீர்க் 
கருவியைப் ( shower ) பயன்படுத்திக் குளிப்பதால் 10 முதல் 25 கேலன் 


71 


தண்ணீர்தான் தேவைப்படும் . தற்பொழுது பெரும்பாலான வீடுகளில் துணி 
துவைக்க இயந்திரச் சாதனங்கள் பயன்படுகின்றன . இவற்றின் 
முழுக்கொள்ளளவினை அறிந்து அந்த அளவிற்குத் துணியைத் துவைப்பதால் , 
துணி துவைப்பதிலும் தண்ணீரை மிச்சப்படுத்த முடியும் . தற்பொழுது 
நடைமுறையில் பயன்படும் கழிவறை ஒன்றை ஒருமுறை பயன்படுத்தும் பொழுது 
5 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது . குறைந்த அளவு நீர் பயன்படும் கழிவறைச் 
சாதனங்களைப் பயன்படுத்தித் தண்ணீரை மிச்சப்படுத்த முடியும் . முகச்சவரம் 
செய்து கொள்ளும் பொழுது தண்ணீர்க்குழாயைத் திறந்து விடாது , பாத்திரத்தில் 
பிடித்து வைத்துப் பயன்படுத்துவதன் மூலம் மாதந்தோறும் 300 காலன் தண்ணீரை 
மிச்சப்படுத்த முடியும் . பல் துலக்கும் போது தண்ணீரைத் திறந்து விடாது 
பாத்திரத்தில் பிடித்துப் பயன்படுத்துவதால் ஒவ்வொரு மாதமும் 200 காலன் 
தண்ணீர் மிச்சமாகும் . வீட்டிற்குத் தண்ணீர் வரும் குழாயில் 10 நிமிடத்திற்கு 
ஒரு கேலன் தண்ணீர் கசிந்து வீணானால் நாள் ஒன்றிற்கு 144 கேலனும் , 
ஆண்டு ஒன்றிற்கு 52,560 காலன் தண்ணீரும் வீணாகும் . தண்ணீர்க் குழாயைச் 
செப்பனிட்டு வீணாகும் நீரை மிச்சப்படுத்த வேண்டும் . கடற்கரை நாடுகளில் 
அன்றாடத் தண்ணீர்த் தேவையில் தட்டுப்பாடு ஏற்பட்டால் கடல்நீரை 
நன்னீராக்கிப் பயன்படுத்தும் தண்ணீர் மேலாண்மை வழியில் தண்ணீர்த் 
தட்டுப்பாட்டைக் களையமுடியும் . 
நிலநீர் மேலாண்மை 

மக்களுக்கு மேற்பரப்பு நீர்வளம் பயன்படுவது போல் நிலநீரும் 
பயன்படுகிறது . நிலநீர் ஏழைகளின் நீர்வளம் . நிலநீர் வளம் குறைந்தால் அது ஏழை 
மக்களையே மிகவும் பாதிக்கும் . எனவே நிலநீர் மேலாண்மையும் தற்பொழுது 
பெரும்பாலான நாடுகளில் கடைப்பிடிக்கப்படுகிறது ( World Bank , 1998 , UNESCO , 
2001 , Jha , B.M , etal ., 2005 ) . மழை பொய்த்துப்போவது , ஊறும் அளவை மிஞ்சிய 
அளவில் நிலநீரைப் பயன்படுத்தல் , கடல்நீர் ஊடுருவி நிலநீரை உவர் நீராக்குதல் 
ஆகிய வழிகளில் நிலநீர்வளம் குறைந்து வருகிறது . நிலநீர் வளத்தைப் பாதுகாக்க 
உலகளவில் கீழ்க்கண்ட நிலநீர் மேலாண்மை வழிகள் கடைப்பிடிக்கப்படுகின்றன . 

1. செயற்கை நிலநீர்ச் செறிவு 
2. கிணறுகளுக்கிடையில் குறிப்பிட்ட இடைவெளி கடைப்பிடித்தல் . 
3. கடற்கரை நீர்க்கோர்ப்புப் பாறைகளின் நிலநீர் மட்டத்தை கடல் 

மட்டத்திற்கு மேல் ஒரு அடி இருக்கும் அளவில் நிலநீரைப் 

பயன்படுத்தல் . 
4. மேற்பரப்பு நீரையும் , நில நீரையும் ஒருங்கிணைத்துப் பயன்படுத்தல் . 
தொழிற்சாலையில் தண்ணீர் மேலாண்மை 

தொழிற்சாலைப் பயன்பாட்டிற்காக ஒவ்வொரு ஆண்டும் 844 கன 
கிலோ மீட்டர் தண்ணீர் உலகளவில் பயன்படுகிறது . 


72 


இராசயனத் தொழிற்சாலைகளில் பயன்படும் தண்ணீரில் 
உற்பத்தியாகும் கழிவுநீரை நீர்நிலைகள் , நிலப்பரப்பு ஆகியவற்றில் அப்படியே 
விடுவதால்தான் நிலநீரும் மேற்பரப்பு நீரும் கெடுவதற்கு ஏதுவாக இருக்கிறது . 
எனவே ஆலைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை நன்னீராக்கி அதே 
தண்ணீரை மீண்டும் மீண்டும் அந்த ஆலைகளுக்குப் பயன்படுத்துவதன் மூலம் 
தண்ணீரை மிச்சப்படுத்த முடியும் வளர்ந்த நாடுகளில் ஆலைக்கழிவு நீர் இவ்வாறு 
பயன்படுகின்றது ( EPA , Internet ) 
பருவகால மாற்றமும் தண்ணீர் மேலாண்மையும் 

தற்பொழுது மனித ஆதிக்கத்தினால் பசுமை இல்ல வாயுக்கள் 
உற்பத்தியாகி அவை பூமியின் சுற்றுச்சுழலை மாற்றி வருகிறது . இதன் 
காரணமாக நீர்ச் சுழற்சியும் பாதிக்கப்படும் என்று ஐ.பி.சி.சி. , ஐ.நா.நிறுவனம் 
கருதுகிறது ( IPCC , 2007 ). இதனால் நாடுகளின் நன்னீர் வளத்தின் அளவு அது 
கிடைக்கும் காலம் , தரம் , தேவை ஆகியவை பாதிக்கப்படும் . 

செயற்கை வெப்பம் , பொதுவாகக் கூடுதல் மழையை வழங்க 
வாய்ப்பளிக்கும் . அதே சமயத்தில் இயற்கையாகப் பொழியும் பனிப் பொழிவு 
குறையும் . மேலும் இச்செயற்கை வெப்பம் தாவரங்கள் , தரைப்ரப்பு ஆகியவற்றின் 
நீராவிப்போக்கை அதிகரிக்கும் . இதனால் நீர் நிலைகளில் உள்ள தண்ணீர் 
விரைவாக ஆவியாகும் . விவசாய நிலங்களில் உள்ள தண்ணீர் ஆவியாவதால் 
பயிர்களுக்குக் கூடுதல் தண்ணீர் தேவைப்படும் . பருவகால மாற்றத்தின் 
தாக்கத்தைப் போக்கத் தண்ணீர் மேலாண்மை வழிகளைக் கடைப்பிடித்தல் 
அவசியம் ( MarcOvermars , 2009, Bates , B.C. , etal . , 2008 , SharadK . Jain , 2012 , 
Natarajan, P.M , 2011 ) 


செயற்கை வெப்பத்தின் காரணமாக நதிப்படுகைகளின் தண்ணீர்ப் 
பங்கீட்டில் சிக்கல் ஏற்படும் . இச்சிக்கலைத் தீர்ப்பதற்கு உரிய வழிகள். 

1. இணக்கமான தண்ணீர்ப்பங்கீடு . 
2. வறட்சிக் காலங்களில் பயன்பட ஏற்ற தண்ணீர்ப் பங்கீட்டு வழிகள் 

கண்டறிதல் . 
3. தண்ணீர்ப் பங்கீட்டில் மாற்றம் கொண்டுவருதல் . 

4. ஒருங்கிணைந்த தண்ணீர் மேலாண்மை . 
நைல் ஆற்றுப்படுகை 

பருவ கால மாற்றத்தால் நிகழவிருக்கும் நைல் ஆற்றுப்படுகையின் 
நீர்வளம் பற்றிய ஆய்வு கடந்த 30 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது . இந்த 
ஆறு உலகிலேயே மிக நீண்ட ஆறு ஆகும் . இதன் நீளம் 6,700 கிலோ மீட்டர் . 
இதன் பரப்பளவு 33 இலட்சம் சதுர கிலோ மீட்டர் . இந்த ஆற்றுப்படுகை எகிப்து , 
சூடான் , எத்தியோப்பியா , எரிடீரியா , உகாண்டா , கென்யா , டான்சானியா , 
புரண்டி , ரவாண்டா, காங்கோ , மத்திய ஆப்பிரிக்கா ஆகிய 11 நாடுகளில் 


73 


அமைந்துள்ளது . இப்படுகை ஆப்பிரிக்க கண்டத்தின் வடகிழக்குப் பகுதியில் 
இருக்கிறது . 

இப்படுகையில் 16 கோடி மக்கள் வசிக்கிறார்கள் . இப்படுகையின் சராசரி 
ஆண்டு நீர்வளம் 110 கன கிலோ மீட்டர் ஆகும் . நைல் ஆற்றுப்படுகை மழையை 
நம்பியுள்ளது . பருவகால மாற்றத்தினால் இங்கு பெய்யும் மழை அளவு 
பாதிக்கப்படும் வாய்ப்புள்ளது . கணினி மூலம் செய்யப்பட்ட ஆய்வுகள் இந்த 
ஆற்றுப்படுகையின் மேற்பரப்பு நீர்வளம் சில ஆண்டுகளில் கனிசமாகப் 
பெருகவும் சில ஆண்டுகள் வறட்சியைச் சந்திக்கவும் வாய்ப்புள்ளதாக 
அறிவிக்கிறது . பருவகால மாற்றத்தின் காரணமாக மாறுபடும் இந்த 
நதிப்படுகையின் நீர்வளத்தைச் சரியாகக் கணக்கிட்டு , அதற்கு ஏற்றாற்போல் 
நீர்வளத்தைப்பகிர்ந்து கொள்ளவேண்டும் என்று நதிப்படுகைப் பங்கீட்டாளர்கள் 
முடிவு செய்துள்ளனர் ( Tom Waako Simon Thuo , 2010 ) 
மிஹாங் நதிப்படுகை 

மிஹாங் ஆறு 4,800 கிலோ மீட்டர் நீளமுடையது . இந்த ஆறு ஆசிய 
நாட்டின் தென்கிழக்கில் ஓடுகிறது . இதன் பரப்பளவு 7,95,000 சதுர கிலோ 
மீட்டர். இந்த ஆறு சீனா , மாயன்மார் , வியட்நாம் , தாய்லாந்து , கம்போடியா ஆகிய 
ஆறு நாடுகளில் பயணம் செய்கிறது . இந்த ஆற்றின் ஆண்டுச்சராசரி நீர் வளம் 
470 கன கிலோ மீட்டர் . 

பருவகால மாற்றத்தால் மிஹாங் நதிப்படுகையின் வெப்பம் கூடும் 
என்பதை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ( SuppakomChinvanno , 2009 ) . மழையின் 
அளவு கூடும் என்று சில ஆய்வுகளும் , இவ்வாறு கூடும் மழை 21 ஆம் 
நூற்றாண்டின் இரண்டாவது 50 ஆண்டுவாக்கில்தான் நிகழும் என்று சில 
ஆய்வுகளும் தெரிவிக்கின்றன . இந்த நதிப்படுகையில் கடல் மட்டம் உயரும் 
வாய்ப்பிருப்பதாலும் சில சமயங்களில் பெய்யும் கூடுதல் மழையாலும் 
கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்றும் சில 
ஆய்வுகள் தெரிவிக்கின்றன . பருவகால மாற்றத்தால் கிடைக்கவிருக்கும் நீர் 
வளத்திற்கு ஏற்றார் போல் தண்ணீர் மேலாண்மை வழிகளைக் கடைபிடித்துப் 
பயன்படுத்த இந்த நதிப் படுகையின் 6 நாடுகள் முடிவு செய்திருக்கின்றன.. 
கொலராடோ நதிப்படுகை 

கொலராடோ நதிப்படுகை அமெரிக்க நாட்டின் ஏழு மேற்கு 
மாநிலங்களில் அமைந்துள்ளது . இதன் பரப்பளவு 6,32,000 சதுர கிலோ மீட்டர். 
இதன் நீளம் 2,300 கிலோ மீட்டர் . இதன் சராசரி ஆண்டு நீர்வளம் 19.4 கன 
கிலோ மீட்டர் . இந்த நதியின் விவசாயப் பரப்பளவு 13,000 சதுர கிலோ மீட்டர் . 
இந்த நதியின் 18 கன கிலோ மீட்டர் தண்ணீரை இந்த நதிப்படுகையில் 
அமைந்துயுள்ள கொலராடோ , நியூ மெக்சிகோ, யுடா , யோமிங் , அரிசோனா, 
கலிபோர்னியா, நெவேடா ஆகிய மாநிலங்கள் பகிர்ந்து கொள்கின்றன . 1922 
ஆம் ஆண்டில் ஏற்பட்ட நதி நீர்ப்பங்கீட்டின்படி இப்படுகையின் தண்ணீரும் புனல் 
மின்சாரமும் பிரித்துக் கொள்ளப்படுகிறது . தண்ணீர் மேலாண்மைக்கு இது ஒரு 


74 


பெரிய எடுத்துக்காட்டு ஆகும் . இதன் காரணமாகத்தான் இங்குள்ள மக்கள் 
தண்ணீர்ப் பற்றாக்குறை இல்லாமல் வாழ்கிறார்கள் (Joe Gelt, 1997 ). 

இப்படுகையில் செய்யப்பட்ட பருவகால மாற்ற ஆய்வுகள் 
இப்படுகையின் வெப்பம் 2050 ஆம் ஆண்டுகளில் 2 டிகிரி சென்டி கிரேட் முதல் 
4 டிகிரி சென்டி கிரேட் வரை உயரும் என்றும் அதனால் நதியின் நீர் வளம் 
குறையும் என்றும் தெரிவிக்கின்றன . சமீபத்தில் மேற்கொண்ட ஆய்வுகள் 
இப்படுகையின் ஈரப்பதம் சூரிய வெப்பத்தினால் ஆவியாகும் என்பதைத் 
தெரிவிக்கின்றன . இதனால் நதியின் தண்ணீர் 10 விழுக்காடு முதல் 25 
விழுக்காடு வரை 2050 ஆம் ஆண்டுவாக்கில் குறையும் என்றும் இந்த ஆய்வு 
அறிவிக்கிறது . ஆனால் பருவகால மாற்றத்தால் இப்படுகை ஆற்றின் தண்ணீர்த் 
தரத்தில் மாற்றம் இருக்காது என்றும் கண்டறியப்பட்டுள்ளது ( WSTB , 2007 ) 

பருவகால மாற்றத்தால் இப்படுகையின் நீர்வளம் குறைய 
வாய்ப்பிருப்பதால் தற்போதைய தண்ணீர்ப் பங்கீடு முறைகளை மறு ஆய்வு 
செய்து , இருக்கும் நீர்வளத்திற்கேற்றாற்போல் விவசாயம் , தொழில் , மின் உற்பத்தி , 
மேலும் மக்களின் அன்றாடப் பயன்பாடு ஆகியவற்றிற்குத் தேவைப்படும் நீர் 
வளத்ததைச் சரியாகக் கணக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல் இந்த 
ஆற்றுப்படுகையின் நீர்வளத்தைப் பங்கிட்டுக் கொள்ளுவதுதான் இங்கு 
கடைப்பிடிக்க வேண்டிய தண்ணீர் மேலாண்மையாகும் . 

நதிப்படுகைகளை நவீனப்படுத்த வேண்டும் , நிலத்தடி நீர்க்கோர்ப்புப் 
பாறைகளில் மழைநீரை முடிந்த மட்டும் தேக்க வேண்டும் , கழிவு நீரை 
நன்னீராக்கிப் பயன்படுத்த வேண்டும் , தண்ணீரைப் பாதுகாக்க வேண்டும் , 
மேலும் பல பயன்பாடுகளில் தண்ணீரைச் சேமிக்க வேண்டும் . இந்த மூன்று 
ஆற்றுப்படுகைகளில் தண்ணீர் மேலாண்மை மேற்கொள்ளப் படுவதைப்போல , 
உலகில் உள்ள 263 ஆற்றுப்படுகைகளிலும் தண்ணீர் மேலாண்மை வழிகளைக் 
கடைப்பிடிக்க வேண்டிய சாத்தியக் கூறுகளை ஆராய்தல் அவசியம் . 
செயற்கை நிலநீர்ச்செறிவு 


பெரும்பாலான கடற்கரை நாடுகளில் நில நீர் மட்டம் தாழாத கடற்கரைப் 
பகுதிகளே உலகில் இல்லை . மேலும் பொதுவாக நிலநீர் மட்டம் தாழாத நாடுகளே 
உலகில் இல்லை . இதனால் தரை மட்டம் தாழ்கிறது ( land subsidence ) [ Poland , 
J.F, 1960, Windlow , A.G et al., 1959, Yoshihide Wada et al., 2010, Natarajan, P.M , 
2004 ]. நிலநீர் மட்டம் தாழ்வதால் நிலநீரை அதிக ஆழத்திலிருந்து இறைத்துப் 
பயன்படுத்தும் கட்டாயம் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது . இதனால் கிணறுகள் 
அமைக்க மேலும் தண்ணீர் எடுக்க அதிகச் செலவு பிடிக்கிறது . மேலும் , 
பெரும்பாலான தோண்டு கிணறுகள் வறண்டு விட்டன . கடற்கரைப் பகுதிகளில் 
கடல்நீர் ஊடுருவி நிலநீரை உவர் நீராக்கி வருகிறது . இவைபோன்ற 
நிகழ்வுகளைத் தடுக்க , உலகளவில் செயற்கை நிலநீர்ச் செறிவு மேலாண்மை 
முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன ( Brown , R.F , 1978 , Chakkarapani, 1996 ) . 


75 


இவ்வழியில் நிலநீர் மட்டம் தாழ்வதையும் , கடல்நீர் நிலநீரை உவர் நீராக்குவதையும் 
தடுக்க முடியும் . 
கிணறுகளுக்கு இடையில் குறிப்பிட்ட இடைவெளி கடைப்பிடித்தல் 

கிணறுகளைக் குறிப்பிட்ட இடைவெளியில் அமைக்காத 
காரணத்தினால் நிலநீர் மட்டம் தாழ்ந்து வருவது உலகெங்கும் நிகழ்கின்றது . 
இதைத் தடுக்கப் பல்வகைக் கிணறுகளுக்கு இடையில் ஒரு குறிப்பிட்ட அளவு 
இடைவெளி இருத்தல் அவசியம் என்பதை நிலநீர் ஓட்ட ஆய்வுகள் 
தெரிவிக்கின்றன . தமிழகத்தில் கிணறுகளுக்கு இடையில் கடைப்பிடிக்கப்படும் 
இடைவெளித்தூரம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ( Natarajan , P.M. et al . , 2004 ). 
1. இரு அகழ் கிணறுகள் 

150 மீட்டர் 
2. இரு குறுகிய ஆழதுளை கிணறுகள் 

( ShallowTube Wells ) இரு வடிமுனைக் குழாய்கள் 
( Fillter Points ) இரு அகழ் கிணறுகள் வழி துளைக் 
கிணறுகள் (Dug Cum Bore Wells ) 

175 மீட்டர் 
3. இரு நடுத்தர ஆழ்துளைக் கிணறுகள் 

( Medium Tube Wells ) இரு அதிக ஆழ்துளைக் 
கிணறுகள் ( Deep Tube Wells ) நடுத்தர ஆழ 
மற்றும் அதிக ஆழத் துளைக்கிணறுகள் 

600 மீட்டர் 
4. குறுகிய ஆழமற்றும் நடுத்தர ஆழ்துளைக் கிணறு 3875 மீட்டர் 
5. அகழ் கிணறு மற்றும் நடுத்தர ஆழ் துளைக்கிணறு 162.5 மீட்டர் 
6. அகழ் கிணறு மற்றம் நடுத்தர ஆழ்துளைக் கிணறு 375 மீட்டர் 
கடற்கரை ஓர நிலநீர்க் கோர்ப்புப் பாறைகளின் நிலநீர்மட்டத்தைக் கடல் 
மட்டத்திற்கு மேல் ஒரு அடி இருக்கும் வகையில் நிலநீரைப் பயன்படுத்தல் 

கடற்கரைகளில் அமைந்துள்ள கிணறுகளில் ஏற்படும் நிலநீர்மட்டத் 
தாழ்வைத் தடுக்க முடியும் என்பதை அறிவியல் ஆய்வு வாயிலாக ஹைபன் - 
ஹெர்ஸ்பெர்க் என்ற அறிஞர்கள் கண்டுபிடித்துள்ளனர் . இதற்கு ஹைபன் 
ஹெர்ஸ்பெர்க் கொள்கை என்று பெயர் . கடல்நீரின் அடர்த்தி நன்னீரின் 
அடர்த்தியை விட அதிகமாக இருப்பதால் , நீர்க்கோர்ப்புப் பாறைகளின் நில 
நீர்மட்டத்தை எப்பொழுதும் ஒரு அடி கடல் மட்டத்திற்கு மேலேயே இருக்கும்படி 
நிலநீர் வளத்தைப் பயன்படுத்தினால் , கடல்நீர் 40 அடி கடல் மட்டத்திற்குக் 
கீழாகவே இருக்கும் . இதனால் கடல் நீர் நிலநீரை உவர் நீராக்க முடியாது என்பதை 
இவர்களின் ஆய்வு தெளிவாக்குகிறது ( Arnold Verruijt, 1968 , Natarajan . P.M , 
2004 ) - [ படம் 2.10 ]. 


: 


16 


ஹைபன் கொஸ்பர்க் என்பவர்களின் கொள்கைப்படி கடற்கரை நீர்க்கோப்புப் 

பாறைகளில் தூய நிலநீர் - கடம் நீர் இருக்கும் முறை 


( GROUND SURFACE ) 


apud Pattout Quran 
CHYBEN - HERZBERG RELATION 


WATER TABLE 


கடல் மட்டம் 
(MEAN SEALEVEL 


hs 


pad 
ps - pf 


N 


- 


கடல் 
( OCEAN ) 


pf = 1.000 plans , இயநிலத்தின் அடர்த்தி 

((FRESH WATER DENSITY ) 
ps : 1.025 gam . கடல் நீர் அடர்த்தி 
hs = 40M 

SALT WATER DENSITY ) 
A - 3 = நிலநீரும் உப்பரும் யாரும் இடம் 

[metace like a fresh and Salt Heaters 


hs 


நிலார் கடல் நீர் சங்கமம் 

( INTERFACE 


படம் 2.10 


நிலநீரையும் மேற்பரப்பு நீரையும் ஒருங்கிணைத்துப் பயன்படுத்தல் 

மேற்பரப்பு நீர் இல்லாத சமயங்களில் நிலநீரைப் பயன்படுத்தியும் , நிலநீர் 
இல்லாத சமயங்களில் மேற்பரப்பு நீரைப் பயன்படுத்தியும் மேலும் இரண்டையும் 
ஒருங்கிணைத்துப் பயன்படுத்தியும் நிலநீர் மட்டத்தாழ்வைத்தடுக்க முடியும் . இரு 
நீர்வளங்களையும் ஒருங்கிணைத்துப் பயன்படுத்தும் தண்ணீர் மேலாண்மை 
பெரும்பாலான வளரும் நாடுகளில் கடைப்பிடிக்கப்பட்டுவருகிறது ( Mathew 
Kurian , 2004 ). 
தண்ணீர்த் தட்டுப்பாட்டைத் தடுக்க எடுக்கப்படவேண்டிய 
மேலாண்மைக் கொள்கைகள் 


உலக தண்ணீர் மேலாண்மை மையம் ( International Water Manage 
ment Insitutue ) தண்ணீர்த் தட்டுபாட்டைக் களையச் சில மேலாண்மைத் 
திட்டங்களை வகுத்துள்ளது ( IWMI , 2005 ). 
1. தண்ணீர் மேலும் விவசாயம் பற்றிய மக்களின் நடைமுறை எண்ணத்தை 

மாற்றுதல் 
2. விவசாயத்திற்கு வேண்டிய தண்ணீர் வளத்தை நிரந்தரமாக்கி 

வறுமையைப் போக்குதல். 
3. சுற்றுச் சூழலை ஒருங்கிணைத்த விவசாயம் . 
4. தண்ணீரின் உற்பத்தித் திறனைப் பெருக்குதல் . 
5. மழைநீர்ப் பாசனத்தை நவீனப்படுத்தல் . 


77 


6. எதிர்காலத் தேவையை ஈடுகட்டும் வகையில் விவசாயத்தை 

நவீனப்படுத்துதல் . 
7. நவீன விவசாய முறைகளை மேலும் நவீனப்படுத்தல் . 
8. தண்ணீர் மேலாண்மை வழிகளைக் கடைப்பிடித்தலில் ஏற்படும் 

சிரமங்களைக் கவனத்தில் கொள்ளாது அதைச் செயல்படுத்தல் . 
தண்ணீர் மேலும் விவசாயம் பற்றிய மக்களின் நடைமுறை எண்ணத்தை 
மாற்றுதல் 

தண்ணீர்த் தேவை மேலும் விவசாயம் பற்றிய மக்களின் நடைமுறை 
எண்ணத்தை மாற்றினால் அன்றி இவற்றின் தேவையில் தன்னிறைவு அடைய 
முடியாது , வறுமையை ஒழிக்க இயலாது மேலும் சுற்றுச் சூழலைப் பாதுகாக்கவும் 
இயலாது . ஆறுகளையும் , நிலநீரையும் மட்டுமே நம்பாமல் மழைநீரை முழுமையாகப் 
பயன்படுத்த ஏற்ற மேலாண்மை வழிகளைப் பின்பற்ற வேண்டும் . உணவு 
உற்பத்திக்கு மட்டுமே விவசாயம் பயன்படுகிறது என்ற எண்ணத்தை மாற்றி , 
விவசாயமும் சுற்றுச் சூழலையும் ஒருங்கிணைத்துப் பயன்படுத்தும் மேலாண்மை 
திட்டங்கள் வழியில் மக்களின் வாழ்வு ஆதாரத்தைப் பெருக்க வேண்டும் . 
விவசாயத்திற்கு வேண்டிய நீர்வளத்தை மேலாண்மை செய்தல் 

மழைநீரைத் தேக்கிப் பயன்படுத்தல், சாலைகள், சந்தைகள் அமைத்தல் 
போன்றவற்றிற்குப் போதுமான அளவு செலவு செய்ய வேண்டும் . இவற்றின் 
மூலமாக ஏழை விவசாயிகள் தண்ணீரைப் பயன்படுத்தும் உரிமையைப் 
பெறுவார்கள் . மேலும் தாம் உற்பத்தி செய்த விவசாய விலைப் பொருட்களை 
விற்பனை செய்ய எளிதாக அமையும் . தண்ணீரை விவசாயம் , அன்றாடப் 
பயன்பாடு , தானிய உற்பத்தி , மீன் வளர்ப்பு , விவசாயம் சார்ந்த காடு வளர்ப்பு , 
கால்நடை வளர்ப்பு போன்றவற்றினால் தண்ணீரின் உற்பத்தித் திறன் 
பெருக்குவதன் மூலமாக வறுமையைப் போக்க முடியும் . இது போன்ற பல்வகைப் 
பயன்பாட்டினை நல்கும் தண்ணீர் மேலாண்மைத் திட்டத்தினால் விவசாயிகளின் 
வாழ்வு ஆதாரம் நிலைப்படும் . 
சுற்றுச் சூழலை ஒருங்கிணைந்த விவசாயம் 

விவசாயம் அப்பகுதிச் சுற்றுச்சூழலின் பயன்பாட்டையும் வளர்ப்பதாக 
இருத்தல் அவசியம் . விவசாயம் சார்ந்த சுற்றுச்சூழல் உணவு , விலங்குகளின் 
புரதம் போன்றவற்றை மக்களுக்கு வழங்குவதோடு மக்களின் வருமானத்தையும் 
பெருக்க வல்லது . விவசாயம் ஏனைய சுற்றுச் சூழல் வருமானத்தை 
எந்தவகையிலும் பாதிக்காத வகையில் தண்ணீர் மேலாண்மை அமைவது 
அவசியம் . 
தண்ணீரின் உற்பத்தித்திறனைப் பெருக்குதல் 

குறைந்த அளவுள்ள தண்ணீரைப் பயன்படுத்தி அதிக அளவில் 
தானிய உற்பத்தியை எட்டுவதன் மூலம் , எதிர்காலத் தண்ணீர்த் தேவையைக் 
குறைக்கலாம் . சுற்றுச்சூழலின் தரம் கெடாமல் பாதுகாக்கவும் மேலும் தண்ணீர்த் 
தேவையை எட்டுவதில் ஏற்படும் போட்டியைத் தவிர்க்கலாம் . 35 விழுக்காடு 


8 


78 


தண்ணீரின் உற்பத்தித் திறனைக் கூடுதலாகப் பெறுவதன் மூலம் , தண்ணீர்ப் 
பயன்பாட்டை 20 விழுக்காடு முதல் 80 விழுக்காடு வரை குறைக்க முடியும் . 
எனவே ஒரு குறிப்பிட்ட அளவில் உள்ள தண்ணீரைப் பயன்படுத்தி எவ்வகை 
மண்ணிலும் கூடுதல் தானிய உற்பத்தியை எட்டமுடியும் . தண்ணீரின் உற்பத்தித் 
திறன் கூடுவதால் தானியம் , மீன் வளர்ப்பு , கால்நடை ஆகியவற்றில் கிடைக்கும் 
கூட்டு வருமானத்தை ஏழை மக்கள் அடைய வாய்ப்பு ஏற்படும் . 
மழைநீர் விவசாயத்தை நவீனப்படுத்தும் நீர் மேலாண்மை 

மழை நீரை மட்டும் நம்பி விவசாயத்தை வளர்ப்பதற்கு நிலத்தின் 
ஈரப்பதத்தைப் பெருக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் . மழை நீரை மட்டும் நம்பியுள்ள 
பகுதிகளில் நிலத்தின் ஈரப்பதத்ததை எப்பொழுதும் காக்க முடியாது . எனவே 
அப்பகுதிகளில் நில நீரின் மூலம் ஒரு மாற்றுவழித் தண்ணீர் வசதியையும் 
ஏற்படுத்த வேண்டும் . மழைநீரை மட்டும் நம்பியுள்ள விவசாயப் பகுதியில் இந்த 
இரு தண்ணீர் மேலாண்மை ஏற்பாடுகளையும் செய்துவிட்டால் , விவசாயம் 
பாதிப்படையாது தடுக்கலாம் . இதனால் மழையை நம்பி விவசாயம் செய்யும் ஏழை 
மக்களின் வறுமை ஒழியும் . 
எதிர்காலத் தேவையை ஈடுகட்டும் வழியில் விவசாயத்தை 
நவீனப்படுத்தல் 


வேகமாக வளர்ந்து வந்த விவசாயம் தற்பொழுது சிறிது மந்த நிலை 
அடையத் துவங்கி விட்டது . இப்பொழுது தேவைப்படுவதெல்லாம் 
எதிர்காலத்திற்குத் தேவைப்படும் உணவு உற்பத்தியைத் தொடர்ந்து அடையும் 
வழியில் மக்கள் விவசாயத்தை நவீனப்படுத்துதல் ஆகும் . இந்த நிலையை 
எட்டுவதற்கு நதிப்படுகை நீர்ப் பங்கீட்டாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 
ஒருங்கிணைந்த வழிகளில் தானியம் , மீன் , கால்நடை போன்றவற்றின் 
உற்பத்தியை நீர் மேலாண்மை வழிகளைக் கடைப்பிடித்துப் பெருக்க வேண்டும் . 
நவீன விவசாய முறைகளை மேலும் நவீனப்படுத்தல் 

விவசாயத்தில் தொடர்ந்து சமுதாயத் தேவையை எட்டுவதற்குக் 
கால்வாய்ப்பாசனம் மேலும் மழைநீர் விவசாயம் இரண்டிலும் கூடுதலாகச் செலவு 
செய்து தண்ணீர் மேலாண்மை முறைகளை மேம்படுத்தல் அவசியம் . இருவகை 
விவசாயப் பகுதிகளிலும் கிடைக்கும் வருமானத்தைப் பெருக்க வேண்டும் . இந்த 
வெற்றியை எட்டுவது எளிதானது அல்ல . ஆயினும் மக்கள் , அரசு , 
ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றாக இணைந்து எல்லாவகை நீர் மேலாண்மை 
வழிகளையும் கடைப்பிடித்து இச்சாதனையை எட்டுவதன் மூலம்தான் உலகின் 
எப்பகுதியிலும் உள்ள விவசாயிகளின் வாழ்வு ஆதாரத்தை 
நிலைப்படுத்துவதோடு , மக்கள் தேவைக்கு வேண்டிய தானிய உற்பத்தியைத் 
தொடர்ந்து பெற முடியும் . 
தண்ணீர் மேலாண்மையைத் தொடர்ந்து கடைப்பிடித்தல் 

தண்ணீர் மேலாண்மை ஒரு புதுமையான அணுகுமுறை . எல்லா 
மக்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது சந்தேகம் . இருப்பினும் 


79 


நீர்ப்பங்கீட்டாளர்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு இச்செயலைச் செய்து 
முடிப்பது காலத்தின் கட்டாயம் . 
இந்தியா , தமிழ்நாடு , திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேலும் காட்டாற்று 
நதிப் படுகையில் தற்பொழுது பின்பற்றப்படும் தண்ணீர் மேலாண்மை 

தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் களைய உலகளவில் மேற்கொள்ளப்படும் 
மழைநீர்ச் சேகரிப்பு , கால்வாய்ப் பாசனம் , செயற்கை நிலநீர்ச் செறிவு , கழிவுநீரை 
நன்னீராக்குதல் , நுண்பாசனமுறை , நீர்த்தேக்கங்கள் மேலும் கிணறுகள் 
அமைத்தல் போன்ற தண்ணீர் மேலாண்மை வழிகள், இந்திய நாட்டில் பரவலாகக் 
கடைப்பிடிக்கப்படாமல் சில பகுதிகளில் மட்டும் மேற்கொள்ளப்படுகின்றன . 

ஆனால் ஒரு சிறிய ஆற்றுப்படுகையிலோ அல்லது சிறிய பரப்புள்ள 
வளாகப்பகுதியிலோ தண்ணீர்த்தட்டுப்பாட்டை முற்றிலுமாகக் களையத் 
தேவைப்படும் அனைத்து மேலாண்மை வழிகளும் முற்றிலுமாக இந்திய 
நாட்டிலோ அல்லது உலகளவிலோ இது வரை மேற்கொள்ளப்படவில்லை . 

காட்டாறு நதிப்படுகை , அச்சிற்றாறுப்படுகையில் அமைந்துள்ள 
பாரதிதாசன் பல்கலைகழக வளாகம் ஆகிய பகுதிகளில் தண்ணீர் மேலாண்மை 
வழிகளைப் பின்பற்றித் தண்ணீர்த் தட்டுபாட்டைக் களையும் வழிகளையும் 
மேலும் தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் களைய உதவும் சில நீர்வள மேலாண்மைத் 
திட்டங்களைச் செயல் படுத்தத் தேவைப்படும் செலவையும் இந்த ஆராய்ச்சி 
நூல் விளக்குகிறது . மழைநீரைச் சேகரித்துப் பயன்படுத்தல் மேலும் கழிவு நீரை 
நன்னீராக்குதல் ஆகியவற்றின் செயல் திட்டங்களும் இந்நூலில் செவ்வனே 
விளக்கப்பட்டுள்ளன . 

எனவே இந்த நவீன நீர் மேலாண்மை ஆராய்ச்சி நூல் , 
ஆற்றுப்படுகைகள் , தொழில் மேலும் கல்வி வளாகங்களின் தண்ணீர்த் 
தட்டுப்பாட்டைக் களைவதற்குப் பயன்படும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக 
அமையும் . 


.. 


" ஆய்விடத்தின் ஆராய்ச்சிக் குறிப்புகள் 

ஆய்வின் அச்சாணி " 
3. காட்டாறு நதிப்படுகையின் 

புவியியல் அமைப்பு 
ஆய்வுப் பகுதியின் நிர்வாக அமைப்பு , இயற்கை அமைப்புகள் , 
நீர் நிலைகள் , மண் வகைகள், நிலவியல் அமைப்பூ நில மேற்பரப்பு 
அமைப்பூ வானிலை, மனித வளம் , கல்வி நிறுவனங்கள் , வேலை 
வாய்ப்பு , தொழிற்சாலைகள், வணிக வாய்ப்பு , கிராம மக்களின் 
வேலை வாய்ப்பு , விவசாயம் , நிலப் பயன்பாடு , நிலத்தின் தரம் , 
பொருளாதார வளர்ச்சி , போக்குவரத்து வசதிகள் , அஞ்சல் 
மற்றும் தொலைபேசி வசதிகள் ஆகிய செய்திகள் பற்றி இத் 
தலைப்பு விளக்குகிறது . 
சமீப காலம் முதல் 10 இலட்சம் ஆண்டுகளில் தோன்றிய ஆற்று 
வழி படிவுப் பாறைகள் மற்றும் 3 லகோடி ஆண்டுகளுக்கு முன்பு 
தோன்றிய கடினப்பாறைகள் ஆய்வுப்பகுதியில் உள்ளன . இங்கு 
42 கிராமங்கள் , திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி , பொன்மலை 
நகராட்சி , பாரதிதாசன் பல்கலைக் கழகம் , பாரதமிகு மின் 
நிலையம் ஆகியவை உள்ளன . இங்கு காவிரி ஆறு , காட்டாறு , 

, 
சோளகம்பட்டி வாரி ஆகிய ஆறுகளும் , 63 பொதுப்பணித்துறை 
ஏரிகள் , 6 மானாவாரி எரிகள் இருக்கின்றன . 
27 ஆண்டுகளின் ( 1985-2011 ) ஆண்டு சராசரி மழை 838.70 
மி.மீட்டர் . குளிர் கால மழை 25 மி.மீட்டர் , கோடை கால மழை 
102.14 மிமீட்டர் , தென் மேற்குப் பருவ மழை 325.94 மி.மீட்டர் , 
வடகிழக்குப் பருவ மழை 385.63 மி.மீட்டர் . வடகிழக்கு மழைப் 
பருவத்தில் ஆய்வுப் பகுதி கூடுதல் மழை பெருகிறது . 
இங்கு தற்பொழுது 7,91,435 பேர் வாழ்கிறார்கள் . இவர்களில் 
ஆண்கள் 4,41,759 , பெண்கள் 3,49,678 . காட்டாறு நதிப் 
படுகையில் படித்தோர் 7,71,708 , ஆண்கள் 4,39,361 , பெண்கள் 
3,32,347 , படித்தோர் விழுக்காடு 97.57 . இங்கு 43 அரசு 
தொழிற்சாலைகளும் , 465 தனியார் தொழிற்சாலைகளும் 
இருக்கின்றன . பெரும்பாலான தொழிற்சாலைகள் 
திருச்சிராப்பள்ளி , பொன்மலை , திருவெறும்பூர் ஆகிய 


81 


பகுதிகளில் அமைந்துள்ளன . கிராமத்தில் வாழ்வோரில் 20,415 
பேர் விவசாயம் செய்கிறார்கள் . 2,702 பேர் சிறு தொழிலில் 
ஈடுபட்டுள்ளனர் . ஆய்வுப்பகுதியில் 5576.05 எக்டர் நிலப்பரப்பில் 
விவசாயம் நடைபெறுகிறது . இங்கு நெல் , கரும்பு , வாழை , 
வெற்றிலை , புஞ்சைப் பயிர்கள் மேலும் சிறுதானியங்கள் 
பயிரிடப்படுகின்றன . இங்கு களத்தூர் , மதுக்கூர் , ஆதனூர் , 
இருங்கூர் , வயலோகம் போன்ற மண் வகைகள் அமைந்துள்ளன . 
ஆய்வுப்பகுதியில் சாலைப் போக்கவரத்துடன் விமானப் 
போக்குவரத்து வசதியும் இருக்கிறது . 
ஆய்வுப் பகுதியின் பரப்பளவு 390.44 சதுர கிலோ மீட்டர் . சதூர 
கிலோ மீட்டருக்கு 1,027 பேர் வசிக்கிறார்கள் . ஆண்டு மக்கள் 
பெருக்கம் 1.222 விழுக்காடு . பாரதிதாசன் பல்கலைக் 
கழகத்தின் பரப்பளவு 289.75 எக்டர் . ஆண்டு மக்கள் வளர்ச்சி 
10 விழுக்காடு . 

தண்ணீர்ப்பற்றாக்குறையில் தற்பொழுது 110 கோடிப் பேர் உலகளவில் 
வாழ்கிறார்கள் . இவர்களுள் பெரும்பாலானோர் மத்திய கிழக்கு , தென் 
ஆப்பிரிக்கா , சகாராப் பாலைவனத்தை ஒட்டிய பகுதிகளில்தான் வாழ்கிறார்கள். 
இங்குள்ள தண்ணீர்ப் பற்றாக்குறைக்கு உரிய காரணம் , போதிய அளவு மழை 
பெய்யாமையே ஆகும். ஆப்பிரிக்கக் கண்டத்தில் சில நாடுகளில் ஓரளவு நீர்வளம் 
இருக்கிறது . ஆனால் அந்த நீர்வளத்தைப் பயன்படுத்தப் பொருளாதார வசதி 
இங்கு போதிய அளவில் இல்லை . இதுபோன்ற சூழ்நிலையில் உள்ள நாடுகள் 
மேலும் ஆற்றுப்படுகைகள் , நீர் ஆதாரத்தைப் பெருக்கப் பயன்படும் 
நீர்மேலாண்மை வழிகளைக் கண்டறிந்து செயல்படுத்தி வருகின்றன . கல்வி 
மேலும் தொழில் வளர்ச்சிக்காக உலகளவில் பல வளாகங்கள் தற்பொழுது 
இயங்கிவருகின்றன . அன்றாட உபயோகத்திற்கு மட்டுமே , இந்த 
வளாகங்களுக்குத் தண்ணீர் தேவை என்பதால் , இவை நிலநீரை மட்டுமே நம்பித் 
துவங்கப்பட்டன. இவற்றின் வேகமான வளர்ச்சியின் காரணமாக அங்குள்ள 
நிலநீர் வளம் இவற்றின் தேவையை ஈடுகட்ட முடியாது அவை தற்பொழுது 
சிரமப்படுகின்றன . கல்வி வளர்ச்சியும் , தொழில் வளர்ச்சியும் ஒரு நாட்டின் இரு 
கண்களைப் போன்றவை . எனவே இந்த இரு வளர்ச்சிகளில் முன்னோடியாய் 
விளங்கும் காட்டாறு நதிப்படுகை தண்ணீர்த் தட்டுப்பாட்டால் செயல் 
இழந்துவிடாது இருப்பதற்குத் தேவைப்படுவது நீர்வளம் . 

நீர் மேலாண்மை வழிகளில் தொடர்ந்து நீர்வளம் பெறும் நோக்கத்தை 
மையமாக வைத்து , தமிழ்நாட்டின் மையப்பகுதியான திருச்சிராப்பள்ளி 
மாவட்டத்தில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி அமைந்துள்ள காட்டாறு 
நதிப்படுகையில் நீர்வள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது . தொடர்ந்து நீர்வளம் பெற்று , 
குன்றாது வளர்ச்சியடைத் தேவைப்படும் தண்ணீர் மேலாண்மை வழிகளைக் 


82 


கண்டறிய இந்த ஆய்வுப்பகுதியில் அறிவியல் சார்ந்த ஆய்வுகள் 
மேற்கொள்ளப்பட்டன . 
காட்டாறு நதிப்படுகையின் புவியியல் எல்லை 

ஆய்வு செய்யப்படும் காட்டாறு நதிப்படுகை மித வெப்ப மண்டலப் ( Semi 
Arid ) பகுதியில் அமைந்துள்ளது . இப்பகுதி 10 ° 38 - 100 52 வடக்கு 
அட்சரேகைக்கும் ( Latitude ), 78 ° 38 - 78 ° 53 கிழக்குத் தீர்க்க ரேகைக்கும் 
( Longitude ) இடையில் அமைந்துள்ளது . இப்பகுதி இந்திய நில வரைபடம் 58J / 
9 , 58J / 10 , 58J / 13 & 58J / 14 ஆகியவற்றில் அமைந்துள்ளது . 
காட்டாறு நதிப்படுகையின் இருப்பிடம் 

காட்டாறு நதிப்படுகையிலும் அதன் எல்லையில் சூரியூர் கிராமத்தில் 
அமைந்துள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும் ஆய்வு செய்யப்பட்டது . 
ஆய்வுப்பகுதியின் இந்திய செயற்கைக் கோள் P6L4 Mx ( LISS Multispectral) 
புகைப்படம் மற்றும் களப்பணி ஆகியவை ஆய்வுப்பகுதியின் எல்லை மேலும் 
பல்வகைப் புவியியல் அமைப்புகள் சார்ந்த இயற்கை வளங்களைக் கண்டறிய 
உதவின ( Manju , B , 2004 )- ( படம் 3.1 ) . வடகிழக்கிலும் , கிழக்கிலும் தஞ்சாவூர் 
மாவட்டமும் , தெற்கிலும் மேற்கிலும் புதுக்கோட்டை மாவட்டமும் அமைந்துள்ளன 
( படம் 3.2 ) ஆய்வுப் பகுதியின் நிர்வாக அமைப்புப் படத்தில் அங்கு அமைந்துள்ள 
கிராமங்கள், வட்ட , மாவட்ட எல்லை ஆகியவை விளக்கப்பட்டுள்ளன ( படம் 3.3 ) 


83 


காப்பறுதிப்படுர்ை சொர்கக்கோட்டம் 


A 


7845 


TO 50 


R 
10 


தஞ்சாவூர் வட்டம் 


NN 


SC 


திருச்சிராப்பள்ளி 


பொலை 


திருநெடுங்கும் 


துவாக்க 


10 
45 


பரரரதிதாசன் பல்கலைக் கழகம் 


10 


10 புதுக்கோட்டை வட்டம் 


10 


T3 * 40 


78S 


Term 


அ ) 


0 


5 


10கிமீ 


படம் 3.1 


84 


காட்டாறு நதிப்படுகை 


A 


இந்தியா 


தமிழ்நாடு 


திருச்சிராப்பள்ளி 
மாவட்டம் 


Ena 


78048 


N 


50 


தஞ்சாவூர் மாவட்டம் 


FW 


திருச்சிராப்பாணி 


W 


திருவோறும் 


பொன்மலை 


100 
13 


AS 


குவாள் 


10 


திதாசன் பல்க 


புதுக்கோட்டை மாவட்டம் 


13 


புதுக்கோட்டை மாவட்டம் 


சூரியர் 


1340 
E 


78046 


13EY 


அளவு 


0 


5 


10கி.மீ. 


விளக்கம் 
மாவட்ட எல்லை 

தேசிய நெடுஞ்சாலை 
வட்ட எல்லை 

முக்கிய சாலை 
ஒன்றிய எல்லை 

வற்றாத ஏரி 
மாநகராட்சி 

வற்றும் வி 

காடு 
நகராட்சி 

ஆறு 
கிராமம் 

மாநகராட்சி இருப்பிடம் 
கால்வாய் 

நகராட்சி இருப்பிடம் 
காலமாக புகைவண்டிப் பாதை 

ஒன்றிய இருப்பிடம் 

கிராம இருப்பிடம் 
மாநிலச் சாலை 

* பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 


- a 


படம் 3.2 


85 


நிர்வாக அமைப்பு 


காட்டாறு நதிப்படுகை 


வ 


A 


1970 


780 


மங்கால் 


மெர்க்க 


- 


தான் 


வேக தடாகம் 
இருப்பார்களாதலாதரசி 

அசோக் 
வரி 


பட்டா கடை 


பொங்கும் 


அகல 


கோவை 


கதிருடய 


திருதொங்கும் 


10 


கலை 


மாயசைன் 


கொட்டப்பட்டு 


ட்டு 


காத்தா 


பாங்கானங்கள் கோப் 


TH 


பாபட்ட 


போசான் 
கலைக் காம் 


கா 


Shun 


s 


* 


விளக்கம் 


0 


5 


10 கி.மீ 


கிராமம் 
மாநகராட்சி இருப்பிடம் 
நகராட்சி இருப்பிடம் 
ஒன்றிய இருப்பிடம் 
கிராம இருப்பிடம் 


ஒன்றிய எல்லை 
மாதகராட்சி 
கேராட்சி 


a நில இயற்பியல் ஆய்வு 

நிலநீர் ஓட்ட ஆய்வு 


படம் 33 


86 


காட்டாறு நதிப்படுகையின் இயற்கை அமைப்புகள் 

ஆய்வுப்பகுதி அமைந்துள்ள இடத்தின் மேல் தோற்றம் , நீர் நிலைகள் , 
மண்வகைகள் , நிலவியல் , மேற்பரப்பு நில அமைப்புகள் (Land forms ), சுற்றுச்சூழல், 
தவாரங்கள் விலங்கினங்கள் ஆகியவை ஆய்வுப் பகுதியின் இயற்கை அமைப்பில் 
அடங்கும் . காட்டாறு நதிப்படுகை பொதுவாகச் சம நிலப்பகுதியாக உள்ளது . 
வடக்குப் பகுதியில் காவிரி ஆறு மேற்குக் கிழக்காக ஒடுகிறது . படுகையின் 
மையப் பகுதியில் காட்டாறும் , கிழக்குப்பகுதியில் சோளகம் பட்டி வாரியும் 
அமைந்துள்ளன . படுகையில் ஆங்காங்கு பாசன ஏரிகள் இருக்கின்றன . 
ஆய்வுப்பகுதி தெற்கிலிருந்து வடக்கு நோக்கிப் படிப்படியாக உயரம் குறைகிறது . 
தெற்குப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து 100 மீட்டர் உயரத்திலும் , காவிரியை ஒட்டிய 
வடக்குப் பகுதி கடல் மட்டத்திலிருந்து 80 மீட்டர் உயரத்திலும் அமைந்துள்ளது . 
ஆய்வுப் படுகையின் மேட்டுப் பகுதிக்கும் , பள்ளப்பகுதிக்கும் உள்ள உயர 
இடைவெளி 20 மீட்டர் ஆகும் ( படம் 3.4 ). 

பாரதிதாசன் பல்கலைப்பேரூர் வளாகம் வடக்கிலிருந்து தெற்காகவும், 
மேற்கிலிருந்து கிழக்கு தெற்காகவும் சரிவாக உள்ளது . வடக்குப் பகுதியின் 
உயரம் சராசரியாக 96 மீட்டர் முதல் 97 மீட்டர் . மேற்குப்பகுதியின் சராசரி உயரம் 
97 மீட்டர் முதல் 102.5 மீட்டர் . கிழக்குப் பகுதியின் உயரம் 92.5 மீட்டர் முதல் 
94.5 மீட்டர் . தென்பகுதியின் உயரம் 95.5 மீட்டர் முதல் 97 மீட்டர் . எனவே 
வளாகத்தின் மேற்குப்பகுதி மற்ற இடங்களைவிட மேடாக உள்ளது . இங்கு 
அமைந்துள்ள மூன்று குளங்களும் 95.4 மீட்டர் உயரத்திற்குக் கீழான பகுதியில் 
அமைந்துள்ளன . எனவே பல்கலைக்கழக வளாகத்தின் பள்ளப்பகுதிக்கும் 
மேட்டுப்பகுதிக்கும் உள்ள உயர இடைவெளி சுமார் 10 மீட்டர் ஆகும் ( படம் 3.5 ) 


87 


--- 


நிலத்தோற்றம் 


காட்டாறு நதிப்படுகை 


A 


E 

15-40 


7B4S 


78 50 


N 
10 " 
50 


F 


N 
1101 
50 


+++ 


திருச்சிராப்பதன் 


- 


T 


- 


பகவா 


பாடி 


HRE 


பொடி 


- 
+ IFT 
+ 
TFELT 


THE 


THTHTTEFT 


பட்ட 


பு 


பர் 


திருநெடுங்குளம் 


கன் 


10 
45 


P 


10 
45 


பட்டயர்க்கம் 


++++ 


மல் 


TLTTE 


83 


10 


E 


TS 


1850 


வினக்கம் 


< 80t 


0 


5 


10 


80 - 100 


பாரம் 
மீட்டரில் 


> 100 


படம் 3.4 


88 


நிலத்தோற்றம் 
பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 


O 


விரக்கம் 


PL 
சாம் 


| 


கட்டிடங்கள் 


+1 


தம் சாரக் 
கோடு 


110.000 


பீட்டர் 


WIN 


* . *** 


படம் 3.5 


89 


நீர்நிலைகள் 

ஆய்வுப் பகுதியின் வடக்கு எல்லையில் காவிரி ஆறும் , மையப்பகுதியில் 
மேற்கிலிருந்து கிழக்காக வளைந்து , வளைந்து உய்யக் கொண்டான் கால்வாயும் , 
தெற்கிலிருந்து வடக்காகக் காட்டாறும், வடகிழக்காக சோளகம்பட்டி வாரியும் 
ஓடுகின்றன . இக்கால்வாயின் வடக்கிலும் , தெற்கிலும் உள்ள விவசாய நிலத்தில் 
சிறு , சிறு விவசாய வாய்க்கால்கள் அமைந்துள்ளன . மேலும் பல விவசாய ஏரிகள் 
ஆங்காங்கே அமைந்துள்ளன . இந்த ஏரிகள் காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீர் 
பெறுகின்றன. இவற்றில் பெரும்பாலானவை விவசாயத்திற்குப் பயன்படுகின்றன 
( படம் 3.6 ). திருச்சிராப்பள்ளி மாவட்டப் பொதுப்பணித்துறையைச் சார்ந்த 63 
ஏரிகளும் மேலும் 6 மானவாரி ஏரிகளும் ஆய்வுப்பகுதியில் உள்ளன . 
பொதுப்பணித்துறை ஏரிகள் , கால்வாய் வழியாக மேட்டூர் அணையின் தண்ணீர் 
பெற்று பாசனத்திற்குப் பயன்படுகின்றன . மழை நீரைப் பெறும் மானவாரி ஏரிகளும் 
விவசாயத்திற்குப் பயன்படுகின்றன ( அட்டவணை 31 மற்றும் அட்டவணை 32.) 


நீர் நிலைகள் 
காட்பாறு நதிப்படுகை 


A 


Duh 


E 

Fa 


லினக்கம் 


--- 


WA 


சிறு 


? 


அவு 
5 


104 


வறும் 


art 


படம் 3.6 


90 


அட்டவணை 


3.1 


காட்டாறுநதிப்படுகையில்உள்ளபொதுப்பணித்துறைஏரிகள் 


ஏரியின்பெயர் 


கிராமம் 


வ. 


ஓன்றியாம் 


ஆற்றுப்படுகை/ சிற்றாற்றுப்படுகை 


ஏரியின்கொள்ளளவுபாசனப்பரப்பு 
மில்லியன் 
கனஅடி 

ஹெக்டேர் 


2 3 4 5 
6 7 8 9 10 11 


காவிரி 
/காட்டாறு 
காவிரி 
/காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு காவிரி/காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு காவிரி/காட்டாறு காவிரி/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 


பாப்பன் 
குளம் 

நவலூர்குட்டபட்டி புங்கனூர்ஏரி 

புங்கனூர் 
கள்ளக்குடி 

கள்ளக்குடி மலைப்பட்டிஏரி 

மலைப்பட்டி பிராட்டியூர்ஏரி 

பிராட்டியூர் பஞ்சாபூர்ஏரி 

பஞ்சாபூர் செம்பட்டுஏரி 

செம்பட்டு குண்டூர்ஏரி 

குண்டூர் புத்தூர்சிறியஏரி 

புத்தூர் புத்தூர்பெரியஏரி 

புத்தூர் நவளி 
குளம் 

நவல்பட்டு அரவகுறிச்சிகுளம் 

அசூர் தாமரைக்குளம் 

நவல்பட்டு வெங்ககுளம் 

துவாக்குடி சிவந்த 
குளம் 

துவாக்குடி கொத்தமங்களம்பெரியஏரிகொத்தமங்களம் கொத்தமங்களம்சிறியஏரிகொத்தமங்களம் பூங்குடிஏரி 

பூங்குடி அரவக்குடிஏரி 

அரயாகுடி இசனப்பட்டிஏரி 

ஈசன்பட்டி மணிகண்டம்சிறியஏரி 
மணிகண்டம் மணிகண்டம்பெரியஏரிமணிகண்டம் 


மணிகண்டம் மணிகண்டம் மணிகண்டம் 
மணிகண்டம் மணிகண்டம் மணிகண்டம் மணிகண்டம் மணிகண்டம் மணிகண்டம் மணிகண்டம் திருவெறும்பூர் 
மணிகண்டம் மணிகண்டம் 
மணிகண்டம் மணிகண்டம் மணிகண்டம் மணிகண்டம் மணிகண்டம் மணிகண்டம் மணிகண்டம் மணிகண்டம் மணிகண்டம் 


1.42 36.65 1224 3.54 5.14 18.02 17.15 63.55 3.74 3.43 24.96 11.20 9.93 14.20 13.49 6.58 2.10 13.43 6.61 3.54 5.62 16.68 


5.40 113.19 36.66 12.12 79.72 17.15 63.36 102.79 20.76 41.23 83.26 27.88 43.87 30.89 68.41 113.55 9.59 23.70 13.41 12.12 
87.41 59.10 


12 


13 14 15 16 17 18 19 
20 21 22 


ஏரியின்பெயர் 


கிராமம் 


ஆற்றுப்படுகை/ சிற்றாற்றுப்படுகை 


ஒன்றியம் 


எண் 
. 


ஏரியின் 
கொள்ளளவு 
பாசனப் 
பரப்பு 
மில்லியன் 
கனஅடி 

ஹெக்டேர் 


23 
24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 
40 41 42 43 44 45 46 47 
48 49 


காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 


செங்குறிச்சிஏரி கீழ்பஞ்சாபூர்ஏரி மங்களம் 
எரரி மேலகுளம்ஏரி சாத்தனூர்ஏரி செங்குளம்ஏரி கணக்கன்குளம் 
கொல்லன்குளம் 
ஏரி மாவடிகுளம் ராயப்பனுடையான்ஏரி உளுந்துணிகுளம் எரனகுளம் துவாக்குடிபெரியகுளம் புரந்தன்குளம் நிலமுத்தி 
குளம் பழங்கனான்குடிகுளம் 
பலந்தேனீர் 
குளம் 
வேலன் 
குளம் 
பொரனி 
குளம் 
தேனீர்பட்டி 
குளம் அசூர்ஏரி பொய்யாகுடிஏரி கூத்தாபர்குளம் 
செவந்தன் 
குளம் கிருஷ்ணசமுத்திரம்ஏரி நவாப்குளம் தொண்டமான்பட்டிஏரி 


செங்குறிச்சி மணிகண்டம் 
பஞ்சாபூர் 

மணிகண்டம் 
மேல்குடி 

மணிகண்டம் ஓலையூர் 

மணிகண்டம் சாத்தனூர் 

மணிகண்டம் சாத்தனூர் 

மணிகண்டம் சாத்தனூர் 

மணிகண்டம் எடமலைப்பட்டிபுதூர்மணிகண்டம் பொன்னலைப்பட்டிமணிகண்டம் திருவளர்ச்சிப்பட்டிமணிகண்டம் பூலாங்குடி 

மணிகண்டம் துவாக்குடி 

திருவெறும்பூர் துவாக்குடி 
திருவெறும்பூர் துவாக்குடி 
திருவெறும்பூர் துவாக்குடி 

திருவெறும்பூர் பழங்கனான்குடி 
திருவெறும்பூர் பழங்கனான்குடி 
திருவெறும்பூர் 

திருவெறும்பூர் 

திருவெறும்பூர் 
தேனீர்பட்டி 
திருவெறும்பூர் அசூர் 

திருவெறும்பூர் பொய்யாகுடி 
திருவெறும்பூர் கூத்தாபர் 

திருவெறும்பூர் கூத்தாபர் 

திருவெறும்பூர் கிருஷ்ணசமுத்திரம்திருவெறும்பூர் கிருஷ்ணசமுத்திரம்திருவெறும்பூர் தொண்டமான்பட்டிதிருவெறும்பூர் 


6.64 0.00 1.71 
4.78 

21.68 

3.72 

3.80 4.90 10.37 2.21 10.37 
4.92 25.22 1.90 6.13 2.57 13.23 6.15 2.80 10.18 11.13 13.17 37.20 16.80 13.65 11.81 17.06 


23.14 0.00 23.71 
54.83 45.56 13.89 24.36 24.82 24.97 13.36 
30.50 22.45 120.44 98.87 25.44 80.88 75.67 13.75 
28.54 63.48 143.04 
73.32 516.60 165.93 132.65 89.93 
65.18 


அசூர் அசூர் 


91 


92 


1. எ. 


கிராமம் 


ரரியின் 
பெய 


ஆற்றுப்படுகை/ 
சிற்றாற்றுப்படுகை 


ஒன்றிய 


ஏரியிகொள்ளளவுபாசனப்பாப்பு 
பில்லியன் 
கனஅடி 

ஹெக்டேர் 


50 
51 
52 53 54 55 
56 
57 


காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 
காவிரி 
/ 
காட்டாறு 


அய்யம்பட்டிஏரி 
கோட்டரபட்டி 
ஏரி தட்டான்குளம் 
ஏரி திருநெடுங்குளம்ஏரி மங்காவனம்ஏரி வாழவந்தான்கோட்டை கரமுத்தூர் கூத்ததடி 
விலாங்குளம் 
ஏரி செட்டிப்பட்டி 
குளம் பத்தளப்பட்டிமேலகுளம் 
பத்தளப்பட்டி 
கீழகுளம் 
கிளியூர் 
ஏரி தேவராயன்ஏரி 


அய்யம்பட்டிதிருவெறும்பூர் 
கோட்டரப்பட்டி 
, 
திருவெறும்பூர் 
தட்டான்குளம் 
திருவெறும்பூர் 
திருநெடுங்குளம் 
திருவெறும்பூர் மங்காவனம் 
திருவெறும்பூர் வாழவந்தான்கோட்டைதிருவெறும்பூர் 
அரசன்குடி 
திருவெறும்பூர் 
அரசன்குடி 
திருவெறும்பூர் விலாங்குளம் 
ருவெறும்பூர் 
செட்டியார்பட்டி 
திருவெறும்பூர் 
பத்தளப்பட்டி 
திருவெறும்பூர் 
பத்தளப்பட்டி 
திருவெறும்பூர் 
கிளியூர் 

திருவெறும்பூர் தேவராயன் 

திருவெறும்பூர் 


5.27 9.80 3.06 11.70 14.10 25.20 6.10 3.40 3.90 1.60 220 280 
32.13 41.70 


45.75 51.18 40.60 
) 58.67 61.67 268.30 130.86 
52.04 87.19 9.36 60.60 52.40 295.11 95.34 


ஆதாரம்:பொதுப்பணித்துறை,சென்னை,2012 


கூடுதல் 


738.28 


4390.95 


7 


அட்டவணை:3.2 காட்டாறுநதிப்படுகையில்உள்ள 
மானாவாரிஏரிகள் 


வ. 


படுகை/ துணைபடுகை 


என் 


ஏரியின் பெயர் 


கிராமம் 


ஒன்றியம் 


எண் 


தண்ணீர் 
கொள்ளளவு மில்லியன் 


பாசனப் பரப்பு ஹெக்டேர் 


கனஅடி 


6 


7 


11.430 9.160 


9.180 


123 

4 

5 1 
காவிரி 
/ 
காட்டாறு 
கும்பகுடிகுளம் 
கும்பகுடி 
திருவெறும்பூர் 
2 
காவிரி 
/ 
காட்டாறு 

கிங்கினி 
குளம் 

சூரியூர் 
திருவெறும்பூர் 
3 
காவிரி/காட்டாறுசூரியூர் 
பெரிய 
குளம் 
சூரியூர் 
திருவெறும்பூர் 
4 
காவிரி 
/காட்டாறு 
சூரியூர் 
புதுக்குளம்சூரியூர் திருவெறும்பூர் 
5 
காவிரி/காட்டாறுநற்கடல்குடிகுளம் 
சூரியூர் 
திருவெறும்பூர் 
6 
காவிரி 
/ 
காட்டாறு 
திட்டன்குளம் 
கண்டலூர் 
திருவெறும்பூர் 

கூடுதல் 


70.095 49.330 121.489 121.475 44.010 39.392 


7.870 


9.050 


4.130 


50.820 


445.791 


ஆதாரம்:பொதுப்பணித்துறை,சென்னை,2012 


93 


94 


பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் ஹெலிகாப்டர்கள் இறங்கும் 
இடம் , முதுகலை மாணவர் விடுதி , மகளிர் விடுதி ஆகிய இடங்களில் மூன்று 
சிறு குளங்கள் உள்ளன . இவை மழை நீரை மட்டுமே நம்பி உள்ளன . 


மண் வகைகள் 

ஆய்வுப் பகுதியின் மண் வகைகள் ஆய்வு செய்யப்பட்டன . இப்பகுதியில் 
சுமார் பத்து வகை மண் வகைகள் இருக்கின்றன . அம்மண் வகைகளும் , 
பரப்பளவும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ( அட்டவணை 3.3, படம் 3.7 ). 


அட்டவணை 3.3 


மண் வகைகள் 


வ.எண் 


மண் வகை 


சதுர கிலோ மீட்டர் 


1 


2 
3 
4 
5 


ஆதனுார் 
வயலோகம் 
ஆலத்தூர் 
களத்துார் 
மதுக்கூர் 
மதுக்கூர் + களத்துார் 
ஆற்று மண் 
வயலோகம் + வல்லம் 
ஆலத்துார் + மதுக்கூர் 
மற்றவை 


12.63 
60.90 
98.38 
14.96 
67.68 
27.70 
6.63 
27.94 
22.11 
56.51 


ON0 


9 
10 


இந்த மண் வகைகளில் , காவிரி ஆற்றிலிருந்து பெறப்பட்ட 
மண்களிலிருந்து ஆற்று மண் உற்பத்தியாகிறது . மற்ற ஒன்பது வகை மண்களும் 
இங்குள்ள கடினப்பாறைகளிலிருந்து காலப்போக்கில் உற்பத்தியானவை . ஆற்று 
மண்னைத் தவிர மற்ற மண் வகைகள் அனைத்தும் வெளிரிய சிவப்பு நிறத்தைப் 
பெற்றுள்ளன . வல்லம் வகை மண்ணில் சிறிய நடுத்தரக் கூழாங் கற்களும் 
கலந்துள்ளன. 


95 


மண் வகைகள் 


காட்டாறுநதிப்படுகை 


28-30 


7850 


2 
103 


N 


50 


திருட்றுழி 


Qumatus 


திருபெடுக்கம் 


45 


2S 


குண்டு 


10 


பாரதிதாசன் பல்கலைக்ஷவ 


Fo | 


E 


70 


1 


I 


ப 


விளக்கம் 


ஆதனூர் 
ஆலத்தூர் 


மதுக்கூர் + களத்தூர் 
கலப்பு ஆற்றுவழி மனர் 


அளவு 
5 


0 


10கி.மீ. 


வயலோகம் + வல்லம் 


வயலோகம் 
களத்தூர் 


ஆல்ததுார் + மதுக்கூர் 


மதுக்கூர் 


பல வகை மண் 


படம் 3.7 


1 


96 


காட்டாறு நதிப்படுகையின் நிலவியல் அமைப்பு 

ஆய்வுப் பகுதியில் இருவகையான பாறை வகைகள் அமைந்துள்ளன . 
ஒன்று படிவுப்பாறை , இரண்டாவது கடினப் பாறை . படிவுப்பாறை காவிரி 
ஆற்றிலிருந்து பெறப்பட்ட மண்வகைகளால் உற்பத்தியாகியது . பெரு மணல், சிறு 
மணல் , களி , சிறு கூழாங்கற்கள் ஆகியவை இதில் அடங்கியுள்ளன . 
இப்படிவுப்பாறையின் வயது தற்பொழுதுள்ள காலம் முதல் 10 இலட்சம் 
ஆண்டுகள் வரை என்று கணக்கிடப்பட்டுள்ளது . கடினப் பாறை , பூமி எரி 
குழம்பாக இருந்து பின் குளிர்ந்து திடப் பொருளாக மாறிய பொழுது தோன்றியது . 
ஆய்வுப்பகுதியில் இருவகைக் கடினப் பாறைகள் உள்ளன . ஒன்று கரும் காக்காய் 
பொன் வரிப்பர்றையுடன் சேர்ந்த வெளிர் சிவப்பு கிரானைட் ( Biotite Gneiss + 
Pink Granite ), இரண்டாவது கரும் காக்காய்பொன் வரிப்பாறை மேலும் ஹார்ன் 
பிளண்ட் அடங்கிய பாறை (Hornblonde Biotite Gneiss ). இப்பாறைகள் சுமார் 
30 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது . 
முதல் வகைக் கடினப்பாறை , ஆற்றுப் படிவப் பாறைக்குத் தெற்கே குண்டூர் , 
துவாக்குடி , பூலாங்குடி வரை அமைந்துள்ளது . அதற்குத் தெற்கே இரண்டாம் 
வகைக் கடினப்பாறை அமைந்துள்ளது . காவிரி ஆற்றை ஒட்டி ஆற்று வழிப் 
படிவுப்பாறையும் , அதற்குத் தெற்கே மற்ற இரு கடினப் பாறைகளும் முறையே 
ஒன்றன் பின் ஒன்றாக இப்பகுதியில் அமைந்துள்ளன (படம் 3.8 ). 

ஆய்வுப் பகுதியில் அமைந்திருக்கும் பாறைகள் மேலும் அவற்றின் 
வயதும் கிழே கொடுக்கப்பட்டுள்ளன ( அட்டவணை 3.4 ). 


அட்டவணை 3.4 


பாறைகளும் அவற்றின் வயதும் 


பாறை வகைகள் 


வயது 


1. ஆற்று வழி படிவுப்பாறை 


பத்து இலட்சம் 
ஆண்டுகள் முதல் 
சமீபகாலம் வரை 


2. கரும் காக்காய்பொன் வரிப்பாறை 

+ வெளிர் சிவப்பு கிரானைட் . 
3. கரும் காக்காய்பொன் வரிப்பாறை 
+ ஹார்ன் பிளண்ட்வரிப் பாறை . 


360 கோடி ஆண்டுகள் 


97 


நிலவியல் அமைப்பு 


காட்பாறு நதிப்படுகை 


1 


E 


76-45 


R 
103 
* 


N 


ED 


திருச்சிராயர்வி 


திருவரம்பும் 


யோ 


திருரோடு குடை 


G 
25 


10 
45 


துவாக்கு 


குண்டு 


பாரதிதவபல்கலைக் கழகம் 


10 


40 


TIN 
E 


785 


783 
விளக்கம் 


அளவு 
5 


10 கி.மீ. 


மிக நன்று 


0 
D 


பாறைலகைகள் 

திலாவா நிலை 
ஆற்றுவழிப்பாறை எய்ம் -10 இயட்சம் 

ஆண்டுகள் 
கரும் காக்காய் பொன் 
இளம்சிவப்பு கிரானைட் 50 கோடி 
கடிாப்பாறை 
வாக்காப் பொன் மேலம் 

பரவாயில்லை 
கார்ன்பிளாண்டு சேர்ந்த 
ஷாப்பாதை 


ஆதாரம் : Geological Survey of India , Chennai , 2011. 


படம் 3.8 


98 


ஆற்று வழிப் படிவுப் பாறை 31.85 சதுர கிலோ மீட்டர் , கரும் காக்காய் 
பொன் இளம் சிவப்பு கடினப்பாறை 123.10 சதுர கிலோ மீட்டர் , காக்காய்ப்பொன் 
கார்ன் பிளண்டு கடினப்பாறை 235.49 சதுர கிலோ மீட்டர் பரப்பளவில் 
அமைந்துள்ளன. 
பாரதிதாசன் பல்கலைக்கழக நிலவியல் அமைப்பு 

பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள நிலவியல் தன்மையை அறிய 
இங்குள்ள தரைப்பரப்பு மேலும் கிணறுகளில் உள்ள மண் , மக்கிய , வெடிப்புகள் , 
இடுக்குகள் உள்ள பாறை ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டன . இந்த ஆய்வின் 
மூலம் சுமார் 2 மீட்டர் சிவப்பு மேல் மண்ணிற்குக் கீழ் கடினப் பாறையாலும் , 
தரையின் கீழ் 2 மீட்டர் முதல் 6 மீட்டர் வரை ஓரளவு சிதைந்த காக்காய் பொன் , 
ஹார்ன்பிளண்ட் ( Micaceous hornblende geneiss ) மூலப் பொருள் கலந்த 
வரிப்பாறையாலும் , அதற்குக் கீழ் கிணற்றின் அடிமட்டம் வரையில் உள்ள 17 
மீட்டர் ஆழம் வரை ஓரளவு வெடிப்புகள் அமைந்த மேலே கூறியுள்ள 
மூலப்பொருள் கலந்த பாறையாலும் அமைந்திருப்பது கண்டறியப்பட்டது . 

இப்பல்கலைக்கழக வளாகத்தில் 1. சிவப்பு நிறச் செம்புரான்கல் அமைந்த 
கடினப்பாறைப் பகுதி 2 வெண்மைநிறக்கல் அமைந்த கடினப்பாறைப் பகுதி மேலும் 
3. மக்கிய , மக்காத கடினப்பாறைப் பகுதிகள் அமைந்துள்ளன . 
சிவப்பு நிறச் செம்புரான் கல் அமைந்த கடினப்பாறைப் பகுதி - 
வளாகத்தின் வடகிழக்குப் பகுதியில் ஹெலிகாப்டர் இறங்கும் இடத்தில் உள்ள 
குளத்தின் தெற்குப் பகுதி சிவப்பு நிறச் செம்புரான் கல்லால் ஆனது ( Laterite ).. 
இந்த செம்புரான் கல்பாறை கடினப்பாறையில் இருந்து காலப்போக்கில் உருமாறித் 
தோன்றியது ஆகும் . 


வெண்மைநிறக்கல் அமைந்த கடினப்பாறைப் பகுதி - வளாகத்தின் 
மையப்பகுதியில் முதுகலை மாணவர் விடுதி எதிரில் உள்ள குளத்தின் 
வடக்குப்பகுதி வெண்மைநிறக் கல்பாறையால் அமைந்துள்ளது ( WhiteQuartz ) 
இப்பாறை இங்கு அமைந்துள்ள வரிப்பாறை தோன்றிய பிறகு தோன்றியதாகும் 
( படம் 3.9 ). 


99 


நிலவியல் 
பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 


( 


விளக்கம் 


எம் 
cadunt ut 

எப்படி 
செப்புகள் 
4 வோணிகம் பாடி 


MAAN 


Marmwt 

reAAY 


- 


110.00 


படம் 3.9 


100 


இங்கு அமைந்துள்ள கடினப் பாறை சுமார் 360 கோடி ஆண்டுகளுக்கு 
முன்பு தோன்றியது . வளாகத்தில் செம்புரான் கல்பாறை மேலும் வெண்மைநிறக் 
கல்பாறைகள் அமைந்துள்ள இடங்களைத் தவிர , மற்ற பகுதிகள் பொதுவாக 
நிலநீர்வளம் பெற ஏற்றதாக உள்ளது . இருப்பினும் தக்க இடைவெளியில் 
முறையான ஆய்வுகள் மேற்கொண்டு துளைக்கிணறுகள் அமைத்தல் அவசியம் . 
மேற்பரப்பு நிலத்தோற்றம் 

ஆய்வுப்பகுதியில் படிவுப்பாறையும் , கடினப் பாறையும் அமைந்துள்ளன 
என்பதைப் பார்த்தோம் . இவ்வகைப்பாறைகள் அமைந்துள்ள இடங்களை மேலும் 
ஆய்வு செய்து இங்கு அமைந்துள்ள மேற்பரப்பு நில அமைப்புகள் ( Land forms / 
Geomorpology ) கண்டு பிடிக்கப்பட்டன. ஆற்றுவழிப் படிவுப்பாறையில் வெள்ளப் 
பெருக்குச் சமநிலமும் ( Flood plain ), கடினப் பாறையில் , சிறிதளவு மண் படிந்த 
பாறை ( Pediment ), அதிக ஆழ மேல் மூடு கடினப்பாறை (DeepBuried Pediment ), 
குறுகிய ஆழ மேல் மூடு கடினப்பாறை ( Shallowburied pediment) ஆகிய மூன்று 
நில அமைப்புகளாக அவை பிரிக்கப்பட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளன 
( அட்டவணை 3.5 , படம் 3.10 ). 


அட்டவணை 3.5 
நிலமேற்பரப்பு அமைப்பு 


பாறை வகைகள் 


வயது 


நில மேற்பரப்பு 
அமைப்பு 


எண் 


1 . 


12 . 


ஆற்று வழிப் வடிவுப்பாறை 10 இலட்சம் ஆண்டுகள் 1. வெள்ளப்பெருக்குச் 

முதல் சமீபகாலம் வரை சமநிலம் 
கரும் காக்காய் பொன் 

2. மண் படிந்த கடினப் 
வரிப்பாறை வெளிர் சிவப்பு 

பாறை . 
கிரானைட் . 
கரும் காக்காய் பொன் 360 கோடி ஆண்டுகள் | 3. அதிக ஆழ மேல் மூடு 
வரிப்பாறை ஹார்ன்பிளண்ட் 

கடினப்பாறை . 
வரிப்பாறை . 

4. குறுகிய ஆழ 

மேல் 
மூடு கடினப் பாறை . 


வெள்ளப்பெருக்குச் சம நிலம் 32.81 சதுர கிலோ மீட்டர் , மண் படிந்த கடினப் 
பாறை 31.91 சதுர கிலோ மீட்டர் , அதிக ஆழ மேல் மூடு கடினப் பாறை 191.57 
சதுர கிலோ மீட்டர் , குறுகிய ஆழ மேல் மூடு கடினப்பாறை 134.15 சதுர கிலோ 
மீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன . 


101 


எண் / 93327 


நில மேற்பரப்பு அமைப்பு 


காட்டாறு நதிப்படுகை 


A 


H 
1y 


திருச்சிராப்பாவி 


திருநெடுங்களம் 


துங்குது 


மார் 


அ 
ராலிகாாயாலைக் ayan 


3 


1 


அளவு 


பா 


0 


5 


10 கி.மீ 


காதை 


தன 


Cute 


படம் 3.10 


102 


காட்டாறு நதிப்படுகையின் நிலவியல , நில மேற்பரப்பு அமைப்புகளின் 
நிலநீர்வள நிலை 

காட்டாறு நதிப்படுகையின் நிலவியல் , நில மேற்பரப்பு அமைப்புகள் 
ஆகியற்றின் நிலநீர்வள நிலை அட்டவணை 3.6 ல் கொடுக்கப்பட்டுள்ளது . 


அட்டவணை 3.6 


காட்டாறு நதிப்படுகையின் நிலவியல் , நில மேற்பரப்பு 

அமைப்புகளின் நிலநீர்வள நிலை 
நிலவியல் அமைப்பு நிலநீர்வள நிலை சிறு மேற்பரப்பு நிலநீர்வள நிலை 
( Geological setting ) (Ground water நில அமைப்புகள் (Ground water 

potential status ) | (Micro landforms) potential status) 


மிக நன்று 


மிக நன்று 


ஆற்றுவழிப் படிவுப் 
பாறை 10 இலட்சம் 
ஆண்டுகள் 


1. வெள்ளப் 
பெருக்குச் 
சமநிலம் 


பரவாயில்லை 


2. மண் படிந்த 
கடினப்பாறை 


கடினப்பாறை 
1. கரும் 
காக்காய்பொன் 
வரிப்பாறை +வெளிர் 
சிவப்பு கிரானைட் 
( கடினப்பாறை 360 
கோடி ஆண்டுகள் ). 


நன்று , 
பரவாயில்லை 


2. கரும் 
காக்காய்பொன் 
வரிப்பாறை ஹார்ன் 
பிளண்ட்வரிப் பாறை 
( கடினப்பாறை 360 
கோடி ஆண்டுகள் ). 


3. அதிகஆழ 

மிக நன்று 
மேல்மூடு 
கல்பாறை 
(Deep buried 

pediment ) 
4. குறுகிய ஆழ நன்று 
மேல்மூடு 
கல்பாறை 
மூடுகல் சரிவு 
( Shallow buried 
pediment ) 


நன்று , 
பரவாயில்லை 


வானிலை 


வானிலையில் மழை , வெப்பம் , காற்றில் உள்ள ஈரப்பதம் ( humidity ) 
ஆகியவை அடங்கும் . ஆய்வுப்பகுதியில் உள்ள விமான தளத்தில் மழை அளவு 
எடுக்கப்பட்டு வருகிறது . இந்த மழை அளவே ஆய்வுப் பகுதியின் மழைநீர் வளம் 
கணக்கிடப் பயன்படுத்தப்பட்டது . ஆய்வுப் பகுதியின் குறைந்த அளவு வெப்பம் 
23 டிகிரி சென்டி கிரேட் . அதிக வெப்பம் 42 டிகிரி சென்டி கிரேட் . 
ஈரப்பதம் 

ஆய்வுப்பகுதி பெரும்பாலும் வறண்ட சூழலுடன் இருக்கிறது . மார்ச் 
மாதம் முதல் ஜூன் மாதம் வரை வறட்சி நீடிக்கிறது . இப்பகுதியின் சராசரி ஈரப்பதம் 
33 விழுக்காடாக இருக்கிறது . 


103 


மேகமூட்டம் 

ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரை பொதுவாக வானம் 
மேகமூட்டம் இன்றி இருக்கிறது . அதன் பிறகு சிறிது சிறிதாக மேகமூட்டம் 
அதிகரித்து டிசம்பர் மாதத்தில் உச்ச நிலையை அடைகிறது . 
காற்று 

காற்றின் வேகம் பொதுவாகக்குறைவாகவே இருக்கிறது . நவம்பர் மாதம் 
முதல் ஏப்ரல் மாதம் வரை காற்று வடகிழக்குத் திசையை நோக்கியும் , மே மாதம் 
முதல் செப்டம்பர் மாதம் வரை தென் மேற்குத் திசையிலும் வீசுகிறது . 


மழை அளவு 


1985 ஆம் ஆண்டு முதல் 2011 ஆம் ஆண்டு வரை உள்ள 27 
ஆண்டுகளின் சராசரி மழை அளவு 838.70 மில்லி மீட்டர் ( அட்டவணை 3.7 , 
படம் 3.11). 


: 


104 


- 


- 


அட்டவணை3.7 
காட்டாறு 
நதிப்படுகை 
மழைஅளவு 

மழைஅளவுமில்லிமீட்டர்) 
ஆண்டுஜனவரிபிப்ரவரி 
| 
மார்ச்ஏப்ரல் 
மேஜுன்ஜுலைஆகஸ்ட்செப்டம்பர்அக்டோபர்நவம்பர் 
டிசம்பர்கூடுதல். 
1985 
0.000.00 
0.00 
)16.7017.80182.30189.1057.60239.90 125.10 
310.6036.90 1076.00 1986 
0.200.000.003.50 70.9010.00 
60.10 
0.000.00334.60133.9056.501659.70 1987 0.000.00 
0.00| 
0.2058.2010.50 
51.0019.50 113.1065.10154.4030.801482.80 19880.000.00 
0.00| 
0.5095.7062.7038.9066.20415.30125.3027.80481.701314.10 
1989 
81.10125.3063.0054.6013.70 

151.4068.30 61.20172.60 61.30100.801943.30 199079.800.000.00|38.40 
11.2020.10| 
0.70 36.80183.4055.40 79.1016.30(521.20 
1991 
41.701.60 31.70 

44.10|22.90 
24.30| 
85.40 170.90134.80 33.0062.90|653.30 
1992 
3.30 

3.60|14.90|5.3029.3057.80|33.30 124.2072.20 50.80188.101582.80 1993)0.000.000.00|42.00 
51.10173.20| 
125.70/ 
43.80232.5068.5062.5016.001715.30 1994 0.000.002.70 
4.2012.10 
|26.70 
113.10| 
9.60138.3047.50 
72.0049.501475.70 1995 
66.700.000.001.90106.800.10 
31.90 
104.80 199.80102.3040.10|38.40(692.80 1996 
7.20 
0.000.0025.20 

25.20 
1.00 
161.30 
10.90| 
72.90 291.50154.20 164.7022.301911.20 1997 
0.000.000.004.2032.6051.70| 
59.60| 
22.50245.70 137.70342.2053.201949.40 1998 
0.000.000.000.0015.20165.4091.8028.90|58.30205.60/0.00|191.301656.50 19990.00 
33.802.00175.20/106.701.5067.6015.60 188.10 
227.5083.30|18.30(909.60 
20008.000.000.0018.20175.90/ 
95.60 
70.80| 
162.30147.5093.40134.20/10.301916.20 20010.50 
0.00 
0.00174.20 
|9.60 
103.00 
27.30 
100.10149.70)35.40 
31.00241.101871.90 200242.70 
0.000.00|49.80|20.70157.8022.007.90123.70 183.80306.90|78.801894.10 
2003 
1.900.000.008.1034.703.00 
43.00 
190.30 146.8066.50| 182.30|212.301888.90 2004 
0.203.80 
0.00 
41.90107.3031.30| 
7.30| 
47.90 47.60322.80 387.80 
66.70( 
1064.60 200517.40 22.80 
0.0036.40 
118.60 
/2.60141.8031.40 228.10153.80 231.60111.601096.10 20060.20 
0.40 
0.00| 
59.50 
54.7017.50114.6072.00 124.20104.60 136.7031.20715.60 20070.60 120.600.00 
1.50 
192.50114.80 
0.00 
10.60 45.30183.90 
15.6023.00608.40 2008 
0.50 
0.00 
2.60 
15.10 
|134.00 
|8.90 
49.90140.50 140.10185.90 205.000.00882.50 20091.70 
0.00 
0.00| 
3.40198.70/15.50| 
146.70 
13.00306.10212.10150.102.101049.40 2010 1.10 
0.006.4077.40163.801.40 
24.30 
34.10116.70 400.40383.50150.401259.50 20110.00 
0.000.00 
36.00 
168.0025.0095.00 
25.00 150.00150.00120.00/100.00769.00 சராசரி 13.1411.86 

54.83 
162.52 152.63 ஆதாரம்:தமிழ்நாடுவானிலைஆய்வுமையம்,2011 


4.1534.73 
63.2641.3167.28 


54 
. 


152.63 


144.4688.54 


1838.70 


பாட 


காட்டாறு 
நதிப்படுகை 
மழை 
அளவு 

1985-2011 


சமரினா 


500.00 


400.0 


200.0 


200.0 


10.0 


ஜனவரி 


பிப்ரவரி 


மார்ச் 


சாப்ரல் 


சிற 


ஆகஸ்ட்செப்டம்பர்அக்டோபர்நவம்பர் 


டிசம்பர் 


10.14 


11.86 


4.15 


34.73 


54.8 


152.52 


152.53 


14446 


83.511 


67.28 மாதங்கள் 


பபடிபபும் 


உபபடி 


Aபபாாபாடிய 


பபபபா 


பயபடி 


TH 


Totar. 


*ஆதாரம்:தமிழ்நாடுவானிலைஆய்வுமையம்-2011 

படம் 
3.11 


105 


106 


1985 ஆம் ஆண்டு முதல் 2011 ஆம் ஆண்டு வரையில் உள்ள ஜனவரி 
மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை ஒவ்வொரு மாதத்திலும் பெய்த கூடுதல் 
மழை அளவும் அதன் ஆண்டும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ( அட்டவணை 38 ) 

அட்டவணை 3.8 

மாத கூடுதல் மழை அளவு 
மாதம் ஆண்டு 

மழை அளவு மி.மீ 


ஜனவரி 


19:09 

81.10 
பிப்ரவரி 1980 

125.30 
மார்ச் 1989 

63.00 
ஏப்ரல் 1999 

175.20 
மே 2000 

175.20 
ஜுன் 1996 

161.30 
ஜூலை 1985 

189.10 
ஆகஸ்ட் 2003 

190.30 
செப்டம்பர் 1988 

415.30 
அக்டோபர் 2010 

400.40 
நவம்பர் 2004 

387.80 
டிசம்பர் 1938 

481.70 
இந்த 27 ஆண்டுகளில் , 1989 ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் மற்ற 
ஆண்டுகளின் இதே மாதத்தை விடக் கூடுதல் மழை பெய்துள்ளது . இந்த 
ஆண்டில் இந்த மாதத்தில் பெய்த கூடுதல் மழையை மற்ற ஆண்டுகளின் மற்ற 
மாதங்களில் பெய்த மழையுடன் ஒப்பிட்டு நோக்கினால் இந்த மாதம்தான் 
குறைவான மழையைப் பெற்றுள்ளது . 1988 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் 
பெய்த கூடுதல் மழை 481.70 மி.மீ. இந்த மாதத்தில் இந்த ஆண்டில் பெய்த 
மழைதான் மற்ற ஆண்டுகளில் இதே மாதத்தில் பெய்த மழையை விட 
அதிகமானதாகும். இந்த 27 ஆண்டுகளில் ஜனவரி மாத்திலிருந்து டிசம்பர் மாதம் 
வரை உள்ள 12 மாதங்களில் பெய்த கூடுதல் மழை 63 மி.மீ முதல் 481.70 மில்லி 
மீட்டர் வரை உள்ளது . ஜனவரி , பிப்ரவரி , மார்ச் , ஆகிய மாதங்களில் சில 
ஆண்டுகளில் மழை பெய்யாமலும் இருந்திருக்கிறது . 1988 ஆம் ஆண்டு பெய்த 
மழை 1314.10 மில்லி மீட்டர் . இந்த மழைதான் விமான மழை அளவு நிலையத்தில் 
27 ஆண்டுகளில் பெய்த கூடுதல் மழை . இங்கு பெய்த குறைந்த மழை 475.70 
மி.மீ. இம்மழை 1994 ஆம் ஆண்டு பெய்துள்ளது . 
பருவங்களில் பெய்யும் மழை 

ஒவ்வொரு ஆண்டையும் குளிர்காலம் , கோடை காலம் , தென் மேற்குப் 
பருவகாலம் , வடகிழக்குப் பருவகாலம் என்று நான்கு பருவங்களாகப் பிரித்து 
இக்காலங்களில் பெய்யும் மழை அளவு கணக்கிடப்பட்டது . குளிர் காலத்தில் 
ஜனவரி , பிப்ரவரி ஆகிய இரு மாதங்கள் அடங்கும் . இக்குளிர் காலத்தில் இந்த 


107 


27 ஆண்டுகளில் இங்கு பெய்த சராசரி மழை அளவு 25 மி.மீ அல்லது 2.98 
விழுக்காடு கோடைக்காலம் என்பது மார்ச் , ஏப்ரல் , மே ஆகிய மூன்று மாதங்கள் 
அடங்கியது . இப்பருவத்தில் இந்த 27 ஆண்டுகளில் பெய்த சராசரி மழை அளவு 
102.14 மி.மீ அல்லது 12.18 விழுக்காடு . தென் மேற்குப் பருவகாலம் என்பது 
ஜுன் , ஜுலை , ஆகஸ்ட் , செப்டம்பர் ஆகிய நான்கு மாதங்கள் அடங்கியது . 
இப்பருவத்தில் பெய்த பருவமழை சராசரி 32594 மிமீ அல்லது 38.86 விழுக்காடு . 

வடகிழக்குப் பருவம் என்பது அக்டோபர் , நவம்பர் , டிசம்பர் ஆகிய 
மூன்று மாதங்களைக் கொண்டது . இப்பருவத்தில் இந்த 27 ஆண்டுகளில் பெய்த 
சராசரி மழை 385.63 மி.மீ அல்லது 45.98 விழுக்காடு ( அட்டவணை 3.9 ). 


அட்டவணை 3.9 
பருவங்களின் மழை அளவு 


மழை அளவு மி.மீ 


விழுக்காடு 


பருவம் 
குளிர் காலம் 
கோடை காலம் 
தென் மேற்கு 
வட கிழக்கு 


25 
102.14 
325.94 
385.63 


2.98 
12.18 
38.86 
45.98 


சராசரி மழையுடன் ஆண்டு மழையை ஒப்பிடல் 

பொதுவாக வடகிழக்குப் பருவத்தில்தான் மழை அதிகமாகப் பெய்கிறது 
என்பதை 3.8 அட்டவணையிலிருந்து அறியலாம் . விமான நிலையத்தில் 27 
ஆண்டுகளில் பெய்த ஆண்டு சராசரி மழை அளவு 83870மி.மீ சராசரி மழையை 
விட கூடுதலாக மழை பெற்ற ஆண்டுகள் 15 ( 1985 , 1988 , 1989,1996,1997 , 
1999 , 2000 , 2001, 2002 , 2003 , 2004 , 2005 , 2008 , 2009 , 2010 ). இந்த 
ஆண்டுகளில் சராசரி மழையை விடக் கூடுதலாகப் பெய்தமழை 332 மிமீ 
( 2001 ) முதல் 475.4 மி.மீ ( 1988) வரை உள்ளது . கூடுதலாகப் பெய்த மழை அளவு 
3.96 விழுக்காட்டில் இருந்து 56.68 விழுக்காடு வரை உள்ளது . சராசரி மழையை 
விடக் குறைவாகப் பெய்த மழை 123.1 மி.மீ முதல் ( 2006 ) 363 மி.மீ ( 1994 ) 
வரை உள்ளது . குறைவாகப் பெய்த மழை அளவு 14.68 விழுக்காட்டில் இருந்து 
43.28 விழுக்காடு வரை உள்ளது ( அட்டவணை 3.10 , படம் 3.12 ). 


108 


அட்டவணை 3.10 


சராசரி மழையுடன் ஆண்டு மழையை ஒப்பிடுதல் 

காட்டாறு நதிப்படுகை 


ஆண்டு மழை கூடுதல் கூடுதல் மழை குறைந்த 

குறைந்த குறைந்த மழை 
அளவு மி.மீ. | மழை மி.மீ. விழுக்காடு மழை மி.மீ. விழுக்காடு 


237.30 


28.29 


179.00 
355.90 


21.34 
4243 


475.40 
104.60 


56.68 
12.47 





317.50 
185.40 
255.90 
123.40 
363.00 
145.90 


37.86 
22.11 
30.51 
14.71 
43.28 
17.41 


7250 
110.70 


8.64 
13.21 


19 : 5 
1906 
1987 
193 
1989 
1990 
1991 
1992 
1993 
1994 
1995 
1996 
1997 
1998 
1999 
2000 
2001 
2002 
2003 
2004 
2005 
2006 
2007 
2008 
2009 
2010 
2011 


1076.00 
659.70 
482.80 
1314.10 
943.30 
521.20 
653.30 
582.80 
715.30 
475.70 
692.80 
911.20 
949.40 
656.50 
909.60 
916.20 
871.90 
894.10 
888.90 
1061.60 
1096.10 
715.60 
608.40 
88250 
1049.40 
1259.50 
769.00 


18220 


21.72 


70.90 
T.50 
33.20 
55.40 
50.20 
22290 
25740 


8.45 
9.24 
3.96 
6.61 
5.99 
26.58 
30.69 


123.10 
230.30 


14.68 
27.46 


43.80 
210.70 
420.80 
69.70 


5.22 
25.12 
50.17 
8.31 


ஆதாரம் : தமிழ்நாடு வானிலை ஆய்வு மையம் , 2011 . 


109 


காட்டாறு நதிப்படுகை சராசரி மழையளவு மற்றும் 

ஆண்டு மழையளவு - ஓர் ஒப்பீடு 


1400.00 


1200.00 


1000.00 


காப்பகம் 


800.00-1 


83078 


Phonaan 


6110.00 


400.00 


200.00 


10.00 


1985 


1990 


125 


2000 


2005 


2011 


ஆண்டுகள் 


* ஆதாரம் : தமிழ்நாடு வானிலை ஆய்வு மையம் 


படம் 3.12 
ஆய்வுப் பகுதியில் உள்ள தாவரங்களும் , விலங்கினங்களும் 

ஆய்வுப்பகுதியில் மக்கள் மரங்களை வெட்டுவதற்குத் தடை 
விதிக்கப்பட்டிருப்பதால் இங்கு உள்ள இயற்கைத் தாவரங்கள் 
பாதுகாக்கப்படுகின்றன. அதுமட்டுமின்றி சமீப காலங்களில் அதிகப்பரப்பளவில் 
மரங்கள் நடப்பட்டுப் பாதுகாக்கப்படுகின்றன . இங்குள்ள முக்கிய மரங்கள் 
வேம்பு , தென்னை , வாழை , கருவேலம் , காட்டுக்கருவை , யூக்காலிப்டஸ் . இங்கு 
பலவகையான பறவைகளும் , விலங்குகளும் வாழ்கின்றன . பாதுகாப்பான சூழல் 
இருப்பதால் மயில் பறவைகள் கூட்டமாக வாழ்கின்றன . மற்ற வகைப் 
பறவைகளான காகம் , கிளி , புறா , மைனா , ஆந்தை , சிட்டுக்குருவி , காடை , 
கௌதாரி , கொக்கு , நாரை போன்ற பலவகைப் பறவைகள் இங்கு வாழ்கின்றன . 
இங்கு நாய் , நரி , பாம்பு , தவளை , நண்டு , நத்தை , ஒணான் , விட்டில் , மண்புழு , 
மீன் , ஈசல் , வண்டு , தேள் , நட்டுவாக்களி , கரையான் , எறும்பு , போன்ற 
உயிரினங்களும் வாழ்கின்றன . 
மக்கள் வாழ்க்கை முறை 

இந்த ஆய்வுப் பகுதியில் வாழும் மக்கள் , அவர்கள் வாழும் 
நெருக்கம் , வளர்ச்சி , கல்வி , தொழில், விவசாயம் , வாழும் இடம் , பொருளாதாரம் 
ஆகிய மக்கள் வாழ்க்கை முறை பற்றி இத்தலைப்பு விளக்குகிறது . 
மக்கள் தொகை 

காட்டாறு நதிப்படுகையின் 2011 - ஆம் ஆண்டின் மக்கள் தொகை 
7,91,735 . இதில் ஆண் 4,41,759, பெண் 3,49,678 ( அட்டவணை 3.11 ) . 


9 


110 


அட்டவணை 3.11 
காட்டாறு நதிப்படுகையில் உள்ள மக்கள் தொகை , 2011 
கிராமம் விழுக்காடு 

மக்கள் தொகை 
ஆண் பெண் ஆண்கள் பெனர்கள் கூடுதல் 
1 . கிளியூர் 50.15 49.15 835 807 

1642 
2. அரசன்குடி 

49.36 50.64 919 943 1862 
3 . நடராஜபுரம் 49.76 50.14 714 721 

1435 
4 . வெங்கூர் 

49.52 50.48 1757 1719 13548 
5 . பாப்பாகுறிச்சி 

54.36 45.64 9313 8240 18053 
6 . குவலக்குடி 

50.67 49.33 1212 1180 2392 
7 . கீழமுள்ளக்குடி 50.12 49.88 1021 1016 2037 
8 . பணயகுறிச்சி 49.28 50.72 827 851 

1678 
9 . தாரநல்லூர் 50.70 49.30 651 

1284 
10. எல்லாகுடி 

48.83 51.17 667 699 1366 
11. அகரம் 52.31 49.69 453 413 

866 
12. கூத்தாப்பர் 

51.04 48.96 9251 8879 18124 
13. கிருஷ்ணசமுத்ரம் 50.92 49.09 5213 5120 10240 
14. பத்தாளபேட்டடை 50 

50 

1428 1458 2856 
16. ) வாழவந்தான்கோட்டை | 20.25 49.75 3867 3829 7696 
17. சோழமாதேவி 

51.14 48.86 1323 1264 2587 
18. கீழகல்கண்டார்கோட்டை 51.38 48.62 803 760 1563 
19. கீழக்குறிச்சி 

49.85 50.15 2742 2759 5501 
20. குண்டூர் 

51.11 

48.89 2915 2788 5703 
21. கும்பகுடி 5234 47.66 515 

469 

984 
22. சூரியூர் 

53.33 46.67 1651 1445 3095 
23. பூலாங்குடி 

54.97 45.03 2271 1860 4131 
24. பழங்கனாங்குடி 54.10 45.9 4011 3403 7414 
25. | இளந்தைப்பட்டி 51.17 48.83 483 461 

944 
26. கண்டலூர் 46.66 53.34 293 363 

656 
27. தேனேரிப்பட்டி 45.72 54.28 481 571 

1052 
28. ) அசூர் 

46.96 53.28 725 819 1544 
29. ) நாவல்பட்டு 

51.96 48.04 8065 7456 15521 
30. ) துவாக்குடி 

51.35 48.65 17 736 1513 
31. பொன்மலை 

50.76 49.24 50203 48703 98906 
32 திருவெறும்பூர் 50.85 49.15 9607 9285 18892 
33. திருநெடுங்குளம் 51.22 48.78 1255 1195 2450 
34. அரியமங்களம் 

50.70 

49.30 14281 13885 28166 
35. தேவதானம் 

49.20 50.80 6197 6399 12596 
36. வரகனேரி 

50.62 

49.38 8297 8094 16391 
37. செங்குளம் 

48.60 51.40 6907 7305 14212 
38. பாண்டமங்களம் 50.65 49.35 7865 7663 15528 
39.) புத்தூர் 

51.97 49.03 10611 9808 20419 
40. கெ.அபிசேகபுரம் 51.08 49.92 9541 9137 18678 
41. திருச்சிராப்பள்ளி 55.80 44.20 | 237851 187857 425708 
42 ) ஆளத்தூர் 

46.12 53.88 11882 13881 25763 
கூடுதல் 

55.82 48.18 | 441759 | 349678 791435 
ஆதாரம் : திருச்சி மாவட்டப்புள்ளியல் துறை இந்திய மக்கள் கணக்கெடுப்பு , 
புதுதில்லி , 2011 . 


ஆண் பெண் விழுக்காடு 

ஆய்வுப் பகுதியில் ஒவ்வொரு ஊரிலும் வாழும் ஆண் பெண்விழுக்காடு 
கணக்கிடப்பட்டது . 12 ஊர்களில் பெண்கள் அதிக விழுக்காட்டிலும் , 30 
ஊர்களில் ஆண்கள் அதிக விழுக்காட்டிலும் வாழ்கிறார்கள் . இந்த 
ஆற்றுப்படுகையில் 55.82 விழுக்காடு ஆண்களும் , 44.18 விழுக்காடு 
பெண்களும் வாழ்கிறார்கள். மேலும் இங்குள்ள ஊர்களில் 1000 மக்களுக்குக் 
குறைவாக வாழ்வோர் 20,000 மக்களுக்குக் கூடுதலாக வாழ்வோர் பற்றிய 
நிலவரம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது ( படம் 3.13 ). 


மக்கள் தொகை பரவல் , 2011 

காட்டாறு நதிப்படுகை 


A 


E 

78-10 


7804S 


1950 


N 
19 


N 
10 
EC 


திருச்சிராப்பள்ளி 


திருவெம்பூர் 


பொன்மலை 


100 
15 


10 
4S 


குண்டு 


செபங்கள் 


16 


காரக 


E 


784e 


7315 


78-50 


விளக்கம் 


அளவு 


< 1000 


8001-12000 


5 


10 


1001-2000 


12001-18000 


2001-4000 


16001-20000 


4001-8000 


20000 


படம் 3.13 


112 


மக்கள் அடர்த்தி 

ஆய்வுப்பகுதியின் பரப்பளவு 390.44 சதுர கிலோமீட்டர் . இங்கு சதுர 
கிலோமீட்டரில் வாழும் மக்கள் எண்ணிக்கை 2027. பாரதிதாசன் 
பல்கலைக்கழகத்தில் 2004 - ஆம் ஆண்டில் வாழ்ந்த மக்கள் தொகை 2,500.2012 
ஆம் ஆண்டில் வாழ்வோர் 5,500 பேர் . இந்த வளாகத்தின் பரப்பளவு 289.75 
ஹெக்டேர் . எனவே ஹெக்டேருக்கு 19 பேர் வளாகத்தில் வாழ்கிறார்கள் . 
தமிழகத்தில் சதுர கிலோமீட்டருக்கு வாழும் மக்கள் 511. ஆனால் காட்டாறு 
நதிப்படுகையில் சதுர கிலோமீட்டருக்கு 1,516 பேர் கூடுதலாக வாழ்கின்றனர் . 
மக்கள் தொகை கூடுதலாக இருப்பதற்குக் காரணம் , இந்த ஆய்வுப்பகுதியில் 
திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி , பொன்மலை நகராட்சி , பல்வேறு கல்லூரிகள் , 
பள்ளிகள் , பல்கலைக்கழகம் மேலும் தொழிற்சாலைகள் இருப்பதே ஆகும் . 


மக்கள் வளர்ச்சி 


ஆய்வுப்பகுதியின் 2001 - ஆம் ஆண்டின் மக்கள் தொகையுடன் 
7,05,255 , 2011 ஆம் ஆண்டின் மக்கள் தொகை 79,1435 ஒப்பிட்டுப் 
பார்க்கப்பட்டது . 2011 - ஆம் ஆண்டின் கூடுதல் மக்கள் தொகை 86,180 ஆகும் . 
எனவே ஆண்டு மக்கள் பெருக்கம் 1.222 விழுக்காடு ஆகும் . இதைப் போல 
பாரதிதாசன் பல்கலைக்கழக 2009- ஆம் ஆண்டின் மக்கள் தொகையுடன் 4,248, 
2012 - ஆம் ஆண்டின் மக்கள் தொகை 5,500 ஒப்பிட்டுப் பார்க்கப்பட்டது . இந்த 
இடைவெளியில் உள்ள 3 ஆண்டுகள் கூடுதல் மக்கள் தொகை 1,252 அல்லது 
ஆண்டு மக்கள் வளர்ச்சி விழுக்காடு கூடுதல் 10 ஆகும் . 2011 மக்கள் தொகை 
கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி 1.172 விழுக்காடு 
ஆகும் . ஆனால் ஆய்வுப் பகுதியின் மக்கள் வளர்ச்சி விழுக்காடு கூடுதலாக 
இருக்கிறது . இதற்குக் காரணம் இப்பகுதி தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் 
அமைந்திருப்பது , மேலும் பெருகி வரும் தொழிற்சாலைகள் , கல்வி வசதி 
போன்றவையே ஆகும் . 


கல்வி 


ஆய்வுப் பகுதியில் கல்வி கற்ற ஆண்கள் , பெண்கள் , மொத்தம் கல்வி 
கற்றவர் போன்ற குறிப்புகள் தயாரிக்கப்பட்டன . ஆண்களில் கல்வி கற்றோர் 
எண்ணிக்கை 43,9361 . பெண்களில் கல்வி கற்றோர் எண்ணிக்கை 3,32,347. 
இங்கு வாழும் மொத்த மக்கள் தொகை 7,91,435 . இதில் கல்வி கற்றோர் 
7,71,708 . எனவே கல்வி கற்றோர் விழுக்காடு 97.57 ஆகும் . ( அட்டவணை 3.12 ) 


113 


அட்டவணை 3.12 
காட்டாறு நதிப்படுகையில் உள்ள படித்தோர் எண்ணிக்கை 2011 
கிராமம் படித்தோர் 

மக்கள் 
எனர் 

விழுக்காடு படித்தோர் படித்தோர் தொகை 
Quai 

Quai 


1 . கிளியூர் 
2 . அரசன்குடி 
3 . நடராஜபுரம் 
4 . வெங்கூர் 
5 . பாப்பாகுறிச்சி 
6 . குவலக்குடி 
7 . கீழமுள்ளக்குடி 
8 . பணயகுறிச்சி 
9 . தாரநல்லூர் 
10. எல்லாகுடி 
11. அகரம் 
12. ( கூத்தாப்பர் 
13. (கிருஷ்ணசமுத்ரம் 
14. பத்தாளபேட்டடை 
16. வாழவந்தான் கோட்டை 
17. சோழமாதேவி 
18. கீழகல்கண்டார்கோட்டை 
19. கீழக்குறிச்சி 
20. குண்டூர் 
21. கும்பகுடி 
22. சூரியூர் 
23. |பூலாங்குடி 
24. பழங்கனாங்குடி 
25. இளந்தைப்பட்டி 
26. ( கண்டலூர் 
27. தேனேரிப்பட்டி 
28. ( அசூர் 
29. நாவல்பட்டு 
30. துவாக்குடி 
31. பொன்மலை 
32. திருவெறும்பூர் 
33. திருநெடுங்குளம் 
34. அரியமங்களம் 
35. தேவதானம் 
36. வரகனேரி 
37. செங்குளம் 
38. ( பாண்டமங்களம் 
39. / புத்தூர் 
40. கெ.அபிசேகபுரம் 
41. ( திருச்சிராப்பள்ளி 
42. ( ஆளத்தூர் 


37.21 25.52 611 419 1030 1642 
29.91 20.25 557 377 934 1862 
44.461 28.85 638 414 1052 1435 
38.71 28.35 1373 ) 1006 2379 3548 
41.72 / 31.94 7531 | 5766 13297 18053 
30.08 27.34 839 654 1493 2392 
38.98 | 27.11 794 552 1346 2037 
36.11 26.88 606 451 1057 1678 
43.61 33.96 560 436 996 1284 
41.73 | 30.23 570 413 983 1366 
42.49 ) 33.39 344 256 600 866 
46.58 40.39 8443 | 7320 15763 18124 
41.06 36.34 4512 3721 8233 10240 
38.89 29.76 850 1025 8129 2856 
33.61 24.49 2587 | 1962 4549 7696 
38.11 25.71 983 665 1648 2587 
42.11 . 26.55 658 515 1173 1563 
38.901 34.07 2140 ) 1874 4014 5501 
37.07 26.69 2114 | 1522 3636 5703 
31.81 19.00 313 187 500 984 
27.45 13.02 850 403 1253 3096 
42.97 ) 32.27 1775 1333 3108 4131 
48.89 37.89 3625 | 2809 6434 7414 
31.57 16.42 298 155 453 944 
52.57 ) 21.73 450 86 1693 656 
39.26 ) 23.38 413 246 3659 1052 
30.8322.22 476 

343 819 1544 
38.62 26.01 6006140456 14047 15521 
42.96 ] 42.96 650 638 1228 1513 
47.36 44.87 | 53052/50256 / 103308 | 112009 
46.05 40.11 8700 7577 ! 16277 18892 
39.76 35.43 974 868 1842 2450 
50.55 44.86 14238 1263626874 28166 
41.401 39.43 5215 4966/10181 12596 
47.67 46.85 78147680 15494 16391 
46.99 48.28 6678 686213540 14212 
44.27 35.97 6875 5585 12460 15528 
43.93 ) 38.70 8971 ) 7903 16874 20419 
50.33 48.21 9401 ) 8906 18307 18678 
62.86 29.18 | 225048 169039 217852 425708 
49.31 51.49 | 1326512703 25968 25763 


கூடுதல் 


55.58 


41.99 | 439361 33471771708 


791435 


ஆதாரம் : திருச்சிமாவட்டப் புள்ளியல் துறை . 


114 


காட்டாறு நதிப்படுகை அனைத்து ஊர்களிலும் அதிக 
எண்ணிக்கையில் படித்தவர்கள் ஆண்கள் , ஆண்களில் படித்தோர் விழுக்காடு 
29.91 முதல் 62.86 வரை உள்ளது . தமிழகத்தில் கல்வி கற்றோர் விழுக்காடு 
80.52 ஆய்வுப் பகுதியில் கல்வி கற்றோர் விழுக்காடு 97.57 . தமிழகத்தில் கல்வி 
கற்றோர் விழுக்காட்டைவிட ஆய்வுப்புகுதியில் கல்வி கற்றோர் எண்ணிக்கை 
கூடுதலாக இருக்கிறது ( Indian census , 2011 ) . இதற்குக் காரணம் , திருச்சி 
மாநகரைச் சுற்றி அதிக அளவில் கல்விக் கூடங்களும் மேலும் உயர்கல்வி பெறத் 
தக்க அளவில் பல்கலைக்கழகமும் அமைந்திருப்பதே ஆகும் ( படம் 3.14 ) . 


கல்வி நிறுவனங்கள், 2011 


ய 


காட்டாறுநதிப்படுகை 


E 


| 


75045 


N 


10 
5 


----- 


குங் 


பாரதிதன் 


1.0 


13 


விளக்கம் 


-MN . 


அளவு 


0 


5 


100 .. 


மெட்ரிக்குலேஷன் சிபிஎஸ் 
மற்றபள்ளிகள் 

* அரசு உதவி பெற்றவ 
: அடி உயர்நிலைப் பாளி - சிறிதளவு புவி பெறுவ 


அக பொதிலைப் பள்ளிகர் 


- 


படம் 3.14 


115 


வேலைவாய்ப்பு 


ஆய்வுப்பகுதியில் உள்ள திருச்சிராப்பள்ளி, பொன்மலை போன்ற 
நகரங்களில் வாழ்வோர் அரசு அலுவலகங்கள் , கல்லூரிகள் மேலும் தனியார் 
நிறுவனங்களில் வேலை வாய்ப்பைப் பெறுகின்றனர் . திருச்சிராப்பள்ளி, 
பொன்மலை , அரியமங்கலம் , திருவெறும்பூர் , துவாக்குடி , குண்டூர் பகுதிகளில் 
அரசு மேலும் தனியாருக்குச் சொந்தமான தொழில் மையங்கள் இருக்கின்றன . 
இந்த மையங்களில் படித்தோரும் , கைத்தொழில் கற்றோரும் வேலை வாய்ப்பைப் 
பெறுகின்றனர் . பொதுவாக திருச்சிராப்பள்ளி, பொன்மலை , திருவெறும்பூர் ஆகிய 
நகரங்களில் அரசு மேலும் தனியார் தொழிற்சாலைகள் அதிக அளவில் உள்ளன 
( அட்டவணை 3.13 , படம் 3.15 ). பாரத மிகுமின் நிறுவனம் ஆய்வுப் பகுதியில் 
இருப்பதால் இப்பகுதி மக்கள் மட்டுமின்றி தமிழகம் மேலும் பிற மாநிலங்களின் 
மக்களும் வேலை வாய்ப்பைப் பெற உதவியாக இருக்கிறது . 


அட்டவணை 3.13 


அரசு மற்றும் தனியார் தொழிற்சாலைகள் , 2011 


வ . எண் 


கிராமத்தின் பெயர் 


அரசு 


தனியார் 


3 


1 


ONOW 


1 . 
2 . 
3 . 
4 . 
5 . 
6 . 
7 . 
8 . 
9 . 
10 . 
11 . 
12 . 
13 
14 . 


8 
16 


சூரியூர் 
அசூர் 
துவாக்குடி 
பூலாங்குடி 
குண்டூர் 
பொன்மலை 
திருச்சிராப்பள்ளி 
பாண்டமங்களம் 
புத்தூர் 
அபிசேகபுரம் 
தரநல்லூர் 
தேவதானம் 
வெங்கூர் 
திருவெறும்பூர் 
கூடுதல் 


0 
0°5ON 


166 
0 
91 
29 
204 
1 
6 
7 
1 
2 
1 
37 


0 
0 
0 
11 


43 


465 


116 


தொழிற்சாலைகள் , 2011 


காட்டாறுநதிப்படுகை 


A 


EEL 

78740 


75 - S 


76-50 


N 
10 
60 


வாய்பார் 


திருபெறும்பூர் 


திருநோக்கும் 


வாக்கு 


குனி 
தனிடு 


பாரதிதான 


40 


73 


76745 


18 


விளக்கம் 


அளவு 
5 


கிராமத்தில் உள்ளவை 


0 


10 கி.மீ. 


அரசுக்குச் சொந்தமானவை 


தனியாருக்குச் சொந்தமானவை 


படம் 3.15 


117 


கல்வி கற்கவும் , தொழில் துவங்கவும் உதவி வருபவை வங்கிகள் . 
ஆய்வுப் பகுதியில் பெரும்பாலான பகுதிகளில் வங்கிகள் அமைந்திருப்பதால் 
மக்கள் இவ்வங்கிகளிலிருந்து பணம் பெற்று கல்வி கற்கவும் , தொழில் துவங்கவும் 
மேலும் வருவாயைச் சேமித்து வைக்கவும் ஏதுவாக உள்ளது ( படம் 3.16 ). 


வங்கிகள் , 2011 


காட்டாறு நதிப்படுகை 


AA 


E 

754P 


18 - S 


T5E 


N 


0 


10 


திருச்சிராப்பள்ளி 


திருவெறும்பூர் 


பொல 


திருநெடுங்குளம் 


100 
45 


ite 


எதுவாக்கும் 


குண்டு 


பாரதிதசன் பல்கலைக் கழகம் 


to 


சூரியூர் 


E 


TRAS 


TN 
. 


விளக்கம் 


அளவு 
5 


0 


பாரத வங்கி ( SBI ) 


10 கி.மீ 


மற்ற வங்கிகள் 


இந்தியன் ஓவர்சீஸ் 


கிராம எல்லை 


வங்கி (108 ) 


இந்திய தேசிய வங்கி ( INB ) 


படம் 3.16 


118 


கிராமங்களில் வாழ்வோர் பெரும்பாலும் விவசாயத்தையே தொழிலாகக் 
கொண்டு வாழ்கின்றனர் . கிராமத்தில் வாழ்வோர் எப்படிப்பட்ட வேலைகளைச் 
செய்து பிழைக்கின்றனர் என்பதைக் கண்டறிய கிராமந்தோறும் ஆய்வு 
செய்யப்பட்டு கணக்கெடுக்கப்பட்டது . 

ஆய்வுப்பகுதியில் உள்ள 28 கிராமங்களில் 20,145 பேர் விவசாயப்பணி 
செய்கின்றனர் . 2,702 பேர் வீட்டிலிருந்தவாறு சிறுதொழில் செய்கின்றனர் . சுமார் 
5,092 பேர் மற்ற வகை வேலைகளைச் செய்கின்றனர் . பொதுவாக விவசாயப்பணி 
செய்வோரே இந்த ஆய்வுப் பகுதியில் அதிகமாக இருக்கின்றனர் ( அட்டவணை 
3.14 , படம் 3.17 ). 

அட்டவணை 3.14 
காட்டாறு நதிப்படுகைக் கிராமத்தில் வாழ்வோரின் 

வேலை வாய்ப்பு , 2011 


வ. கிராமம் 

கிராம மக்களின் வேலைவாய்ப்பு பிற 
எனர் . 

விவசாயப்பணி 

சிறுதொழில் வேலைகள் 
கிளியூர் 

413 

10 

577 
2 . அரசன்குடி 

953 

3 

393 
3 . நடராஜபுரம் 

202 

18 

287 
வெங்கூர் 

1146 

3 

78 
பாப்பாகுறிச்சி 

1335 

111 

637 
குவலக்குடி 

1076 

2 

70 
7 . கீழமுள்ளக்குடி 

510 

5 

73 
பணயகுறிச்சி 

470 

3 

87 
பாண்டமங்கலம் 

307 

9 

19 
10 . எல்லாகுடி 97 

50 
11 . அகரம் 

335 

17 

26 
12 கூத்தாப்பர் 

465 

15 

577 
13 . கிருஷ்ணசமுத்திரம் 1234 

14 
14 . பத்தாளபேட்டடை 

811 

30 

49 
15 . திருநெடுங்குளம் 

1742 

3 

246 
16 . வாழவந்தான் கோட்டை 612 

2 

61 
17 . சோழமாதேவி 

1450 

20 

207 
18 . குண்டூர் 

153 

264 

67 
19. கும்பகுடி 

1780 

28 

86 
20 . சூரியூர் 

3 

178 
21 . பூலாங்குடி 

574 

4 

156 
22 பழங்கனாங்குடி 505 

57 
23 . இளந்தைப்பட்டி 

442 

5 

9 
24 . கண்டலூர் 

315 

7 

39 
25 . தேனேரிப்பட்டி 

844 

2 

51 
26 . அசூர் 

1566 

934 

180 
27 . திருவெறும்பூர் 

316 

1164 

70 
28 . நாவல்பட்டு 

67 

11 

697 
கூடுதல் 

20415 

2702 

5092 
ஆதாரம் : மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் , திருச்சிராப்பள்ளி, 2011 . 


888 
கசுகமள 
= 
" 


RRRRR528868ககககநதி 


1N. 


119 


கிராம மக்களின் தொழில் 

காட்டாறு நதிப்படுகை 


A 


E 

78740 


78-45 


78150 


N 
10 
50 


N 
10 
50 


கு 


திருச்சிராப்பள்ளி 


9 


திருவெறும்பூர் 


பொன்மலை 


திருநெடுங்குளம் 


10 
45 


20 


10 
45 


துவாக்குடி 


இ 


குண்டும் 


0 
0 


SK 


ஆ 


பாரதிதாசன் பல்கலைக் கழகம் 


கழகம் 


10 
40 


10 
40 


சூரியூர் 


78-40 


18-45 


78-50 


விளக்கம் 


நகரம் 


அளவு 


விவசாயி 


0 


5 


10 


வீட்டிலிருந்து 
தொழில் செய்வோர் 


பிற தொழில் 
செய்வோர் 


படம் 3.17 


விவசாயம் 


பொதுவாக இந்த ஆய்வுப் பகுதியில் பெரும்பாலான மக்களின் வாழ்வு 
ஆதாரம் விவசாயம் ஆகும் . இங்கு ஓரளவு தொழில் வளர்ந்திருப்பதால் 
படித்தவர்கள் தொழிற்சாலையில் பணிபுரிய வாய்ப்புக் கிடைக்கிறது . இங்குள்ள 
பாரத மிகுமின் நிலையம் அதிக அளவில் மக்களுக்கு வேலை வாய்ப்பைக் 
கொடுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான தொழில் நிறுவனம் ஆகும் . பள்ளிகள் , 
கல்லூரிகள் மேலும் உயர்கல்வி நிலையங்களும் ஆய்வுப் பகுதி மக்களின் வேலை 
வாயப்பிற்கு உதவுகின்றன 


120 


நிலப்பயன்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் , ஆய்வுப் பகுதியின் நிலம் 
பிரிக்கப்பட்டுள்ளது . பஞ்சாயத்துப் பகுதியில் 234 ஹெக்டேர் பரப்பளவு நிலத்தில் 
காடு அமைந்துள்ளது . இப்பகுதியில் மட்டுமே இந்த ஆய்வுப்பகுதியில் காடு 
அமைந்துள்ளது . விவசாயத்திற்குப் பயன்படா நிலத்தின் அளவு 1,116.2 
ஹெக்டேர் . விவசாயம் செய்ய முடியாத நிலம் 12,995.7 " க்டேர் . தொடர் 
மேய்ச்சல் நிலம் 1,851.1 ஹெக்டேர் . மரங்கள் இருக்கும் பகுதி 53.9 ஹெக்டேர். 
வீணான விவசாய நிலம் 731.6 ஹெக்டேர் . தரிசு நிலம் 5,114.5 ஹெக்டேர் . 
தற்பொழுதுள்ள தரிசுநிலம் 5,628.4 ஹெக்டேர் . விவசாய நிலம் 5,576.05 
ஹெக்டேர் ( அட்டவணை 3.15 , படம் 3.18 ). 


மொத்த விவசாயம் செய்யப்படும் பரப்பளவு 5,576.05 ஹெக்டேர் . 
ஆய்வுப் பகுதி நிலப்பரப்பின் பல்வேறு பயன்பாடுகள் அட்டவணையில் 
கொடுக்கப்பட்டுள்ளது ( அட்டவணை 3.15 ) 


அட்டவணை3.15 


காட்டாறுநதிப்படுகைநிலப்பயன்பாடு,2011 


விவசாயத்விவசாயம் 

திற்குப்செய்ய காடு 

பயன்படா 
முடியாத நிலம்நிலம் 


பல்வகை 

தற்பொழுதுவிவசாயம் மேய்ச்சல்மரங்கள்பயன்படாதரிசுஉள்ளதரிசுசெய்யப்படும் நிலம் 

உள்ள 
விவசாயநிலம்நிலம்நிலம் நிலம்நிலம் 


பஞ்சாயத்தின்பெயர் 


எக்டேர் 


234 


நாவல்பட்டு வெங்கூர் திருவெறும்பூர் வ.திருச்சிராப்பள்ளி தெ.திருச்சிராப்பள்ளி 


466.6 123.9 411.0 13.8 100.9 


4756.4 1140.4 3011.8 1483.1 2604.0 


656.4 264.7 625.7 252.3 52.1 


8.6 24.5 20.8 


303.7 66.7 53.3 35.0 272.9 


1279.42932.5 
785.141.1 1636.42370.5 316.9 27.7 1096.7256.6 


1089.30 2387.05 770.60 
455.20 873.90 


கூடுதல் 


234 


1116.2 


12995.7 


1851.1 


53.9 


731.6 


5114.55628.4 


5623.4 
5 


5576.05 


121 


122 


பொதுநிலப்பயன்பாடு 


காட்பாநதிப்படுகை 


A 


* 
10 


திருக்கரம் 


ப 


சிவாய 


திருபெரும் 


* 


urugu sekund 


* 


- 


( T 


* 


0 


விளக்கம் 

விவசாயம் செய்யப்பட்ட 


ஆக 


0 


5 


10 . 


பொருத பான தங்க 


மற்ற உமியாக திய 
நிரந்ன மேய்யிடம் 


விதைக்கப்படும் பகுதி 


டம் 318 


விவசாய நீர் ஆதாரங்கள் 

ஆய்வுப்பகுதியின் விவசாயம் மூன்றுவகை நீர்வளத்தை நம்பி 
நடைபெறுகிறது . ஒன்று மேட்டூர் அணையிலிருந்து கிடைக்கும் தண்ணீரைக் 
கொண்டு உய்யக் கொண்டான் கால்வாய் மேலும் சிறுவாய்க்கால்கள் மூலம் 
இப்பகுதியில் உள்ள கண்மாய்கள் நிரப்பப்பட்டு விவசாயம் நடைபெறுகிறது . 
இரண்டாவது மானவாரி ஏரிகளில் உள்ள மழை நீராலும் சில பகுதிகளில் 
விவசாயம் நடைபெறுகிறது . மூன்றாவது நிலநீரும் விவசாயத்திற்குப் 


123 


பயன்படுகிறது . இப்பகுதியின் பொதுப்பணித்துறை ஏரிகளுக்கு ஒவ்வொரு 
ஆண்டும் மேட்டூர் அணையிலிருந்து 567.91 மில்லியன் கனமீட்டர் தண்ணீர் 
கிடைக்கிறது . இதனால் 3,691.34 ஹெக்டேர் நிலம் பாசனம் பெறுகிறது . 
மானவாரி ஏரிகளின் கொள்ளவு 50.82 மில்லியன் கனமீட்டர் . இதன் மூலம் 
445.791 ஹெக்டேர் நிலம் பாசனம் பெறுகிறது . மழையை மட்டும் நம்பியும் சில 
பகுதிகளில் விவசாயம் நடைபெறுகிறது . இப்பகுதியில் நிலநீரும் விவசாயத்திற்குப் 
பயன்படுகிறது . 


பயிர் வகைகள் 


மேட்டூர் அணையினால் பாசனம் செய்யப்படும் கால்வாய்ப் 
பாசனப்பகுதிகளில் குறுவை , சம்பா , வாழை , வெற்றிலை, கரும்பு போன்ற பயிர்கள் 
பயிரிடப்படுகின்றன . மழையை நம்பும் பகுதிகளில் பெரும்பாலும் புன்செய்த் 
தானியங்களான கடலை , சிறுதானியங்கள் , பயறு போன்றவை 
பயிரிடப்படுகின்றன . வளமான நிலநீர் வளமுள்ள சில பகுதிகளில் நெல் , வாழை , 
கரும்பு போன்ற நன்செய்ப் பயிர்களும் பயிரிடப்படுகின்றன . ஆய்வுப்பகுதியில் 
வாழை , நெல் , கரும்பு , சிறுதானியங்கள் , பருப்பு வகைகள் , நிலக்கடலை , எள் , 
பருத்தி , காய்கறிகள், வெண்டை , வெற்றிலை போன்ற பயிரினங்கள் பயிரிடப்படும் 
மண் வகைகள் , கால்வாய் , மழை ஆகியவற்றால் பயிரிடப்படும் பயிர்கள் மேலும் 
இப்பயிர்கள் பயிரிடப்படும் பகுதியும் கண்டறியப்பட்டுள்ளது ( அட்டவணை 3.16 
மற்றும் படம் 3.19) 


அட்டவணை 3.16 
காட்டாறு நதிப்படுகையில் பயிரிடப்படும் பயிர் வகைகள் , 2011 


வ 

பயிர்கள் 
எண் கால்வாய்ப் பாசனம் 

மழை நிலநீர் 


மண் வகைகள் 


1 
. 


, 


வாழை , நெல் , கரும்பு கடலை , பயறு வகைகள் , 

சிறுதானியங்கள் 
பூக்கள் , நெல் , காய்கறிகள் சிறுதானியங்கள் , பயறு 

வகைகள் 


2 . 


இருங்கூர் மற்றும் 
களத்தூர் 
ஆலத்தூர் , 
ஆற்றுமண் , 
ஆலத்தூர் மற்றும் 
மதுக்கூர் 
மதுக்கூர் 
வயலோகம் , 
மதுக்கூர் + களத்தூர் 
மற்றும் வயலோகம் + 
வல்லம் 


3 . 


பருத்தி , கடலை , 
சிறுதானியங்கள் , 
காய்கறிகள் 


எள் , கடலை , 
சிறுதானியங்கள் 


4 . 


வெண்டை , எள் 


ஆதனூர் 


வாழை , வெற்றிலை, 
நெல் , கரும்பு 


124 


பயிர் வகைகள் 


காட்பறுநதிப்படுகை 


A 


1 


E 


* 


10 


பொ 


என்பww.பயப்பயன்பwwசடிமா 


755 


* 


1 


விளக்கம் 


T.. + -- 


+ --.. 


sary 


வா வா 
தெ நெல் 


0 


5 


10 கி . 


வா காய்கறிகன 
லெ வெற்றிலை 


த : நவராகிய 
4 புரிசைப்பயி 


Nாயூரப்பபYANAM 


--w + NNA . 4 . 


A- து 


படம் 219 


நிலம் பயன்படும் வழிகளைப் பார்த்தோம் . பயிரிடப்படும் விவசாய நிலம் , 
உப்பால் பாதிக்கப்பட்ட உவர் நிலம் , பாசன நிலம் , சுரங்கப்பகுதி , பெரிய ஊர்கள் 
அமைந்துள்ள இருப்பிடம் , தரிசு நிலம் ஆகியவையும் நிலத்தின் பயன்பாட்டையே 
விளக்குகிறது ( படம் 3.20 ). 


125 


நிலம் பயன்படும் விதம் - 2011 ஆம் ஆண்டு 

காட்பாரத்திப்படுகை 


A 


10 


1 


விளக்கம் 


பா . 


ஆறு 


விவசுய நிலம் 


இருப்பிடம் 
-டப்பு நிலம் 

தோட்டப்பயிர் 
-ரிக நிலையம் 


0 


5 


10 கி.மீ 


பாசன நிலம் 


இனி 


- 


படம் 3.20 


நிலத்தின் தரம் 

நிலம் பயன்படுத்தப்படும் அளவைப் பொறுத்து நிலத்தின் தரம் 
வேறுபடும் . இவ்வகையில் பார்த்தால் ஆய்வுப்பகுதியில் உள்ள நிலம் மூன்று 
வகைகளில் பாதிக்கப்பட்ட பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளன . அவை , அதிக 
அளவில் பாதிப்படைந்த நிலம் , நடுத்தர அளவில் பாதிப்படைந்த நிலம் , மற்ற 
வகையில் பாதிப்படைந்த நிலம் . இம்மூன்று வழிகளில் பாதிப்படைந்த நிலத்தில் 
உள்ள மண்வகைகள் , தற்பொழுது பாதிப்படைந்த நிலத்தின் தரம் , இதன் தரத்தை 
மாற்றி உயர்ந்த தரத்திற்குக் கொண்டு வருவதற்குச் செய்ய வேண்டிய 
சீர்திருத்தம் ஆகியவையும் கண்டறியப்பட்டுள்ளன ( அட்டவணை 3.17 மற்றும் 
படம் 3.21 ). 


10 


. 


126 


அட்டவணை3.17 
நிலத்தின் 
தரம் 


வ. 


நிலத்தின் தன்மை 


மன் வகைகள் 


தற்போதைய 


எண் 


தரம் 


பரப்பளவு 
மொத்தப் ஹெக்டேர்பரப்பளவில் 

இதன் 
விழுக்காடு 


நிலத்தின் தரத்தை உயர்த்த 
வேண்டிய செயல் 


1. 


அதிகஅளவில் 
பாதிப்படைந்த பகுதி 


களத்தூர் 
, 
மதுக்கூர் 
, 
ஆற்றுவழி மண்,மதுக்கூர் மற்றும் 
களத்தூர் 


10,663 


31.37 


2 
. 


8,464 


24.92 


நடுத்தர 
அளவில் 
ஆதனூர், 
ஆலத்தூர் 
, 
பாதிப்படைந்த ஆலத்தூர்மற்றும் பகுதி 

மதுக்கூர் 


மந்தநிலையில் மந்தநிலையில் 
தண்ணீர் 
கடத்தும் 
தண்ணீர் 
கடத்தும் திறன் 

திறனைஅதிகப்படுத்தி 
நிலத்தில் 
சீர்தருத்தம் 

செய்தல் 
கலர் 
நிலம் 
மேலும் 
| 
கலர் 
நிலத்தை மந்தநிலையில் 

மாற்றுதல் 
, 
தண்ணீர் 
கடத்தும் 
நீர் 
கடத்தும் திறன் 

திறனை அதிகப்படுத்தல் 
, தக்கபயிரினங்களைப் 
பயிரிடுதல் 


3. 


மற்றஇடங்கள் 


இருங்கூர், 
வயலோகம் 
, வயலோகம் மற்றும்வல்லம் 


அறுத்தோடி நிலம் 


9,988 


29.39 


மண் 
அரிப்பைத் தடுத்தல் 
,தக்க 
பயிர்களைப் 
பயிரிடுதல் 


127 


ஆய்வுப்பகுதியில் விவசாய நிலம் 215.18 சதுர கிலோமீட்டர் , பாசன 
நிலம் 63.94 சதுர கிலோமீட்டர் , ஏரிகள் 40.91 சதுர கிலோமீட்டர் , மண்கல் 
எடுக்கும் இடம் 1.60 சதுர கிலோமீட்டர் , இருப்பிடம் 21.17 சதுர கிலோமீட்டர் , 
உப்பு நிலம் 18.05 சதுர கிலோமீட்டர் , தோட்டப்பயிர் 22.76 சதுர கிலோமீட்டர் , 
தரிசு நிலம் 6.83 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது . 


நிலத்தின் தரம் 


காட்டாரத்திப்படுகை 


1 


E 


. 


திருச்சிராப்பளி 


திருபெறும் 


பொடலை 


திருறோம் 


தயக்க 


கண்டு 


பாதிராசன் பல்கலைக் கழகம் 


10 


10 


TS 
I 


. 


விளக்கம் 


மிகுந்த அளவு பாதிப்படைந்த பகுதி 


அவு 


0 


5 


10 கி.மீ 


நடித்த மாவில் பாதிகூந்த 


மற்றவை 


படம் 321 


128 


இந்த ஆற்றுப்படுகையில் அதிக அளவில் பாதிப்படைந்த நிலம் 10,663 
ஹெக்டேர் பரப்பளவிலும் ( 31.37 விழுக்காடு) , நடுத்தர அளவில் பாதிப்படைந்த 
நிலம் 8,464 ஹெக்டேர் பரப்பளவிலும் ( 24.92 விழுக்காடு ), மற்ற வகையில் 
பாதிப்படைந்த நிலம் 9,988 ஹெக்டேர் பரப்பளவிலும் ( 29.31 விழுக்காடு ) 
அமைந்துள்ளது . இவை தரம் தாழ்ந்ததற்குக் காரணம் , நிலத்தின் மந்த நிலை , 
குறைந்த தண்ணீர் கடத்தும் திறன் , கலர் நிலம் மேலும் அறுத்தோடி நிலம் 
ஆகியவை ஆகும் . தற்பொழுது இருக்கும் நிலத்தின் மந்த நிலையை உயர்த்த 
இந்த நிலத்தின் தண்ணீர் கடத்தும் திறனை அதிகப்படுத்துதல் , கலர் நிலத்தை 
மாற்றுதல் , மண் அரிப்பைத் தடுத்தல் , தக்க பயிர்களைப் பயிரிடல் ஆகிய 
வழிகளைக் கடைப்பிடிக்க வேண்டும் . 

மக்களுடைய ஆதிக்கத்தின் காரணமாக நிலம் , நீர் , காற்று ஆகியவை 
பாதிக்கப்படுகின்றன . கழிவுநீர் நிலத்தைப் பாழாக்குகிறது . மற்றும் மேற்பரப்பு 
மேலும் நிலநீரையும் கெடுக்கிறது . கழிவுநீரின் நாற்றம் , தொழிற்சாலையில் 
உற்பத்தியாகும் நச்சுப்புகை ஆகியவை காற்றைக் கெடுக்கிறது . நிலம் , நீர், காற்று 
ஆகிய மூன்றில் ஒன்று கெட்டுப் போனால் அது மற்ற இரண்டையும் கெடுத்து 
விடும் . எனவே நீரும் , நிலமும் , காற்றும் கெடாமல் பாதுகாக்க வேண்டும் . 
அதுமட்டுமல்லாமல் நாகரிக வளர்ச்சியின் காரணமாக நாம் பயன்படுத்தும் 
ஊர்திகள் மேலும் தொழிற்சாலைகளில் ஏற்படும் சத்தமும் அப்பகுதியில் வாழும் 
மக்களையும் உயிரினங்களையும் பாதிக்கும் . ஆகவே மேலே கண்ட வழிகளில் 
பாதிக்கப்பட்டுள்ள நிலப் பகுதிகளில் அதிக அக்கரை எடுத்து நிலத்தையும் , 
நீரையும் , காற்றையும் பாதுகாக்க வேண்டும் . 
வாழ்விடம் 

இந்த ஆய்வுப்பகுதியில் மக்கள் நகரங்களிலும் , கிராமங்களிலும் 
வாழ்கின்றனர் . திருச்சிராப்பள்ளி ஒரு பெரிய நகரம் . தற்பொழுது மாநகராட்சியாகி 
விட்டது . இதைப் போல பொன்மலை ஒரு நகராட்சி . திருவெறும்பூர் ஒரு 
ஒன்றியத்தின் தலைமையகம் . துவாக்குடி அருகில் மத்திய அரசின் பொறியியல் 
வளாகம் , விவசாயம் மற்றும் பாசன மேலாண்மைப் பயிற்சி மையம் போன்ற 
அமைப்புகள் இயங்கி வருகின்றன . பாரத மிகுமின் நிலையம் என்ற மிகச் சிறந்த 
நடுவண் அரசின் தொழில் அமைப்பும் இந்த ஆய்வுப்பகுதியில்தான் உள்ளது . 
இது மட்டுமின்றி பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் இந்த ஆய்வுப்பகுதியில்தான் 
அமைந்துள்ளது . இந்த ஆய்வுப்பகுதியில் மக்கள் கல்வி கற்கவும் , வேலை பெறவும் 
வசதிகள் இருப்பதால் , இவை மக்கள் வாழ்வு ஆதாரத்திற்கு உதவியாக 
இருக்கின்றன . 


இந்த ஆய்வுப்பகுதியில் 42 கிராமங்கள் உள்ளன . இவற்றின் இருப்பிடம் , 
எல்லை ஆகியவை படங்கள் 2.2 மற்றும் 2.3 ஆகியவற்றில் காட்டப்பட்டுள்ளது . 
இக்கிராமங்கள் மக்களின் உறைவிடமாகவும் , சமுதாயம் சார்ந்த பொது 
வாழ்வியல் மையங்களாகவும் அமைந்துள்ளன . 


129 


பொருளாதாரம் 

தனிமனிதன் வளர்ச்சி அவன் ஈட்டும் வருவாயைப் பொறுத்தது . 
அதைப் போல ஒரு கிராமம் , நகரம் ஆகியவற்றின் வளர்ச்சி தனிமனிதன் 
வளர்ச்சியால் அவை வளரும் வாய்ப்பைப் பெறும் . கிராமத்தில் வாழ்வோர் வாழ்வு 
ஆதாரம் விவசாயத்தையே நம்பியுள்ளது . நகரங்களில் வாழ்வோர் அங்கு 
அமைந்துள்ள தொழிற்சாலைகளை நம்பியுள்ளனர் . மேட்டூர் அணையிலிருந்து 
பெறும் கால்வாய்த் தண்ணீர் , மேலும் மழைநீர் , நிலநீர் ஆகியவற்றால் 
ஆய்வுப்பகுதியில் விவசாயப்பணி நடைபெறுகிறது. விவசாயப் பொருளாதார 
வளர்ச்சியின் காரணமாக விவசாயிகளின் வாழ்வு ஆதாரம் பாதுகாக்கப்படுகிறது . 
ஆய்வுப் பகுதியில் நடுவண , மாநில மேலும் தனியார் தொழிற்சாலைகள் 
இருப்பதால் இவை நகரங்களில் வாழ்வோரின் வாழ்வு ஆதாரத்திற்கு 
உதவுகின்றன. ஒரு பகுதி மற்ற பகுதிகளுடன் விரைவில் தொடர்பு கொள்ள 
ஏதுவாகப் பயன்படுபவை , அப்பகுதிகளில் அமைந்துள்ள சாலைகள் , அஞ்சல் 
மேலும் தொலை தொடர்பு வாய்ப்பு ஆகியவை ஆகும் . இவை யாவும் 
ஆய்வுப்பகுதியில் சிறப்பாக உள்ளன ( படம் 3.22 மற்றும் 3.23). 


130 


போக்குவரத்து வசதிகள் 


வ 


காட்டாறு நதிப்படுகை 


1 


E740 


* 


78-30 


N 


திருச்சிராப்பள்ளி 


திருநெடுங்கும் 


TO 
45 


10 ) 


துவாக்குடி 


குண்டூர் 


பாரதிதாசன் பல்கலைக் கழகம் 


19 
40 


10 


ப 


1945 


ப 


விளக்கம் 


0 


அளவு 
5 


10 கி.மீ 


தேசிய நெடுஞ்சாலை 
சாவான புகைவண்டிச் சாலை 

முக்கிய சாலைகள் 
மற்ற சாலைகள் 
மாநிலச் சாலை 


படம் 3.22 


131 


அஞ்சல் மற்றும் தொலைபேசி அலுவலகங்கள் 


காட்பாறு நதிப்படுகை 


வ 


A 


E 


78-15 


7850 


KL 
10. 


N 


திருச்சிராப்பாணி 


திருவெறும்பூர் 


பொன்மலை 


திருநெடுங்கும் 


10 
451 


25 


துவாக்கு 


குண்டூர் 


பாரதிதாசன் பல்கலைக் கழகம் 


சூரியூர் 


7850 


E 


7815 

1 


விளக்கம் 


அளவு 


0 


5 


10கி.மீ. 


அஞ்சல் அலுவலகம் 
- அஞ்சல் மேலும் தொலைபேசி 

அலுவலகம் 
* தொலைபேசி நிலையம் 


படம் 3.23 


132 


மேலே கண்ட பல்வேறு வசதிகளுடன் ஆய்வுப்பகுதி 
அமைந்திருப்பதால்தான் இங்கு கல்வியும் , தொழிலும் பெருகி வருகிறது . இதன் 
காரணமாக இப்பகுதியின் பொருளாதாரமும் பெருகி வருகிறது . 

இப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை , மாநிலச் சாலை , முக்கிய சாலை , 
மற்ற சாலைகள் மேலும் புகைவண்டிச் சாலை ஆகியவற்றுடன் விமானத் தொடர்பு 
வசதியும் அமைந்துள்ளது . இதன் காரணமாக உள்நாட்டுத் தொடர்புடன் , 
வெளிநாட்டுத் தொடர்பும் இப்பகுதியில் அமைந்துள்ளதால் இப்பகுதி தொடர்ந்து 
வளம் அடைவதற்கு உதவியாக இருக்கிறது . மனித நாகரிகத்தின் பாற்பட்ட 
வழிபாட்டுத்தளங்கள் , பொழுது போக்க ஏதுவான முக்கொம்பு , கல்லணை 
போன்ற பகுதிகள் ஆய்வுப்பகுதியிலும் , அதன் அருகிலும் அமைந்திருப்பதால் 
உள்நாட்டு , வெளிநாட்டுப் பயணிகள் இங்கு சுற்றுலா வருகின்றனர் . இதன் 
காரணமாகவும் இப்பகுதியின் பொருளாதாரம் பெருக ஏதுவாக இருக்கிறது . 
எனவே , மக்களின் ஒட்டு மொத்த வாழ்வு ஆதாரத்திற்கு உதவும் வகையில் 
விவசாயம் , தொழில்துறை, சாலைவசதிகள் , அஞ்சல் , தொலை தொடர்பு வாய்ப்பு , 
விமான வழிப் பயணம் , சுற்றுலா மையங்கள் போன்றவை ஆய்வுப்பகுதியில் 
அமைந்திருப்பதால் இவை இப்பகுதி மக்களின் வாழ்வு ஆதாரத்திற்கு 
உதவுவதோடு மற்ற பகுதியில் வாழ்வோருக்கும் உதவிக்கரம் நீட்டுகிறது . 


SK 


தரமான தண்ணீர் உயிரினங்களின் சுவாசக் காற்று ” 
4. நீர்வளமும் நீரின் வேதியல் தன்மையும் 


ஆற்றுப்படுகை வாரியாக நீர்வளம் கணக்கிடல் , நீர்க்கோர்ப்புப் 
பாறைகளின் குணங்களைக் கணக்கிடல் , காட்டாறு 
நதிப்படுகையின் நீர்வளம் , நில நீரியல் , ஆய்வுப்பகுதியின் நில 
இயற்பியல் தன்மை , பாரதிதாசன் பல்கலைக்கழக நீர்வளம் , 
தண்ணீரின் வேதியல் தன்மை போன்றவற்றை இத் தலைப்பு 
விளக்குகிறது . மேலும் பாரதிதாசன் பல்கலைக் கழகத்தின் 
கூரை , தரைப் பரப்பில் கிடைக்கும் நீர் வளம் , நில நீர்ச் செறிவை 
நடைமுறைப்படுத்த ஏற்ற சிறந்த கட்டுமானங்கள் , மழை நீரைத் 
தேக்கத் தேவைப்படும் நீர் நிலைகள் மற்றும் அவற்றின் 
கொள்ளளவு , கூரை மழை நீரைச் சேகரித்தல் , குளங்களைப் 
புதுப்பித்தல் , புதிய குளம் ஒன்று அமைத்தல் ஆகியவற்றிற்கு 
ஆகும் செலவு போன்றவையும் இத் தலைப்பில் 
விளக்கப்படுகிறது . 
ஆய்வுப்பகுதியின் நீர் வளம் 7.43 டி.எம்.சி. பாரதிதாசன் 
பல்கலைக்கழகத்தின் நில நீர் வளம் 1,09,500 கன மீட்டர் . 
குறைந்த மழையில் கிடைக்கும் கூரை மேலும் தரைப் பரப்பு நீர் 
வளம் 2,19,092 கன மீட்டர் . சராசரி மழையில் கிடைக்கும் கூரை 
மேலும் தரைப் பரப்பின் நீர்வளம் 3,86,278 கன மீட்டர் . 
ஆய்வுப் பகுதியின் தண்ணீரின் தரம் , அன்றாடப் பயன்பாடு 
மேலும் விவசாயத்திற்கு ஏற்ற தரமுடன் இருக்கிறது . 
ஆய்வுப் பகுதியின் குறைந்த நில நீர் மட்டம் 0.20 மீட்டர் முதல் 
4.8 மீட்டர் வரை இருக்கிறது . கோடை கால நில நீர் மட்டம் 4 
மீட்டர் முதல் 9.55 மீட்டர் வரை உள்ளது . பொதுவாகக் கோடை 
காலத்தில் நில நீர் மட்டம் தாழ்கிறது . நில நீர் தெற்கிலிருந்து 
வடக்கு வட கிழக்கில் நகர்கிறது . 

விவசாய உற்பத்தி , தொழில் வளர்ச்சி ஆகிய வழிகளில் ஒரு நாடு 
தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதற்கு இயற்கை வளங்கள் தேவை 
இந்த இயற்கை வளங்களுள் தலையாய இடத்தை வகிப்பது நீர்வளம் ஆகும் . 
உலகளவில் உள்ள நீர்வளம் , அதன் பயன்பாடு அதைத் தொடர்ந்து பெறக்கூடிய 


. 


134 


நீர் வள மேலாண்மை வழிகள் ஆகியவற்றை இலக்கியங்கள் வாயிலாகத்தான் 
அறிந்து கொள்ள முடியும் . இலக்கியங்கள் கூறும் வழிகளைப் பின்பற்றித்தான் 
ஒரு நாடு , ஆற்றுப்படுகை அல்லது ஒரு இடம் ஆகியவற்றின் நீர்வளத்தைக் 
கணக்கிட்டு அதை முறையாகப் பயன்படுத்த வழிகாட்ட முடியும் . 
ஆய்வுப்பகுதியின் தண்ணீர்த் தேவையில் தொடர்ந்து தன்னிறைவு அடைவதற்கு 
வழிகாண உலகளாவிய , தேசிய மேலும் வட்டார அளவில் கிடைத்த 
இலக்கியங்கள் ஆய்வு செய்யப்பட்டன . அவற்றிலிருந்து அறிந்த உண்மைகள் 
ஆய்வுப்பகுதிகளின் மேற்பரப்பு மேலும் நிலநீர் வளங்கள் கணக்கிட உதவின . 

ஒரு நாடு , ஆற்றுப்படுகை மேலும் வட்டாரங்களின் தண்ணீர்த் தேவை 
வெவ்வேறாக இருக்கும் . இதற்குக் காரணம் , அவற்றின் பயன்பாடுகள் மேலும் 
அங்குள்ள மக்களின் எண்ணிக்கை ஆகியவற்றைப் பொருத்தது ஆகும் . 
மக்களின் அன்றாடத் தேவை , விவசாயம் , தொழில் ஆகியவற்றிற்கு ஒவ்வொரு 
நாட்டிற்கும் தண்ணீர் கண்டிப்பாகத் தேவை . ஒரு பகுதியின் பல்வேறு 
பயன்பாடுகளுக்குத் தேவைப்படும் தண்ணீரை மதிப்பீடு செய்தால் மட்டும் 
போதாது . அப்பகுதியில் உள்ள நீர்வளத்தைக் கணக்கிட்டால்தான் , தேவைக்கு 
வேண்டிய தண்ணீர் அவ்விடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து , 
இவை இரண்டிற்கும் உள்ள இடைவெளியைக் கண்டறிந்து , அதைக் களைய 
மேற்கொள்ள வேண்டிய தண்ணீர் மேலாண்மை வழிகளைத் தேர்வு செய்ய 
இயலும் . ஒரு பகுதியின் மேற்பரப்பு மேலும் நிலநீர்வளம் கண்டறியப் பலவகையான 
அறிவியல் சார்ந்த ஆய்வு முறைகள் மேலும் சமன்பாடுகள் உலகளவில் 
தற்பொழுது பின்பற்றப்படுகின்றன . இவற்றைப் பின்பற்றி ஆய்வுப் பகுதியான 
காட்டாறு நதிப் படுகை லுேம் பாரதிதாசன் பல்கலைக் கழகம் ஆகியவற்றின் 
நீர்வளம் கணக்கிடப்பட்டுள்ளது . 
ஆற்றுப்படுகை வாரியாக நீர்வளம் கணக்கிடல் 

ஒரு காலத்தில் நிலவரைபடம் (toposheet ) அல்லது மாவட்ட , மேலும் 
வட்ட வரைபடங்களின் பரப்பளவுப்பகுதி வாரியாக நீர்வளம் கணக்கிடப்பட்டது . 
அதன் பிறகு ஊராட்சி ஒன்றியங்கள் வாரியாக நீர்வளம் கணக்கிடப்பட்டது . 
மேற்பரப்பு நீரும் , நிலநீரும் நாட்டு வருவாய்த்துறை எல்லைக்குக் ( Revenue 
Boundary ) கட்டுப்பட்டு ஓடுவதில்லை . இயற்கையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் 
ஆற்றுப்படுகை வாரியாக ( watershed ) மேற்பரப்பு மேலும் நிலநீர்வளம் 
கணக்கிடப்படுவதே சரியான முறையாகும் . காரணம் இவற்றின் வளம் இயற்கை 
எல்லையை ஒட்டியதாகும் . 

மேற்பரப்பு நீர் வளம் , நீரின் நீர் ஓட்டத்திறன் ( Runoffcoefficient ) என்ற 
கணக்கீட்டின்படி கணக்கிடப்படுகிறது . மழை நீர் ஓட்டத் திறன் Q = CiA என்ற 
சமன்பாட்டின்படி கணக்கிடப்படுகிறது . Q என்பது உச்சக்கட்ட நீர் ஓட்டத்திறன் ; 
C என்பது நீர் ஓட்டத்திறன ; A என்பது இடத்தின் பரப்பளவு , ஏக்கரில் ; i என்பது 
மழையின் அளவு . நிலத்தின் அமைப்பைப் பொறுத்து நீர் ஓட்டத் திறன் 
வேறுபடும் . களிமண் தரை 21 விழுக்காடு , மணல் தரை மற்றும் காடு 10 
விழுக்காடு . மேலும் நில மேற்பரப்பில் செடி கொடிகள் இல்லாமல் இருப்பின் 


135 


அப்பகுதியின் நீர் ஓட்டத்திறன் 20 விழுக்காடு முதல் 35 விழுக்காடாகவும் , மரம் 
செடி கொடிகள் நிறைந்திருப்பின் அப்பகுதியின் நீர் ஓட்டத்திறன் 10 விழுக்காடு 
என்றும் எடுத்துக் கொள்ளப்பட்டு மேற்பரப்பு நீர்வளம் கணக்கிடப்படுகிறது 
(Manoharan , A , et al . , and Xing Fang, P.E , 2012 ) . 

ஒரு இடத்தில் உள்ள சாலை தார் அல்லது சிமெண்ட் சாலையாக 
இருப்பின் இவற்றின் நீர் ஓட்டத்திறன் 60 விழுக்காடு என்று எடுத்துக் 
கொள்ளப்பட்டு இதன் மேற்பரப்பு நீர்வளம் கணக்கிடப்படுகிறது . இது மட்டும் 
அல்லாது தற்பொழுது கூரைகள் போன்ற மிகச் சிறிய பகுதிகளில் பெய்யும் 
மழைநீரின் அளவும் கணக்கிடப்பட்டு வருகிறது . கூரையின் மழைநீர் அளவைக் 
கணக்கிட அதன் நீர் ஓட்டத்திறன் 80 விழுக்காடு முதல் 90 விழுக்காடு என்று 
எடுத்துக் கொள்ளப்படுகிறது . கூரையின் மேற்பரப்பு சிமெண்ட்டால் 
அமைந்திருந்தால் 85 விழுக்காடு என்றும் , வழவழப்பான கல்லால் 
பரப்பப்பட்டிருந்தால் 90 விழுக்காடு என்றும் எடுத்துக் கொள்ளப்பட்டு கூரை 
மழைநீர் கணக்கிடப்படுகிறது . 

உலக நாடுகளின் நிலநீர்வளம் , ஆற்றுப்படுகை வாரியாகக் கீழ்க்கண்ட 
அறிவியல் வழிகளில் ஆய்வு செய்து கணக்கிடப்பட்டு வருகிறது . 

1. தொலை உணர்வு ஆய்வு ( Remote sensing ) 
2. நிலவியல் ஆய்வு ( Geological Mapping ) 
3. நில மேற்பரப்பு ஆய்வு ( Geomorphology ) 
4. நில இயற்பியல் ஆய்வு ( Geophysical survey ) 
5. துளைக்கிணறு அமைத்தல் ( Drilling ) 
6. மின்னியல் ஆய்வு ( Electrical Logging ) 
7. நீர் ஓட்ட ஆய்வு ( Pump test ) 
8. நிலவேதியல் ஆய்வு ( Geochemical study ) 

ஒரு காலத்தில் ஓர் இடத்தில் உள்ள நிலவியல் மேலும் நில மேற்பரப்பு 
அமைப்பை அறிய அங்குலம் அங்குலமாகக் காலால் நடந்து 
கண்டுபிடிக்கப்பட்டது . ஆனால் தற்பொழுது உலகெங்கும் விமானப் 
புகைப்படங்கள் , செயற்கைக் கோள் புகைப்படங்கள் மேலும் ராடார் 
புகைப்படங்களின் உதவியால் தேவைப்படும் அளவு ஓரளவு களப்பணி செய்து 
நிலவியல் , நிலமேற்பரப்பு வரைபடங்கள் மிகத் துள்ளியமாகத் தயாரிக்கப்பட்டு 
வருகின்றன . இவ்வகை ஆய்வுகளால் நேரமும் , பணச்செலவும் குறைவதுடன் 
மனிதர்களால் எளிதில் செல்ல முடியாத மலை , காடு போன்ற பகுதிகளின் 
நிலவியல் , நிலமேற்பரப்பு அமைப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு சரியான 
வரைபடங்கள் தயாரிக்கப்படுகின்றன . ஒரு காலத்தில் எல்லா வரைபடங்களும் 
கையால் வரையப்பட்டன . இதனால் மனிதர்களின் திறமைக்குத் தக்கவாறு 
அவற்றின் தன்மையும் இருந்தன . ஆனால் தற்பொழுது கணினியின் உதவியால் 
பலவகைப் படங்கள் பார்வைக்கு அழகாகவும் , துள்ளியமாகவும் எல்லா தொழில் 


136 


நுட்பக் குறிப்புகள் அடங்கியதாகவும் வரையப்படுகின்றன . எனவே விமானம் , 
செயற்கைக் கோள் மேலும் ராடார் படங்களின் உதவியால் தொலை உணர்வு 
நுட்பத்தின் வழியாக நிலவியல் , நில மேற்பரப்பு வரைபடங்கள் ஓரளவு களப்பணிக் 
குறிப்புகளுடன் தயாரிக்கப்படுகின்றன . முதன் முதலில் அமெரிக்க நாட்டின் 
நாசா நிறுவனத்தின் மூலம் ஏவப்பட்ட நில செயற்கைக் கோள்களின் உதவியால் 
எடுக்கப்பட்ட செயற்கைக் கோள் புகைப்படங்கள் பயன்படுத்தப்பட்டன . 
தற்பொழுது இந்திய நாட்டின் செயற்கைக்கோள் படங்கள் , பிரான்சு நாட்டு 
செயற்கைக் கோள் படங்கள் , சீனா , ஜப்பான் , ரஷ்யா நாடுகளின் செயற்கைக் 
கோள் படங்கள் என்று பலநாட்டு செயற்கைக் கோள் படங்கள் பொதுவாக 
இயற்கை வளங்களையும் சிறப்பாக நீர்வளமும் கணக்கிட உலகெங்கும் 
பயன்படுத்தப்படுகின்றன ( Baldev Sahai , A , et al . , 1991 , Chi , K , 1994 , Das , S , 
1997 , Balakrishnan , P , 1986 , Edet, A.E , 1998 , Natarajan , P.M , 1995 , 1997 , 1998 , 
2000,2002 ). 

ஒரு படுகையில் பெய்யும் மழை அளவு , அங்குள்ள நீர்நிலைகள் , விவசாய 
நிலத்தில் பயன்படும் தண்ணீர் ஆகியவற்றிலிருந்து நிலநீர்வளம் 
கணக்கிடப்படுகின்றன . நிலவியல் , நிலமேற்பரப்பு ஆய்வுகள் செய்யப்பட்ட பிறகு 
நிலநீர்வளம் உள்ள பகுதிகளைக் கண்டறிந்து அப்பகுதிகளில் நில இயற்பியல் 
ஆய்வு செய்து , அப்பகுதி நிலத்தின் தரைப்பரப்பிற்குக் கீழ் உள்ள நீர்க்கோர்ப்புப் 
பாறைகளின் ஆழம் , கணம் , நிலநீரின் வேதியல் தன்மை , போன்றவை 
கணக்கிடப்படுகிறது . இதன் பின்பு அங்கு துளைக்கிணறு அமைக்கப்படுகிறது . 
துளைக் கிணற்றில் குழாய் இறக்குவதற்கு முன்பு மின்னியல் ஆய்வு 
செய்யப்பட்டு தரையின் கீழ் உள்ள நீர்க்கோர்ப்புப் பாறையின் ஆழம் , கனம் 
துள்ளியமாகக் கணக்கிடப்பட்டு அதன் பின்பு நீர்க்கோர்ப்புப் பாறைகள் உள்ள 
இடத்தில் சல்லடைக் குழாயும் , நீர்க்கோர்ப்புப் பாறை இல்லாத இடத்தில் 
சல்லடைக் குழாய் இல்லாமலும் துளைக்கிணறு அமைக்கப்படுகிறது . இவ்வாறு 
அமைக்கப்பட்ட துளைக் கிணற்றில் உள்ள அழுக்கு , தூசு மேலும் தண்ணீரில் 
கரைந்துள்ள களி ஆகியவற்றை முற்றிலும் அகற்றுவதற்காகக் காற்றுச் செலுத்தி 
கருவி மூலம் ( Air Compressor ) அதிக வேகத்தில் துளைக்கிணற்றில் காற்று 
செலுத்தப்பட்டு துளைக்கிணற்றில் கலங்கலற்ற தண்ணீர் வரும் வரையும் 
இப்பணி தொடர்கிறது . இப்பணி முடிந்ததும் சரியான தண்ணீர் இறைப்பான்கள் 
உதவியுடன் துளைக்கிணற்றில் உள்ள நிலநீர் தொடர்ந்து இறைக்கப்பட்டு , அக் 
கிணற்றின் நிலநீர்வளம் கணக்கிடப்படுகிறது . இந்த ஆய்வின் மூலமாகத்தான் 
நிலநீர் மட்டம் , நிலநீர் இறங்கும் வேகம் , நிலநீர் ஊறும் பாங்கு , நீர்க்கோர்ப்புப் 
பாறைகளின் நீர் கடத்தும் திறன் (transmissivity ) , நீர் விடும் பாங்கு ( specific 
yield ) போன்ற குணங்களை அறிய முடிகிறது . நிலநீர் வளத்தை முறையாக 
அறிவியல் வழிகளில் கண்டறிய மேலே கூறிய நிலநீர்க் கோர்ப்புப் பாறைகளின் 
குணங்கள் மிகவும் உதவுகின்றன ( Theis , C.V , 1935 , 1963 , Brown , R.H , 1953 , 
Rushton , K.R , 1978 , Balukraya, P.N , 2005 , Howle , J.F , 1997 ). 


137 


நீர்க்கோர்ப்புப் பாறைகளின் குணங்களைக் கணக்கிடல் 

முறையான நிலநீர் ஓட்ட ஆய்வைச் செய்து கீழ்க்கண்ட 
சமன்பாடுகளின் வழிகளில் நீர்க்கோர்ப்புப் பாறைகளின் குணங்கள் 
கண்டுபிடிக்கப்படுகின்றன ( FletcherG Driscoll , 1987 , Majumdar , R.K , Das , D , 
2011 ). 

( 1 ) சமநிலை சமன்பாடு ( Equalization Formula ) 

நிலநீர் அழுத்தத்தில் இல்லாத நீர்க் கோப்புப் பாறைகள் 
(( Unconfined acquifer) 
Q 

I K ( h - h ) 


2.3 Log r.l , 
நிலநீர் அழுத்தத்தில் உள்ள நீர்க் கோர்ப்புப் பாறைகள் சமன்பாடு 
(( Confined aquifer) 
Q 

2.73 T ( h, -h , ) 


( 2 ) 


Log 1 , 112 
தீஸ் என்பவரின் சமநிலை அடையாச் சமன்பாடு 
h 

114.6 Q / T W ( u ) 


u 


|| 


1.877 


S 


Tt 


( 3 ) 


தீஸ் என்பவரின் மாற்றம் செய்யப்பட்ட சமன்பாடு 
T 

264Q 


As 


S 


||| 


0.36Tt . 


P 


இவற்றில் , 


As 


Q 


ஒரு கால அளவில் ஏற்படும் நிலநீர் இறக்கம் , அடியில் , 
காலன் அளவில் நிமிடத்திற்கு இறைக்கப்படும் நிலநீர் , 
சதுர அடிப்பரப்பளவில் காலன் அளவில் நிமிடத்திற்கு நிலநீர்க் 
கோர்ப்புப் பாறையில் உள் செல்லும் நிலநீர் அளவு, 


K 


138 


|| 


T 

நீர்க்கோர்ப்புப் பாறை நாள் ஒன்றிற்குக் கடத்தும் நிலநீர் அளவு , 
h & h = நிலநீர்மட்டம் சமநிலை அடைந்த பிறகு நிலநீர் இறைக்கும் 

கிணற்றிலிருந்து 7 , & , தூரத்தில் உள்ள நிலநீர் மட்டம் , அடியில், 
h 

ஒரு நாளில் பார்வைக் கிணற்றில் ஏற்பட்ட நிலநீர்மட்ட இறக்கம் 
W ( u ) & u = ஒரு கால அளவில் (t ) உள்ள கிணறுகளின் இயல்புத் தன்மை 
S 

நிலநீர் தங்கும் திறன் ( Storage Coefficient ) 
1 . 

செமிலாக் வரைபடத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்படும் O ( zero ) 

அளவு நிலநீர்மட்டம் இறங்குவதற்கு ஆகும் நேரம் , நாளில் 

உலகெங்கும் செய்யப்படும் மேற்பரப்பு மேலும் நிலநீர்வள ஆய்வால் , 
ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள நீர்வளம் கணக்கிடப்பட்டு ஆங்காங்குள்ள 
நீர்வளத்திற்கு ஏற்ற வகையில் மேலாண்மை வழிகளைக் கடைப்பிடித்து 
தண்ணீரைச் சிக்கன வழிகளில் பயன்படுத்தி பற்றாக்குறை களையப்பட்டு 
வருகிறது . எனவே தண்ணீர்ப் பற்றாக்குறை உள்ள இந்த 21 ஆம் நூற்றாண்டில் 
உலகளவில் முறையான நீர்வள ஆய்வு செய்ய வேண்டியது மிகவும் 
இன்றியமையாத ஒன்றாகும் . 
தண்ணீரின் வேதியல் தன்மை 

மேற்பரப்பு நீர் மேலும் நிலநீர் பயன்படத் தக்கதா இல்லையா என்பதை 
அறிய மேற்பரப்பு மேலும் கிணற்றில் உள்ள நிலநீர் எடுக்கப்பட்டு வேதியல் 
பகுப்பாய்வு செய்யப்பட்டு அறியப்படுகிறது ( Gowthaman , B , 2001 , Hem , J.D , 1991 , 
Sastri.J.C.V , 1976 , U.S. Code of Federal Regulations, 2000 ) . பொதுவாகத் 
தண்ணீரின் மின் கடத்தும் திறன் ( Electrical Conductivity ), அதில் உள்ள மொத்த 
கரைபொருள் ( Total Dissolved Solid ), சோடியம் கிரகிக்கும் விகிதம் ( Sodium 
Absorption Ratio ) , உலோக மூலகங்களின் வேதியல் குணங்களைப் 
பயன்படுத்தி தண்ணீரின் தரம் கண்டுபிடிக்கப்படுகிறது . 

தண்ணீரின் மின்கடத்தும் திறன் , ( மைக்ரோ சைமன் 25 டிகிரி சென்டி 
கிரேட் ) 2,250 க்குக் கூடுதலாகவும் , மொத்த கரைபொருள் ( லிட்டருக்கு 
மில்லிகிராம் ) 2000 க்குக் கூடுதலாகவும் , சோடியம் கிரகிக்கும் விகிதம் 26 க்குக் 
கூடுதலாகவும் இருப்பின் அத் தண்ணீர் தரமற்றது ஆகும். 

இது மட்டுமின்றி குடிப்பதற்குப் பயன்படுத்தும் தண்ணீரில் 
கண்ணுக்குத் தெரியாத கிருமிகள் இருக்கக் கூடாது . மேலும் இரும்பு , ஈயம் 
போன்ற உலோக மூலகங்களின் அளவு கிழே கண்ட அளவுகளை விடக் 
( லிட்டரில் மில்லிகிராம் ) குறைவாக இருத்தல் அவசியம் . 
இரும்பு 

செலினியம் 

: 0.01 
மேன்கனீஸ் 

தாமிரம் 

: 0.05 
சிங்க் 15.0 சல்பேட் 

: 200 


: 0.3 
: 0.1 


139 


புளுரைடு 


: 1.0 நைட்ரேட் 

: 50 
ஈயம் : 0.05 

ஆர்சனிக் : 0.05 
காட்மியம் : 0.01 குரோமியம் 

: 0.05 
சயனைடு : 0.05 

மேலே கூறிய வழிகளில் , நீர்க்கோர்ப்புப் பாறைகளின் குணம் , நிலநீர் 
மேலும் மேற்பரப்பு நீர் ஆகியவற்றின் வேதியல் தன்மை ( WHO , 2008 and CPCB , 
2007 ) போன்றவை வளர்ந்த மேலும் வளரும் நாடுகளில் அறிவியல் ஆய்வு மூலம் 
கண்டுபிடிக்கப்படுகிறது . ஆற்றுப்படுகையின் நீர்வளம் மேலும் அதன் தரம் 
இவ்வாறு துல்லியமாகக் கணக்கிடப்படுவதால் அதற்கு ஏற்ற வகையில் 
பயன்படுத்தும் வழிகளைக் கண்டறிந்து தண்ணீரைச் சேமித்து எதிர்காலச் 
சந்ததியினரும் பயன்படுத்தத் திட்டமிட வாய்ப்பு ஏற்படுகிறது . 

வளர்ந்த நாடுகளின் நீர்வளம் அறிவியல் முறைப்படி கணக்கிடப் 
பட்டுள்ளது . பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்ட நாடுகளில் உள்ள நீர்வளத்தை 
அறிவியல் வழிகளில் கணக்கிடத் தற்பொழுது முயற்சி துவங்கியுள்ளது . இந்த 
நாடுகளின் நீர்வளம் துள்ளியமாகக் கணக்கிட்ட பிறகு , இப்பகுதி வாழ் மக்கள் , 
அங்குள்ள நீர்வளத்திற்கு ஏற்ற வழிகளில் நீர்வளப் பயன்பாட்டில் சிக்கனத்தைக் 
கடைப்பிடிக்க இவ்வகை ஆய்வுகள் உதவும் . எனவே ஒரு நாட்டின் நீர்வளம் அதன் 
தரம் போன்றவற்றை ஆற்றுப்படுகை வாரியாக அறிவியல் முறைப்படி கண்டறிதல் , 
தண்ணீர்த் தட்டுப்பாடு ஏற்பட்டு வரும் இந்த 21 ஆம் நூற்றாண்டின் கட்டாயம் 
ஆகும் . தொழில் மேலும் கல்வி வளாகங்களும் அங்குள்ள நீர்வளத்தை 
நடைமுறையில் பின்பற்றப்படும் அறிவியல் முறைகளில் கணக்கிட்டால்தான் 
அவை எந்தெந்த வகைகளில் தம் நீர்வளத்தைப் பெருக்க முடியுமோ அந்தந்த 
வழிகளில் பெருக்கி வளாகங்களின் வளர்ச்சியில் தொய்வு அடையாமல் 
தொடர்ந்து வளர வாய்ப்பு ஏற்படும் . 
காட்டாறு நதிப்படுகையின் நீர்வளம் 

ஒரு நதிப்படுகைக்கு நீர்ச் சுழற்சியிலிருந்து மூன்று வழிகளில் நீர்வளம் 
கிடைக்கிறது . அவை மழைநீர், பனிக்கட்டி , நிலநீர் ஆகும் . ஆய்வுப்பகுதி மழை 
மேலும் நிலநீர் ஆகிய இருவழிகளில் நீர்வளம் பெறுகிறது . இவற்றுடன் மேட்டூர் 
அணையிலிருந்தும் தண்ணீர் பெறுகிறது . 
நீரியல் 

ஆய்வுப்பகுதியின் மேற்பரப்பு மேலும் நில நீர் ஆகிய வளங்களை 
அறிவது அவசியம் . அப்பொழுதுதான் இங்குள்ள நீர் வளம் , தேவைப்படும் நீர் 
வளம் ஆகியவற்றை அறிந்து நீர் வள மேலாண்மை வழிகளை மேற்கொள்ள 
முடியும் . 
மேற்பரப்பு நீர்வளம் 

ஆய்வுப் பகுதியின் ஆண்டுச் சராசரி மழை அளவு 838.70 மில்லிமீட்டர் . 
பெய்யும் மழை எல்லாம் மேற்பரப்பு நீர்வளம் ஆவதில்லை . பெய்யும் மழையில் ஒரு 


140 


பகுதி மண்ணிற்கு ஈரப் பதைத்தைக் கொடுக்கிறது . ஒரு சிறுபகுதி தரையில் 
உள்ள மரம் , செடி , கொடிகளுக்குப் பயன்படுகிறது . ஒரு பகுதி தரையின் கீழே 
சென்று நிலநீராகிறது . ஒரு பகுதி ஆங்காங்கு நிலவிவரும் வெப்பத்தின் 
காரணமாக ஆவியாகிவிடுகிறது . இவை எல்லாம் போக மீதி உள்ள மழைநீர்தான் 
மேற்பரப்பு நீராகிறது . இவ்வகையில் பார்த்தால் , மரம் , செடி கொடிகள் இல்லாத 
பகுதிகளில் பெய்யும் மழையில் சுமார் 25 விழுக்காட்டிலிருந்து 30 விழுக்காடு 
மேற்பரப்பு நீர் உற்பத்தியாகிறது . மரம் , செடி கொடிகள் உள்ள இடங்களில் சுமார் 
15 விழுக்காடு முதல் 20 விழுக்காடு வரை , பெய்யும் மழை நீர் மேற்பரப்பாகிறது . 
ஒரு இடத்தில் அமைந்துள்ள, மண் மேலும் பாறை வகைளும் மேற்பரப்பு நீரின் 
அளவைக் கூடுதலாகவும் குறைவாகவும் ஆக்க முடியும் . இதற்குக் காரணம் 
அவற்றின் நீர் ஓட்டத்திறன் வேறுபாடுகள் ஆகும் . பொதுவாக நீர் ஓட்டத்திறன் 
இடத்திற்கு இடம் வேறு படும் 

திருச்சிராபள்ளி நகரில் உள்ள பொதுபணித்துறை , அறிவியல் 
முறைப்படி , நீரின் ஓட்டத்திறனைப் பயன்படுத்தி ( Run - Off - Coefficient ) காட்டாறு 
நதிப்படுகையின் மேற்பரப்பு நீர்வளத்தைக் கணக்கிட்டுள்ளது . 

சில விவசாயப் பகுதிகளுக்கு அவ்விடத்தில் உற்பத்தியாகும் மேற்பரப்பு 
நீர்வளம் , நிலநீர் வளம் போக , நீர்த் தேக்கங்களிலிருந்து கால்வாய் வழியாக 
மேற்பரப்பு நீர்வளம் பெறுவதும் உண்டு . காட்டாற்று நதிப் படுகைக்கு மேட்டூர் 
அணையில் தேக்கப்பட்டுள்ள மழை நீர் காவிரி ஆற்றிலிருந்து 
உய்யக்கொண்டான் கால்வாய் வழியாக , இங்குள்ள 63 பொதுப்பணித்துறை 
ஏரிகளில் நிரப்பப்பட்டுப் பாசனத்திற்குப் பயன்படுகிறது . 

ஆய்வுப்பகுதியின் பரப்பளவு 390.44 சதுரகிலோமீட்டர் . இப்பரப்பளவில் 
இங்கு உற்பத்தியாகும் மேற்பரப்பு மேலும் காவிரி ஆற்றிலிருந்து கிடைக்கும் 
நீர்வளம் 5.09 டி.எம்.சி. 
நிலநீர் 


இந்திய நாட்டின் நிலநீர் வளத்தைக் கணக்கிட 1997 ஆம் ஆண்டு 
அதிக அளவில் நிலநீர் எடுக்கும் குழு ( Over Exploitation Committee ) என்ற 
பெயரில் ஒரு குழு அமைக்கப்பட்டது . அக்குழுவின் பரிந்துரைப்படி தற்பொழுது 
நிலநீர் வளம் கணக்கிடப்பட்டது . 

நிலநீர் ஏற்ற இறக்க அளவுகளையும் , பாறைகளின் நீர் விடும் திறனையும் 
(Specific yield ) பயன்படுத்தி நிலநீர் வளம் கணக்கிட இக்குழு பரிந்துரை 
செய்தது . இப்பரிந்துரைப்படி நிலநீர்ச் செறிவைக் கொடுக்கும் ஆதாரங்களாகக் 
கருதப்படுபவை 1. மழைநீர் , 2. ஆறு , குளங்கள் , குட்டைகள் , நதிகள், ஏரிகள் 
போன்ற நீர்நிலைகள் 3. விவசாய நிலங்களுக்குப் பயன்படும் நீரில் கிடைக்கும் 
நிலநீர் 4. இறைக்கும் நிலநீரிலிருந்து கிடைக்கும் நிலநீர்ச் செறிவு 5. ஆழத்தில் 
உள்ள நீர்க்கோர்ப்புப் பாறைகளிலிருந்து கிடைக்கும் கசிவு நீர் ( Upward leakage ) 
போன்ற வகைகளில் நிலநீர்ச் செறிவு கிடைக்கும் என்ற அடிப்படையில் இந்திய 
நாடு மற்றும் உலக நாடுகள் முழுவதும் நிலநீர் வளம் கணக்கிடப்படுகிறது 


141 


[I 


( American Water Works Association , 1973 , Alley, W.M , 1999 , GEC , 1997 , Heath , 
R.C , 1968 , Karanth , K.R , 1987 , Kumar , C.P , 1977 , Raghunath , H.M , 1987 , Schoeller , 
H , 1967 , Walton , W.C , 1962 , CGWB , 1998,2006,2007 ). 

ஒரு இடத்தில் பெய்யும் மழை , அங்குள்ள நீர்நிலைகள் , பாசனப்பரப்பு 
ஆகியவை நிலநீர் வளத்தைக் கொடுக்கின்றன . இவ்வகைகளில் ஆய்வுப் 
பகுதியில் உற்பத்தியாகும் நிலநீர் 2.34 டி.எம்.சி. 

இங்குள்ள நிலநீர் பல்வேறு பயன்பாடுகளுக்குப் பயன்படும் நிலை கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளது . 

மொத்த நிலநீர் = 6,662.62 ஹெக்டேர் மீட்டர் ( ஹெ.மி ) ( 2.34 டி.எம்.சி ) 
பயன்படும் நிலநீர் வளம் 
விவசாயத்திற்குப் பயன்படும் நிலநீர் 

= 305.95 ஹெ.மீ. 
அன்றாடம் மேலும் தொழில் வளர்ச்சிக்குப் = 608.10 ஹெ.மீ. 
பயன்படும் நிலநீர் 
மொத்த நிலநீர்ப் பயன்பாடு 

914.05 ஹெ.மீ. 
2025 ஆம் ஆண்டில் நில நீர்ப் பயன்பாடு 
விவசாயத்திற்குப் பயன்படும் நிலநீர் 

= 5,684.89 ஹெ.மீ. 
அன்றாடம் மேலும் தொழில் வளர்ச்சிக்குப் 631.78 ஹெ.மீ. 

பயன்படும் நிலநீர் 
மொத்த நீர்வளம் 

ஆய்வுப் பகுதியில் உள்ள மேற்பரப்பு நீர் , மேட்டூர் அணையிலிருந்து 
கிடைக்கும் நீர் , நிலநீர் ஆகியவை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 
மேற்பரப்பு நீர் 

3.52 டி.எம்.சி 
மேட்டூர் அணையிலிருந்து கிடைக்கும் நீர் 

1.57 டி.எம்.சி 
நிலநீர் 

2.34 டி.எம்.சி 
மொத்த நீர்வளம் 

7.43 டி.எம்.சி 
நில நீரியல் 

நிலநீர் வளம் அறிய நில நீரியல் ஆய்வுகள் அவசியம் . நிலநீர் மட்ட ஏற்ற 
இறக்கம் நீர்கோர்ப்புப் பாறைகளின் நிலநீர் வளத்தை அறியப் பயன்படுகின்றன . 
எதிர்காலத்தில் புதிதாக அமைக்க இருக்கும் கிணறுகளின் ஆழத்தைத் 
திட்டமிடவும் , மேலும் நிலநீர் நகரும் திசையை அறியவும் நிலநீரியல் ஆய்வுகள் 
உதவுகின்றன . ( Meinzer, Oscar Edward , 1923 , Todd , D.K. et al . , 1980 , Ralph , 
C. Heath, 1987 , Bear , J , 1972 , 1979 , Fletcher G Driscoll , 1987 ) . நிலநீர் மட்டத்தை 
அறிந்து கொள்வதற்குக் கிணறுகள் பயன்படுகின்றன . ஆய்வுப் பகுதியில் எட்டுக் 
கிணறுகளில் நிலநீர்மட்டம் 2001 - ஆம் ஆண்டிலிருந்து எடுக்கப்பட்டு வருகிறது . 


|| 


11 


142 


அட்டவளைா4.1 


ஊர் 


கிணறு 


என் 


நிலநீர்மட்டம் 11ஆவர்டுகளின் 11ஆளர்டுகளின் 
குளிர் 
, 
கோடைகால 
( 
2001-2011 
) 
தரையின்கீழ்உள்ள 
கடல் 
மட்டத்திற்கு தரைமட்டத்திற்குகீழ் நிலநீர்மட்டம் 

மேல் 
உள்ள 
உள்ள 
சராசரி 
நிலநீர் 
மீட்டரில் நிலநீர்மட்டம் 
( 
மீட்டர்) 

மட்டம் 
( 
மீட்டர் 
) குளிர் கோடை 
குளிர் 
கோடைகாலம் 
குறைந்த 
கூடுதல் காலம் 
காலம் 
காலம் 

ஜூலை அளவு அளவு ஜனவரி 

ஜூலைஜனவரி 
65.41 
64.25 

4.355.57 

0.52 
5.97 
60.1458.5 1.84 

3.7 

0.66 4.17 
78.9175.91 
4.73 

6.51 

1.49 
9.50 
68.6266.63 
1.45 

2.5 

0.30 
5.42 
73.56 72.545 
1.0 

2.15 
0.25 4.0 
77.78 75.03 1.17 

7.66 

0.208.85 
81.84 78.63 3.5 

5.91 

3.90 
7.80 88.0985.07 5.32 

7.32 
4.80 
9.55 


1 


( அட்டவணை 4.1- 4.7 படங்கள் 4.1-4.9 ) . 
மட்டம் , ஆகியவற்றின் அட்டவணை மேலும் படங்கள் தயாரிக்கப்பட்டன 
மட்டத்திற்குமேல் உள்ள சராசரி நீர் மட்டம் , தரை மட்டத்திற்குக் கீழ் உள்ள நிலநீர் 
நில நீர் மட்டம் ஆகியவை கண்டறியப்பட்டன . இக்கிணறுகளின் கடல் 
சராசரி நிலநீர் மட்டம் , இம்மாதங்களில் கடல் மட்டத்திற்குமேல் உள்ள சராசரி 
நிலநீர்மட்டம் , 11 ஆண்டுகளின் குளிர் ( ஜனவரி ) மேலும் கோடை காலச் ( ஜூலை ) 
இக்கிணறுகளில் 2001 முதல் 2011 வரை எடுக்கப்பட்ட குறைந்த மேலும் கூடுதல் 


2 


தேவதானம் 
மேலரசங்குடி 
தென்னூர் 
திருவெறும்பூர் கருமண்டபம் துவாக்குடி குண்டூர் சூரியூர் 


3 


4 


5 


6 


7 


8 


143 


அட்டவணை 4.2 
தேவதானம் 


நிலநீர் மட்டம் ( மீட்டர் ) 


மாதங்கள் 


வ.என் 


ஆண்டு 


ஜனவரி 


பிப்ரவரி 


ஆகஸ்ட் 


செப்டம்பர் 


அக்டோபர் 


நவம்பர் 


டிசம்பர் 


* 


1 2001) 0.83 ) 0.83 ) 1.14 1.38 1.88 1.96 / 2.40 | 1.31 ] 1.73 ] 1.40 | 0.60 | 0.52 
2 2002 0.85 0.61 | 1.121.73 2.11 ] 2.25 2.25 3.20 2.602.05 1.92 1.64 
3 | 2003 2.08 2.40 3.10 3.40 3.60 3.80 / 3.20 3.51 3.45 ] 3.01 2.61 | 1.81 
4 2004 3.10 | 2.803.49 | 3.71 | 3.81] 3.90 / 4.30 / 4.41 4.20 4.50 / 3.95 4.21 
5 | 2005 4.35 4.60 / 5.105.26 5.14 5.34 | 5.57 | 4.79 4.03 3.88 ) 3.07 3.89 
6 ( 2006 ) 3.91 ) 4.68 5.10 | 5.82 5.32 5.904.52 4.08 3.81 / 4.17 3.88 | 4.51 
7 | 2007 / 4.14 ) 5.54 / 5.09 5.185.29 5.36 | 5.43 | 4.60 3.901 3.93 | 3.63 3.72 
8 2008 | 4.35 / 4.70 / 4.42 | 5.17 | 5.10 4.353.30 | 2.40 1.79 / 1.42 1.7011.26 
9 | 2009 4.35 4.74 ] 5.02 | 5.35 | 5.80 5.52 / 5.65 | 4.07 3.41 ) 3.08 | 3.81 | 2.39 
101 2010 2.92 3.37 3.84 5.46 5.29 5.82 5.975.52 1.38 4.72 4.18 | 3.37 
11 | 2011 4.15 ) 4.18 / 4.43 / 5.14 | 5.06 5.10 | 5.16.5.11 4.07 4.03 3.80 / 3.31 


அட்டவணை 4.3 


மேலரசங்குடி 


நிலநீர் மட்டம் ( மீட்டர் ) 


மாதங்கள் 


வ.எண 


ஆண்டு 


செப்டம்பர் 


அக்டோபர்2 


ஆகஸ்ட் 


ப 
0 
R. 


ஜீன் 


நவம்பர் 


எது 


டிசம்பர் 


1. 2001 ) 1.92 2.13 2.67 3.00 3.40 / 3.47) 3.09 ) 2.77 | 2.62 1.62 1.74 1.79 
2. ) 2002 1.75 1.63 2.35 | 2.85 3.15 | 2.19 3.40 | 2.60 4.02 3.20 2.17 | 2.03 
3. 2003 2.00 1.10 3.18 3,42 3.82 3.84 4.17 4.103.60 2.95 | 2.55 1.65 
4. 2004 1.60 2.30 2.68 3.42 3.81 2.95 3.60 3.45 / 3.25.1.80 1.10 1.84 
5. ) 2005 1.84 2.34 2.55 3.2012.88 | 3.15 3.773.702.95 2.35 1.731.10 
6.2006 2.05 2.201 2.75 | 3.00 3,153.25 3.30 4.10 | 3,30 1.70 1.451.75 
7. 2007 1.90 2.10 2.70 3,11 3.34 3.42 3.61 3.263.14 2.48 1.96 / 2.01 
18. | 2008 2.14 2.28 2.73 | 2.93 2.86 / 3.05 3.30 | 2.60 2.33 2.12 2,37 10.66 
9.2009 1.14 1.37 1.60 2.30 | 2.87 3.45 ] 3:75 . 3.523.17 | 2.89 2.51 12,32 
10 2010 1.93 2.16 | 2.39 2.65 2.62 2.971 3.191 2.72 2.36 2.11 1.861.56 
11 2011 1.97 2.02 2.10 2.70 3.01 2.06 3.10 3.02 2.91 2.86 2.03 1.60 


2 3 


144 


அட்டவணை 4.4 


தென்னூர் 


நிலநீர் மட்டம் ( மீட்டர் ) 


மாதங்கள் 


வ.எண் 


ஆண்டு 


ஜனவரி 


பிப்ரவரி 


மார்ச்சு 


ஏப்ரல் 


B. 


செப்டம்பர் 


ஆகஸ்ட் 


அக்டோபர் 


ஜீன் 


நவம்பர் 


டிசம்பர் 


மே 


1 | 2001 2.24 | 2.55 2.82 | 3.94 4.16 | 4.29 / 4.64 3.89 4.02 3.09 2.38 2.31 
2 ( 2002 2.57 / 2.07 12.30 / 1.62 3.18 3.55 14.04 4.75 5.25 4.273.28| 3.42 
3 2003 2.5313.73 4.70 16.58 6.90 / 6.46 16.60 / 6.65 5.75 / 4.323.26 3.84 
4 / 2004 5.41 / 5.86 / 6.47 / 4.185.04 5.14 16.04 ) 5.92 6.43 5.40 / 4.683.78 
5 / 2005 4.73 / 5.37 6.00 / 6.38 / 5,25 / 5.88 / 6.51 6.42 5.53 / 6.19 / 2.85 1.49 
6 2006 2.40 | 3.344,45 / 5.60 / 5.28 / 4.87 15.61 6.74 ] 4.56 4.89 2.96 / 3.08 
7 2007 / 2.82 3.88 / 4.184.91 | 5.44 4.11 14.34 / 4.894.59 4.32 4.40 4.41 
8 /2008/3.08 3.162.923.72 3.99 3.62 3.75 ) 2.64 2.201.92 12.14 1.92 
9 2009 2.74 3.02 3.27 | 3,45 3.72 9.30 / 9.35 9.50 / 9.77 9.99 2.42 2.03 
10 / 20102.70 / 3.263,57 / 3.67 / 3.41 3.81 14.06 3.72 / 3.47 3.20 4.01 3.38 
11 | 2011 3.36 3.65 | 3.72 4.98 | 4,86 4.90 | 5.03 4.92 4.81 | 4.73 3.13| 2.46 


அட்டவணை 4.5 


திருவெறும்பூர் 
நிலநீர் மட்டம் ( மீட்டர் ) 


மாதங்கள் 


வ.எண் 


செப்டம்பர் 


ஆகஸ்ட் 


அக்டோபர் 


09. 
ஐ 


நவம்பர் 


டிசம்பர் 


1 2001 2.02 1.82 2.30 | 3.65 ) 4.00 | 4.1715.204.39 4.61 | 3.85 4.94 1.84 
2 2002 2.25 2.18 | 2.14 3.00 | 3.77 ) 4.05 4.05 4.07 4.42 4.84 | 4.45 .35 
3 | 2003 3.353.35 4,805,15 1.50 / 4,50 | 4.17 | 4,132.602,00 2.20 0.60 
4 | 2004 2.56 3.36 | 3.76 4.00 4,45 | 3,2014.00 4.33 ) 4,461.15 | 0.30 | 0.18 
5 | 2005 | 1.45 1.72 2.55 / 3.482.41 | 2.2012.50 / 3.20 3.40 | 1.750.350.20 
6 2006 2.45 0.821.75 | 2.00 2.702.00 | 3.00 ) 4.05 ) 1.85 2.42 1.30 1.63 
7 2007 2.30 | 2.55 3.05 4.29 ) 4.51 5.265.424.15 3.954.92 | 3,443.56 
8 | 2008 2.52 | 2.46 2.21 | 2.83 ) 3,574,0514.70 / 4.35 4.02 3.65 3.89 1.27 
92009 1.62 191 2.252.60 3.07 4.27 14.50 ] 3.46 / 3.10 2.901.66 | 1.38 
10 20101.92 2.06 2.3114.144.004.473.96 3.53 3.21 | 2.94 | 1.10 3.30 

11 | 1.60 1.67 1.702.213.38 | 3.43 14.45 4.222.4612.37 0.15 0.02 


145 


அட்டவணை 4.6 
கருமண்டபம் 


நிலநீர் மட்டம் ( மீட்டர் ) 


மாதங்கள் 


1 2001 1.02 1.46 1.69 / 1.52 1.80 2.13 2.171.62 4.00 | 0.52 10.75 10.80 
2 /2002/0.95 0.57 1.06 1.30 / 1.73 | 1.55 3.77 | 2.04 2.37 2.16 1.18 | 0.96 
3 2003 1.60 1.69 1.86 | 2.15 ) 2.73 2,48 /2.90 2.86 2.74 ] 1.671.351.08 
4 / 2004 1.31 | 1,461.66 | 0.901 0.851.1101.31 | 1.70 | 2.40 | 0.7510.40 0.60 
5 

2005 1.00 1.25 1.50 1.40 ] 1.47 1.8512.15 | 2,35 | 2.551.7510.25 10.46 
6 /2006/0.60|0.96 1.47 | 1.55 1,40 | 1.50 / 1.75 / 2,101 0.94 / 0.30 | 0.40 0.22 
7 2007 1.55 | 1.20 1.32 1.56 | 1.56 1.72 1.95 1.51 ) 1.611.93 1.40 1.45 
8 | 2008 0.8010.9410.77 | 1.40 / 0.75 1.351.55 1.380.800.6510.90 10.41 
9 | 2009 0.77 1.00 1.35 / 1.85 ] 2,50 / 2.82 | 2.03 1.73 1.49 ) 1.04 10.350.03 
10 / 2010 / 0.901.22 1.57 | 2.00 1.75 2.17 11.77 ) 1,331.11 | 0.93 10.54 10.32 
11 2011 10.991.10 1.2512.05 1.38 1.50 1.251.156.06 1.31 10.44 10.06 


அட்டவணை 4.7 


துவாக்குடி 
நிலநீர் மட்டம் ( மீட்டர் ) 


மாதங்கள் 


மே 


ஜூன் 


-0M- 


20010.70 10.90 | 2.27 ) 0.97 1.30 | 2.07 5.35 1.32 0.77 10.85 10.5510.62 
2 2002 0.8510.35 10.931.751.43 | 1.87 1.35 2.228 1.9612.86 10.78 1.09 
3 2003 4.80 / 5.61 ( 8.53 9.10 | 7.07 4.15 / 3.76 3,451.85 0.70 10.75 | 0.25 
4 | 2004) 1.66 1.95 | 2.35 ) 4.01 ) 4.99 / 0.95 2.70 | 2.50 5.55 0.38 10.13 ) 0.33 
5 2005 1.17 11.93 | 3.75 6.65 5.135.607.66 7.05 8.85 6.660 / 9.2010.27 
6 2006 0.63 | 1.001.77 1.90 2.152,854.35 6.853.90 0.45 10.75 0.60 
7 2007 1.351.90 13.70 / 1.35 4.66 | 7.39 / 6,967.42 6.81 3.76 10.94 | 0.95 
8 2008 0.97 1.16 10.91 ) 1.69 2.14 3.80 / 5.55 5.37 ) 4.92 4.51 14.78 ) 0.61 
9 2009 1.02 1.29 1.54 1.90 ] 2.35 1,48 ) 1.55 1.56 | 1.34 1.07 10.23 / 0.09 
10 2010 0.86 / 1.04 1.25 2.11 | 1.95 2.22 2.71 2.92 2.77 2.51 0.600.32 
11 2011 0.77 /0.83 0.981.41 2.11 2.154.41 426 / 0.41 / 0.33 0.74 0.36 


146 


தேவதானம் 
தரை மட்டத்திற்குக் கீழ் உள்ள நிலநீர் மட்டம் 


1 


ma 


M 


5 


0 


20 


03 


24 


2000 


2003 


20 :) 


2008 


00 


2011 


படம் 4.1 


மேலரசங்குடி 
தரை மட்டத்திற்குக் கீழ் உள்ள நிலநீர் மட்டம் 


05 


1 


15 


2 


שוחררותדע 


25 


3 


15 


15 


20 


? 


2 


20 


05 


2006 


2000 


200 


2010 


2011 


படம் 4.2 


147 


தென்னூர் 
தரை மட்டத்திற்குக் கீழ் உள்ள நிலநீர் மட்டம் 


2 


Manlleu 


6 


- 


2 . 


m 


200 


01 


படம் 4.3 


துவக் 
தபைட்டத்திருக்க உள்ள நிலாட்டம் 


2 
3 
4 


நிலநீர்மட்டம்மீட்டரில் 


I 


8 
9 


201 | 20P | R | 2004 2005 


2012072RI PAR | 20101011 


மாதம் மற்றும் ஆண்டு 


படம் 4.4 


148 


கருமண்டம் தனமட்டத்திற்குக்கீழ்உள்ளநிலர்மட்டம் 


1 


A/ WWW/ 


2 


anty 


3 


R. 


5 


7 


சாராசு 


டிசம்பர் 


டிசம்பர் 


பாடின் 


ដូច្នោះ 


मन्मन 


பாவான் 


டிசம்பர் 


பாழான் 


பான் 


பாடினன் 


2001 


20002 


203 


2004 


2005 
| 
2006 


2007 


208 
2009 


110%IOLOG 


மாதம் 
மற்றும் 
ஆண்டு 


படம் 
4.5 


149 


11 ஆண்டுகளின் ( 2001-2011 ) கடல் மட்டத்திற்கு மேல் உள்ள ஜனவரி மாத 

சராசரி நிலநீர் மட்ட ஓத்தவரைகோடு படம் 


காட்டாறுநதிப்படுகை 


AA 


79-40 


28S 


1800 


10 
50 


N 
10 


தேவதானம் 


7 


2166.14 


8 


பேசங்குடி 


தென்னூர் 


5371.50 
கருமண்டபம் 


திருவெறும்பூர் 


1 


100 


107 


துவக்குடி 


குண்டூர் 


பாரதிதாசன் பல்கலைக் கழகம் 


101 
20 


5708.05 


சூரியூர் 


TRAS 


72050 


விளக்கம் 


அளவு 


• கினறு மண் நிலப் பட்டம் மீட்டரில் 


0 


5 


104 


1 இவர் நகரும் திசை 
கட்டம் கட்டத்திற்கு மேல் 
உள்ள திவர் பட்ட ஒத்த வாரகோடு 


படம் 4.6 


150 


11 
சனைரமிப்பேன் 

பாதிப்ள்க 


A 


E 


* 


73750 


N 


KI 
1C 


50 


L 


75.1 


100 


0 


5 


101 


te 
40 பப்ட 

சேஸ் 


யம் 47 


151 


11 ஆண்டுகளின் ( 2001-2011 ) ஜனவரி மாத சராசரி தரைமட்டத்திற்குக் 

கீழ் உள்ள நிலநீர் மட்ட ஒத்தவரைகோடு படம் 


காட்டாறுநதிப்படுகை 


A 


Ema 


N 
10 


N 


தேவதானம் 


தென்றும் 


மேலரசங்குடி 


கருமண்டபம் 


திருவெறும்பூர் 


10 


111 


துவாக்குடி 


conto 


பாரதிராணி பல்கலைக் கழகம் 


10 
20 


10 


TION 
சூரியம் 


755 


1350 


விளக்கம் 


அளவு 


14.55 


0 


5 


10 கி.மீ. 


கிணறு என திலறி மட்டம் , மீட்டரில் 


-24 வேதிபட்ட ஒத்த வரைகோடு 


படம் 4.8 


152 


11 ஆண்டுகளின் ( 2001-2011 ) ஜூலை மாத சராசரி தரைமட்டத்திற்குக் 

கீழ் உள்ள நிவநீர் மட்ட ஒத்த வரைகோடு படம் 


காட்பறுநதிப்படுகை 


வ 


A 


E 


E 


784S 


7860 


N 


N 
to 


105 . 


தேவதானம் 


தென்னூர் 


மேலரசங்குடி 


SE2.151 


K25 


கருமளர்யம் 


திருவெறும்பூர் 


10 
S 


துவாக்குடி 


குண்டூர் 


பாரதிதாசன் பல்கலைக் கழகம் 


10 


சூரியூர் 


E 

7840 


2345 

ப 


Terse 


விளக்கம் 


அளவு 


5 


10 கி.மீ. 


1157 
* விணறு எண் /திவர் மட்டம் , மீட்டரில் 


உயி , நிலத மட்ட ஒத்த வரைகோடு 


படம் . 4.9 


153 


நில நீர் மட்ட ஆய்விலிருந்து அறியும் உண்மைகள் 

இந்த எட்டு ஊர்களில் உள்ள கிணறுகளின் குறைந்த அளவு நீர் மட்டம் 
0.20 மீட்டர் , கூடுதல் நில நீர் மட்டம் 9.55 மீட்டர் . இந்த 8 ஊர்களிலும் , சூரியூர் 
கிராமத்தில் 
தான் தாழ்ந்த நில நீர் மட்டம் மற்ற ஊர்களைக் காட்டிலும் கூடுதலாக 
இருக்கிறது . இதற்குக் காரணம் இந்த ஊர் காவிரி ஆற்றிலிருந்து அதிக 
துரத்தில் இருப்பதே ஆகும் . வடகிழக்காக காவிரி ஆற்றை நோக்கி நிலநீர் 
ஓடுவதை , கடல் மட்ட நிலநீர் வரைபடத்திலிருந்து அறிய முடிகிறது . மேலும் 
கருமண்டபம் , திருவெறும்பூர் பகுதிகளில் உள்ள நிலநீர் மட்டம் தரையின் அருகில் 
இருப்பது மற்ற நில நீர் மட்ட வரைபடங்களிலிருந்து தெரியவருகிறது . பொதுவாகக் 
கோடை காலத்தில் நில நீர் மட்டம் தாழ்கிறது . மழைப் பருவங்களில் நில நீர் மட்டம் 
சிறிது சிறிதாக உயரத் துவங்குகிறது . 2005 ஆம் ஆண்டு முதல் 2007 ஆம் 
ஆண்டு முடிய உள்ள ஆண்டுகளில் நில நீர் மட்டம் தாழ்ந்து வருகிறது . பின்பு 
படிப்படியாக உயரத் துவங்குகிறது . 

பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள 22 துளைக் 
கிணறுகளிலும் , இரு தோண்டு கிணறுகளிலும் நிலநீர் மட்டம் அளக்கப்பட்டு 
நிலநீர்மட்டம் கணக்கிடப்படுகிறது . இங்குள்ள தோண்டு கிணற்றின் நிலநீர் மட்டம் 
ஆகஸ்ட் 2008 ஆம் ஆண்டு 8 அடியிலிருந்து 32 அடியாகவும் , துளைக் 
கிணறுகளின் நிலநீர்மட்டம் 36 அடியிலிருந்து 72 அடி வரை உள்ளது . 
குளிர்காலத்தில் இத்துளைக் கிணறுகளின் நீர் மட்டம் தரைக்குக் கீழ் 26 
அடியிலிருந்து 65 அடியாகவும் , கோடைப் பருவத்தில் தரைக்குக் கீழ் 34 அடி 
முதல் 85 அடி வரை உள்ளது . இத்துளைக்கிணறுகளின் ஆழம் 200 அடி முதல் 
550 அடி வரை உள்ளது . தோண்டு கிணறுகளின் ஆழம் 30 அடியிலிருந்து 35 
அடி வரை உள்ளது ( அட்டவணை 4.8 மற்றும் 4.9 ). 

இக்கிணறுகளிலிருந்து நிமிடத்திற்கு 30 முதல் 60 லிட்டர் வரை நில 
நீரைப் பெற வாய்ப்புள்ளது . மண்டையூரில் அமைந்துள்ள துளைக் கிணறு 
நிமிடத்திற்கு 100 லிட்டர் அளவு தண்ணீர் தரவல்லதாக உள்ளது . சராசரியாக 
ஒரு துளைக் கிணற்றிலிருந்து நிமிடத்திற்கு 30 லிட்டர் நிலநீர் நிரந்தரமாகப் பெற 
முடியும் . வளாகத்தில் உள்ள 24 கிணறுகளிலும் 2008 ஜனவரியிலிருந்து 
ஆண்டிற்கு இருமுறை , ஜனவரி மேலும் ஜுலை மாதங்களில் தொடர்ந்து 
நிலநீர்மட்டம் எடுக்கப்பட்டு வருகிறது . பொதுவாக இக்கிணறுகளில் ஜனவரி 
மாதத்தில் உள்ள நிலநீர் மட்டத்தை விட ஜுலை மாத நிலநீர் மட்டம் தாழ்வாக 
இருக்கிறது . நிலநீர் மட்டம் இக்கிணறுகளில் 2 அடியிலிருந்து 83 அடி வரை 
உள்ளது . இக்கிணறுகளில் தொடர்ந்து நிலநீர்மட்டம் தாழ்ந்து வருகிறது 
( அட்டவணை 4.8 மற்றும் 4.9 ). 


154 


அட்டவணை 4.8 
பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள கிணறுகள் 

பற்றிய குறிப்பு 
ஆகஸ்ட் 2008 


அந்துக்கிட 


. 


ட்டியிருந்து 
திதிபட்டம் / 


1 


6 " 


20 


32 


2 


250 


52 


3 


250 


54 


6 " 


250 


56 


5 


6 " 


250 


6 


8 " 


250 


7 


6 " 


250 


44 


8 


235 


2 


9 


8 " 


250 


43 


10 


6 " 


200 


51 


11 


புவி அறிவியல் பள்ளியின் பின்புறம் 
பசுமை இல்லத்தாவாஇயல் 
துறைமின் பின்புறம் 
உயிரியல் தொழிநுட்பத் துறையின் 
பின்புறம் 
புதுபை ஆய்வத்தின் வடமேற்கு 
நுண்ணியல் துறையின் 
பேற்குப்பகுதி 
புதிய ஆட்சி மன்ற அலுவலகத்தின் 
முன்புறப் 
கவிதாயல் துறையின் பின்புறம் 
சூரியூர்ளியின் கிழக்கு 
பின்சார நிலையம் 
தொலைபேசி அலுவலகம் அருகில் 
முத்திலை விடுதியின் முன்புறப் 
முதுநிலை விடுதியின் கிழக்கு 
புதிய ஆடவர் விடுதியின் பின்புறம் 
தாழ்த்தப்பட்டோர் காவேரி புதிய 
ஆடவர் விடுதியின் பின்புறப் 
காவேரி ஆடவர் விடுதியின் 
பின்புறம் 
தாழ்த்தப்பட்டார் பென்கள் 
பொன்னி விடுதியின் பின்புறப் 
பொன்னிபென்கள் விடுதியின் 
கிழக்கு 
பாதிரி உயிர் பரப் பண்பண 
அருகில் 
பொன்னி பற்றுப் புதிய பெண்கள் 
விடுகளின் பின்புறப் 
விருந்தினர் பாரிசையின் தெற்கு 


6 " 


200 


57 


12 


200 


58 


13 


300 


14 


6 " 


350 


45 


15 


8 " 


20 


16 


8 
" 


550 


37 


17 


8 " 


250 


4 


18 


8 " 


300 


72 


19 


8 " 


550 


36 


20 


6 " 


300 


18 


21 


இரு ஆராய்ச்சி பண்ணை 


200 


54 


22 


" டி " வகை அலுவலர் குடியிருப்பு 


8 " 


20 


53 " 


கிபற்றின் அடைப்பு அசு 


கசிவதுசிருப்பிடம் 
பராபரிப்பு அலுவலக மேற்குப்புறப் 


A 


20 
விட்டம் 


35 


32 


B 


துணைவேர் இல்லம் எதிரில் 


0 0 


30 



8 


155 


அட்டவணை 49 
பாரதிதாசன் பல்கலைக்கழகக்கடிகளின் நியதியாட்டம் 

திர் மட்டம் தயிர் 


2 


0 


200 


2011 


511, 


1 


க 


8 


48 


5 ( 51 


8 


50 


? 


க 


48 


52 


. 


க 


50 


அ 


1 புவி அறிவியல் பாபி பி புறு 

பாயை இப்புத் தாரயம் தனுர் 
பிறம் 

பியம் தொழிப்புத் தரையில் 
3 

பிஸ்மம் 

புதய ஆய்வத்தின் வடமேற்கு 
5 நுண்ணிய றையின் மேற்குப்பகுதி 

புதிய ஆட்சிமன்ற அலுவலகத்தின் 
5 


49 


51 


க 


க 


க 


. 


48 


54 


5 


51 


57 


8181819 


47 


53 


43 


51 


க 


ஜ 


45 


41 


8 


5 


1 |கணிதம் றை பின்புறம் 


க 


37 


44 


5 


3 


9 


12 


க 


ய 


. 


2/9/96 


3 


3|g|8|818183 


க 


CA/Alg|8 


1 


47 


ம 


13 


க 


19 


51 


3 


40 


37 


41 


1 . 


க 


30 


41 


து 


40 


46 ( 52 


52 


8 


51 


6 


52 


50 


16 


8 சிரிய விழக்கு 
9 மிளகாய் 
10 தொலைபேசி அவலகம் அருகில் 
11 10 நிண விடுதியின் மூன்றும் 
12 முதிய விடுதியின் கிழக்கு 
13 புதிய ஆடவர் விடுதியின் பின்புறம் 

தாழ்த்தப்பட்டோர் சாவரிபுரிய 

அடர் விடுதிப்பிப்பார் 
15 கணினி ஆடவர் விடுதியின் பின்புறம் 

தாழ்த்தப்பட்டோர் பெண்கள் பொன்னி 
விடுதியின் பின்புறம் 

பொள்ளிவங்கள் விடுதியின் 
17 

கிழக்கு 
18 பாதிரிஉப்புப் பண்ணை அருகில் 

பொன் மற்றும் புதிய பெண்கள் 
19 

விடுக்களின் பின்புறம் 
20 விருந்தினர் மரியின் தெற்கு 
21 |இய ஆராய்ச்சிபண்னை 
22 " வைன் குடியிருப்பு 
A பராமரிப்பு அலுவலக மேற்குப்புறம் 
B ணைவேந்தர் இல்லம் எதிரில் 


ल 


30 


37 


34 


8| 


து 


8 


க எ 


67 


61 


67 


72 


க 


40 


க 


67 


6 


72 


க 


க 


70 


19 


53 


52 


ம 


53 


50 


6 


48 


47 


வ 


52 


85 


88[8/3 


25 


20 


A0 


RR318/ 
? 


23 


29 


ஐ 


31 


E0 


2 


3 


5 


8 


4 


7 


5 


6 


156 


1 . 


2 . 


பாரதிதாசன் பல்கலைக்கழகம் , பல்கலைப்பேரூர் வளாகத்தில் உள்ள 
கிணறுகளின் 4 ஆண்டுகள் ஜுலை மாதத்தின் தரையின் கீழ் உள்ள சராசரி 
நிலநீர் மட்டத்திற்கு ஒத்த நிலநீர் மட்ட வரைபடம் தயாரிக்கப்பட்டது . இந்த 
வரைபடத்திலிருந்து கீழ்க்கண்ட நிலநீர் மட்ட உண்மைகள் கண்டறிப்பட்டது ( படம் 
4.10 ). 

தென்மேற்கு மூலைப்பகுதியில் நிலநீர் மட்டம் தரைப்பகுதியிலிருந்து 
வெகு அருகில் உள்ளது . 
வளாகத்தில் மத்திய பகுதியில் அமைந்துள்ள நீர் நிலையின் மேற்குப் 
பகுதியில் கிணறு எண் . 18 ஐ ஒட்டிய பகுதிகளில் நிலநீர் மட்டம் வெகு 
ஆழத்தில் 70 அடியில் உள்ளது . 
வடக்கு வடகிழக்குப் பகுதியில் நிலநீர் மட்டம் தரையிலிருந்து 45 அடிக்குக் 
கீழும் , மத்திய மேற்குப்பகுதியில் கிணறு A அமைந்திருக்கும் பகுதியில் 
நிலநீர்மட்டம் 35 அடிக்குக் குறைவாகவும் உள்ளது . 
தென்கிழக்குப்பகுதியில் நிலநீர் மட்டம் தரையின் கீழ் 45 அடியில் உள்ளது . 
கிணறு எண் . 18 ஒட்டிய பகுதிகளில் நிலநீர் மட்டம் மிகவும் ஆழத்தில் 
இருப்பதற்குக் காரணம் அக்கிணற்றில் அதிக நேரம் , அதிக அளவில் 
நிலநீர் இறைக்கப்படுவதே ஆகும் . 


3 . 


4 . 


157 


4 ஆண்டுகளின் (2008-2011 ) ஜூலை மாத சராசரி தரைமட்டத்தின் கீழ் உள்ள 

நிலநீர் மட்ட ஒத்த அளவுக் கோடு படம் 


பாரதிதாசன் பல்கலைகழகம் 


வ 


O 


58 


விளக்கம் 


A அகழ் கிணறு 


காதுளைக் கிணறு 


குளம் 


அளவுக் கோடு 


படம் 4.10 


12 


158 


நீர்க்கோர்ப்புப் பாறைகளின் நிலநீர் கடத்தும் தன்மை 

ஒரு இடத்தில் படிவுப்பாறை அல்லது கடினப்பாறை அமைந்திருக்கலாம். 
அவ்விடங்களில் உள்ள நீர்க்கோர்ப்புப் பாறைகளில் உள்ள தண்ணீர் , கிணறு 
அமைத்த பிறகு பயன்பாட்டிற்குப் போதிய அளவு நீர்வளத்தைக் கொடுக்க 
வேண்டும் . நீர்க் கோர்ப்புப் பாறைகளில் உள்ள நிலநீர் ஓரளவு வேகத்துடன் 
கிணற்றை வந்து அடைய வேண்டும் . அப்பொழுதுதான் கிணற்றில் போதிய 
அளவு நிலநீர் நிரம்பும் . போதிய அளவு நிலநீர் இருந்தால்தான் பாசனத்திற்குப் 
பயன்படுத்த முடியும் . 

பொதுவாகக் களிப்பாறைகளும் , கடினப் பாறைகளும் நிலநீரை எளிதில் 
கடத்தும் சக்தி இல்லாதவை . ஆனால் மணல் மேலும் மக்கிய நீர்க்கோர்ப்புப் 
பாறைகள் நிலநீரை ஓரளவு வேகத்துடன் கடத்தும் தன்மை உடையவைகளாக 
இருக்கின்றன . 

நீர்க்கோர்ப்புப் பாறைகளில் உள்ள நிலநீர் ஒரு இடத்திலிருந்து மற்ற 
இடத்திற்கு நகரும் தன்மையை , நிலநீர் உட்செல்லும் தன்மை ( Permeability ), 
நிலநீர் நகரும் தன்மை ( Transmissicivity ), மேலும் நிலநீர் விடும் தன்மை (Specific 
yield ) ஆகிய குணங்களினால் அறிகிறோம் . 

நிலநீரின் இக்குணங்கள் மேலும் , நிலநீர் மட்ட ஏற்ற இறக்கம் , நிலநீர் 
கிடைக்கும் அளவு போன்றவற்றை அப்பகுதியில் அமைக்கப்படும் கிணறுகளில் 
செய்யப்படும் நீர் ஓட்ட ஆய்வுகளிலிருந்து அறிவியல் முறைப்படி 
கண்டுபிடிக்கப்படுகின்றன . 

படிவுப் பாறை மேலும் கடினப் பாறை அமைந்துள்ள பகுதிகளில் நிலநீர் 
ஓட்ட ஆய்வு செய்யப்பட்டு , அந்த ஆய்விலிருந்து நிலநீர் விடும் தன்மை , நிலநீர் 
உட்செல்லும் தன்மை , மேலும் நிலநீர் நகரும் தன்மை ஆகியவை கணக்கிடப்பட்டு 
நீர்க்கோர்ப்புப் பாறைகளின் நிலநீரியல் குணம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது 
( அட்டவணை 4.10 ). 


அட்டவணை 4.10 
நாக்கோர்ப்புப் பாறைகளின் நிலத்தியல் குணம் 


பாறைகள் 


நிரை நகரும் 
நீார் விடும் நிலநீர்உட்செம்பூம் 

தாயட்டருக்கு 
விழுக்காடு நான் ஒன்றிற்கு 

சதுரமீட்டாக்கு 
நாள் ஒன்றிற்கு 


ஆற்றுவழி 
படிவுப் பாறை 


7.2 


20. 25 


49 - 216 


சடியம் பாறை 


15 


S - 10 


37-80 


செலன் எம் . டுவீல்ட் ( Glenn M. Duffield ) என்பவரின் ஆய்வின்படி , 
பிளவுபடும் தன்மையுடைய கடினப்பாறையின் தண்ணீர் தங்கும் திறன் ( storage 


. 


159 


coefficient ) 8 x 10 " முதல் 3 x 10- வரையும் ; கடினத்தன்மை குறைந்த 
கடினப்பாறையின் தண்ணீர் தங்கும் திறன் 2.8 x 10- முதல் 3.3 x 10- வரை 
இருக்கும் . டாட் ( Todd ) என்பவரின் ஆய்வுப்படி , படிவுப்பாறையில், நிலநீர் 
அழுத்தத்தில் உள்ள பொங்கும் தன்மையுடைய நீர்க்கோர்ப்புப்பாறையின் 
(confined aquifer ) தண்ணீர் தங்கும் திறன் 5x 10-5 முதல் 5 x 103 வரையும் , 
நிலநீர் அழுத்தத்தில் இல்லாத படிவுப்பாறையின் நீர்க்கோர்ப்புப் பாறைகளில் 
( unconfined aquifer ) நிலநீர் தங்கும் திறன் 0.1 முதல் 0.3 வரை இருக்கும் ( Glenn 
M. Duffield , Hydro SOLVE , Inc.in ). பொதுவாகப் படிவுப் பாறையில் உள்ள 
நீர்க்கோர்ப்புப் பாறையில் நிலநீர் தங்கவைக்கும் திறன் கூடுதலாக இருக்கும் . 
இத்திறன் தான் நிலநீர் வளத்தைத் தீர்மானிக்கிறது . மேலே உள்ள 
அட்டவணையிலிருந்து படிவுப் பாறைகளில் உள்ள நீர்க் கோர்ப்புப் பாறைகள் 
நிலநீரை விடும் , உட்செல்லும் மேலும் நகரும் தன்மை ஆகிய நிலநீரியல் 
குணங்களைச் சிறப்பான அளவில் பெற்றிருப்பது தெரிகிறது . 
நிலநீர் ஓட்ட ஆய்வு ( Pump test ) 

ஒரு ஆய்வுப் பகுதியில் அமைந்துள்ள நீர்க்கோர்ப்புப் பாறையின் நிலநீர் 
கடத்தும் திறனை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் . நீர்க்கோர்ப்புப் 
பாறையின் நிலநீர் கடத்தும் திறனை அறிவதற்குக் கிணறுகளில் உள்ள நிலநீரைத் 
தொடர்ந்து அக்கிணற்றில் உள்ள நிலநீர் மட்டம் நிலையான நிலையை 
எட்டும்வரை இறைக்க வேண்டும் . அதன்பிறகு நிலநீரை இறைப்பதை நிறுத்தி 
விட வேண்டும் . நிலநீரை இறைக்கும் பொழுதும் , நிலநீரை இறைப்பதை நிறுத்திய 
பிறகும் முறையே நிலநீர் மட்டம் தாழ்வதையும் , நிலநீர்மட்டம் உயர்வதையும் ஐந்து , 
பத்து , இருபது , முப்பது , அறுபது நிமிட இடைவெளியில் தொடர்ந்து அளவெடுக்க 
வேண்டும் . மேலும் ஒரு நிமிடத்திற்குக் கிணற்றிலிருந்து இறைக்கப்படும் நிலநீரின் 
அளவையும் கணக்கிட வேண்டும் . 

நீர்க்கோப்புப் பாறை நிலநீரைக் கடத்தும் திறனை அறிய , நிலநீர் மட்ட 
அளவுகளைச் செங்குத்துக் கோட்டிலும் அவற்றிற்கு உரிய நேரத்தைப் படுக்கைக் 
கோட்டிலும் , இந்த ஆய்வின் உண்மைகளை அறியப் பயன்படும் செமிலாக் 
(Semiloggraph ) வரைபடத்தாளில் குறிக்க வேண்டும் . பின்பு இவற்றில் கிடைக்கும் 
புள்ளிகளை நேர்க்கோட்டில் இணைக்க வேண்டும் . அதன்பிறகு தீஸ் என்பவரின் 
சமன்பாட்டைப் பயன்படுத்தி நிலநீர் கடத்தும் திறனை அறிய வேண்டும் . 
அவருடைய சமன்பாடு , 

264xQ 
T = 


AS 


இதில் T (transmissivity ) என்பது , நாள் ஒன்றிற்கு ஒரு அடிகனம் உள்ள 
நீர்க்கோப்புப்பாறை காலன் அளவு நில நிலநீரைக் கடத்துதல் ஆகும். இந்த நிலநீர் 
கடத்தும் திறனைக் கண்டுபிடிக்கப் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் உள்ள 
கணிதத்துறை துளைக் கிணறு , துவாக்குடி மேலும் தேவதானம் ஆகிய 
ஊர்களில் உள்ள துளைக்கிணறுகளில் 720 நிமிடம் தொடர்ந்து நிலநீர் 
இறைக்கப்பட்டது . இக்கிணறுகளில் செய்த நீர் ஓட்ட ஆய்விலிருந்து கிடைத்த 
நிலநீரியல் உண்மைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ( படம் 4.11, படம் 33 மற்றும் 
4.12 - அட்டவணை 4.11 ). 


160 


அட்டவணை 411 
நிலர் மட்டம் மேலும் நீக்கோர்ப்புப் பாறையின் குணம் 


( காலணி K ) 


ஆரம்ப 
நிலநீர் 


இடம் 


فنم 


நிலநீர் 
நிலநீர் 

உட்செல்லும் 
இறைப்பானை 

நிமிடத்திற்கு கடத்தும் 

திறன் 
நிலநீர் 

திறன் ( T ) 
நிறுத்திய 

எடுத்து 
மட்டம் 
பிறகு 

நில நீர் 

ஒரு அடி அளவில் 
நிலநீர்மட்டம் இறக்கம் 

இறக்கத்திற்கு 
மீட்டரில் 

அளவு 
மீட்டரில் காலன் 

ஒன்றிற்கு 
நகரும் நில ஒரு அடியில் 
நீர் , காலார் கடத்தும் 

நீர் ) 


நாள் 


மிட்டரில் 


ஒரு நாளில் 


கணிதத்துறை 


15 


24 


9 


15 


1,350 


45 


துவாக்குடி 


18 


28 


10 


11 


1,526 


47 


தேவதானம் 


3.5 


8.78 


52 


165 


53,100 


3066 


இவ்வாறு நீர்க்கோப்புப் பாறைகளின் குணத்தை அறிய ( aquifer 
property ) நிலநீர் ஓட்ட ஆய்வுகள் உதவுகின்றன . 

பாரதிதாசன் பல்கலைக்கழகக் கணிதத்துறைத் 

துளைக்கிணற்றின் நிலநீரியல் குணம் 


15 . 


254KQ 


264315 
0.904128 


( N 


Q.11 த 


. 


நிலநீர்மட்டஇறக்கம்மீட்டரில் 


0000 


100 


நேரம் நிமிடத்தில் 
படம் 4.11 


161 


துவாக்குடி கிராமத் துளைக்கிணற்றின் நிலநீரியல் குணம் 


எப்படி 


r- 26x g 
-llாமைனா 
T - 264x11 15296 M. நெற்கக்கிந்த ஒருராரில் 
058 கடம்திவார் 


- 


நிலாபட்டஇறக்கம்மீட்டரில் 


நேரம் நிமிடத்தில் 


படம் 4.12 


ஆய்வுப்பகுதி கடினப் பாறையால் அமைந்துள்ளது . கடினப்பாறையின் 
நிலநீர் கடத்தும் திறன் கணக்கிடப்பட்டதைப் போல் , காவிரி ஆற்றின் 
கரைப்பகுதியில் உள்ள தேவதானம் என்ற இடத்தின் ஆற்றுவழிப் படிவுப் 
பாறையிலும் நிலநீர் ஓட்ட ஆய்வு செய்யப்பட்டது ( படம் 4.13 ). 


162 


தேவதானம் துளைக்கிணறு நிலநீரியல் குணம் 


2.50 


2.69 . 


• • ••• 


288 


(2975 ) 


அத்துப்பரவுப்பாக 


3.25 


ஓpa17னதழை 


(3229 ) 


N - kos #ALA 


தகிட துடசம் 


3.43 . 


s 


3.64 


53100 98 44 மேற் ஒரு கால் லுடியலம். " 


3.83 


* 


நேரம் நிமிடத்தில் 


படம் 4.13 


மேலே விளக்கியுள்ள நிலநீர் ஓட்ட ஆய்வுகளிலிருந்து , படிவுப்பாறையின் 
நிலநீர் கடத்தும் திறன் கூடுதலாக இருப்பதும் , கடினப்பாறையில் குறைவாக 
இருப்பதும் தெரிகிறது . இதற்குக் காரணம் , படிவுப்பாறையின் மணலில் 
இயற்கையாக உள்ள இடைவெளி அதிகமாக இருப்பதாகும் . இந்த 
இடைவெளியில் நிலநீர் அதிக அளவில் தேக்கி வைக்கப்படுகிறது . 

கடினப்பாறையில் உள்ள நீர்க்கோப்புப் பாறையில் சிறு சிறு 
வெடிப்புகளிலும் மக்கிய பாறையிலும் நிலநீர் தேக்கி வைக்கப்படுகிறது . இவற்றின் 
நிலநீர் கடத்தும் திறன் குறைவாக இருப்பதால் குறைந்த அளவு நிலநீரை மட்டுமே 
பெற முடியும் . இதனால்தான் படிவுப்பாறை நீர்க்கோப்புப் பாறைகளைவிட கடினப் 
பாறையில் நிலநீர் மட்ட ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கிறது . பாரதிதாசன் 
பல்கலைக்கழகத்தில் செய்யப்பட்ட நீர் ஓட்ட ஆய்விலிருந்து இங்குள்ள நீர்க் 
கோர்ப்புப் பாறைகள் நிலநீரை எளிதில் வெளிவிடும் தன்மையை 
உடையவைகளாக இருப்பது தெரியவருகிறது . இதன் காரணமாகத்தான் இந்த 
வளாகம் நிலநீரை மட்டும் பயன்படுத்தி தண்ணீர்த் தேவையை ஓரளவு 
சமாளிக்கும் நிலையில் இருக்கிறது . துவாக்குடி கிராமத்தில் செய்யப்பட்ட நிலநீர் 
ஆய்வில் பெற்ற நிலநீரியல் குணமும் பாரதிதாசன் பல்கலைக்கழக நிலநீரியல் 
குணமும் கிட்டத்தட்ட ஒரே அளவில்தான் இருக்கின்றன . 


163 


ஆய்வுப்பகுதியில் நிலநீர் வளமுள்ள நிலவியல் , நில மேற்பரப்பு அமைப்புகள் 
அட்டவணை 4.12 ல் , விளக்கப்பட்டுள்ளது . 

அட்டவணை 4.12 
நிலநீர் வளமுள்ள நிலவியல் , நில மேற்பரப்பு அமைப்புகள் 


என் . 


பாறை வகைகள் 


நில நிர்வளம் நில மேற்பரப்பு அமைப்பு நில நீர் 


வனம் 


1 . 


மிக நன்று 


1. வெள்ளப் பெருக்குச் மிக நன்று 
சமநிலம் 


ஆற்று வழிப் வடிவுப் 
பாறை 
கரும் காக்காய் 
பொன் வரிப்பாறை + 
வெளிர் சிவப்பு 

நன்று 
கிரானைட் . 


நன்று 


2 . 


2. மலர் படிந்த கடினப் 
பாறை 


மிக நன்று 


3 
. 


கரும் காக்காய் 

3 அதிக ஆழ மேல் 
பொன் வரிப்பாறை + 

மூடு கடினப்பாறை 

பரவாயில்லை 
ஹார்ன்பிளலர்ட் 
வரிப்பாறை . 

4. குறுகிய ஆழ மேல் 
மூடு கடினப் பாறை 


நன்று 


நிலஇயற்பியல் ஆய்வு 

நிலவியல் , நிலமேற்பரப்பு ஆய்வுகள் போன்று நில இயற்பியல் ஆய்வும் 
( Geophysical Survey ) நிலநீர் வளம் கண்டறியப் பயன்படுகின்றது ( Beck , A.E , 
1981 , Richard Bates , C , Ruth Robinson , 2000 , Eaton , GP, 1974 , Nath , S.K , 2000 , 
Sendlein , L.V.A , 1981 ) . நிலவியல் ஆய்வு மூலம் ஒரு இடத்தில் உள்ள படிவு மேலும் 
கடினப் பாறைகள் , அவற்றில் அடங்கியுள்ள மணல் , களி , மணல் பாறை 
போன்றவற்றையும் கடினப் பாறையில் உள்ள பல்வேறு வகைக் கடினப் 
பாறைகளையும் அறிந்து கொள்ள முடிகிறது . நிலமேற்பரப்பு ஆய்வின் மூலம் 
படிவுப்பாறை மேலும் கடினப் பாறைகளை சிறு சிறு நிலப்பகுதிகளாகப் ( Micro 
Landforms ) பிரித்து நிலநீர் வளம் உள்ள இடங்களை ஓரளவு துல்லியமாகக் 
கண்டறிய முடியும் . 

நிலஇயற்பியல் ஆய்வின் மூலம் படிவுப் பாறை மேலும் கடினப்பாறையில் 
உள்ள நீர்க்கோர்ப்புப் பாறைகளின் ஆழம் , கனம் , அதில் இருக்கும் நிலநீரின் 
தரம் போன்றவற்றை அறிய முடிகிறது . இதனால் நிலநீர் வளம் உள்ள இடங்களைக் 
கண்டறிந்து குறிப்பிட்ட ஆழம் வரை கிணறுகள் அமைத்துப் பயன்பெற ஏதுவாக 
இருக்கிறது . ஆய்வுப் பகுதியில் 8 கிராமங்களில் நில இயற்பியல் ஆய்வு 
செய்யப்பட்டு , இவ்விடங்களில் உள்ள மேல்மண் , மக்கிய பாறை மேலும் 
வெடிப்புள்ள பாறைகளின் கனம் கண்டறியப்பட்டது . அத்துடன் இவ்வாறு 
கண்டுபிடிக்கப்பட்ட பாறைகளின் மின் அழுத்தமும் ( Resistivity ) 
கணக்கிடப்பட்டது . குறைந்த மின் அழுத்தத்தில் உள்ள பாறைகள் பொதுவாக 
நீர்வளத்துடனும் , மிகக் குறைந்த மின் அழுத்தத்தில் உள்ளவை களியாகவும் , 


164 


மிக அதிக மின் அழுத்தத்தில் உள்ள பாறைகள் தண்ணீர் இல்லாக் கடினப் 
பாறையாகவும் இருக்கும் . 

இந்த ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்ட மேல்மண் , வெடிப்புப் பாறை , 
கடினப்பாறை ஆகியவற்றின் கனம் , மின் அழுத்தம் போன்ற குறிப்புகள் 
அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது . பொதுவாக இப்பகுதியில் ஆய்வு செய்த 
இடங்களில் கிணறுகள் அமைக்கத் தக்க அளவிற்குப் போதிய கனம் உள்ள 
மக்கிய மேலும் வெடிப்புகள் அமைந்துள்ள பாறைகள் இருப்பது தெரியவருகிறது 
( அட்டவணை 4.13 , படம் 3.3 ) . 


அட்டவணை 4.13 
நில இயற்பியல் ஆய்வு ( Geophysical Survey ) 


ப 


கிராம் 


ஆப்பின் 
ஆழம் 

பாறையின் 
பட்டர் 


பின் 
அழுத்தம் 
(ஓப்பீட்டர் ) 


பாறையின் 
கனப் பீட்டர் 


அடுக்கு 


நிலவியல் தன்மை 


I 


។ 


குர்டூர் 


1.15 
47.5 


2.78 
278 
600 


300 


மேல்மண் 
வெடிப்புப்பாறை 
டினப்பாறை 


மேல்மர் 


2 


துவாக்குடி 


I 
DI 


421 
115 
800 


1.12 
40.4 


300 


மக்கிய பாறை 


வெடிப்புப்பாறை 


மேல்மர் 


3 


கிளியூர் 


I 
I 
ITT 


280 


72 
290 
128 


0.65 
39 


மக்கிய பாறை 


வெடிப்புப்பாறை 


மேல்மர் 


4 


திருவெறும்பூர் 


I 
T 
II 


280 


39 
185 
100 


2.2 
2.4 


மக்கிய பாறை 


மேல்மன் 


5 


சூரியூர் 


280 


I 
H 
HT 


50 
255 
O 


0.9 
19.9 


மக்கிய பாறை 


வெடிப்புப்பாறை 


மேல்மர் 


பாரதிதாசன் 
பல்கலைக்கழகம் 
( தெற்குப் பகுதி ) 


I 
IT 


6 


400 


1.9 


8924 
157.0 


மக்கிய பாறை 


I 


7 


பாரதிதாசன் 
பல்கலைக்கழகம் 
(மத்தியகுதி ) 


400 


0.49 


200 
143 


மேல்மர் 
வெடிப்புப்பாறை 


I 


மேல்மனர் 
களிமணி 


8 


அரியங்கலம் 


40 


192 
20 
27 
173) 


097 
1.61 
278 


மக்கிய பாறை 


IV 


165 


நிலஇயற்பியல் ஆய்வு பாரதிதாசன் பல்கலைக்கழகப் பல்கலைப் 
பேரூரிலும் செய்யப்பட்டது . பல்கலைப் பேரூரில் ஆய்வு செய்யப்பட்ட இடங்களில் 
80 மீட்டர் ஆழத்திற்கும் மேலாக மக்கிய மேலும் வெடிப்புகள் உள்ள பாறைகள் 
இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது . 
பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் நீர்வளம் 

உணவு உற்பத்திக்கும் , அன்றாட உபயோகத்திற்கும் , ஒவ்வொரு 
நபருக்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது . பாரதிதாசன் பல்கலைக் கழக 
வளாகத்தில் வசிப்பவர்களுக்கு வேண்டிய உணவு தானியம் வாளகத்தில் 
பயிரிடப்படுவதில்லை. எனவே இங்கு உறைவோர்க்கு அன்றாட உபயோகத்திற்கு 
மட்டுமே தண்ணீர் தேவை . குடியிருப்பவர்களுக்கு நபருக்கு நாள் ஒன்றிற்கு 135 
லிட்டரும் , மற்றவர்களுக்கு 45 லிட்டர் தண்ணீரும் கண்டிப்பாகத் தேவை . இந்த 
வளாகத்தில் 2011 - ஆம் ஆண்டில் வசிப்போர் , ஆசிரியர்- மாணவர் - அலுவலர் , 
வந்து செல்வோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 5,000 (வளாகத்தில் தங்கியுள்ள 
மாணவர் , ஆசிரியர் 1,532 , வந்து செல்லும் ஆசிரியர் -மாணவர் - அலுவலர் 2,356 , 
பார்வையாளர் 1,112 ) . தனி நபருக்கு நாள் ஒன்றிற்கு 100 லிட்டர் வீதம் 
இவர்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் தண்ணீர்த் தேவை , 500 கனமீட்டர் . 
இவர்களின் ஆண்டு நீர்த் தேவை 1,82,500 கனமீட்டர் . இத்தேவை வளாக 
மக்கள் வளர்ச்சிக்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாகும் . வளாகப் 
பராமரிப்பிற்கும் சேர்த்துத் தேவைப்படும் ஓர் நாள் தண்ணீர்த் தேவை 550 கன 
மீட்டர் (நடராஜன் , ப.மு , 2009 ). 
பாரதிதாசன் பல்கலைக் கழக வளாகத்தின் மழை அளவு 

பல்கலைக் கழகத்திற்கு மிக அருகில் உள்ள விமான தளத்தில் மழை 
அளவு எடுக்கப்பட்டு வருகிறது . இத்தளத்தின் 27 ஆண்டுகளின் ( 1985-2011 ) 
சராசரி மழை அளவு 838.70 மி.மீட்டர் . 

கூரையில் பெய்யும் மழை , தரையில் பெய்யும் மழை , நிலநீர் ஆகிய வழிகளில் 
வளாகத்திற்குத் தண்ணீர் கிடைக்கிறது . 

பாரதிதாசன் பல்கலைக் கழக வளாகத்தின் மொத்தப் பரப்பளவு 
28,97,523.12 சதுரமீட்டர் அல்லது 289.75 ஹெக்டேர் . இதில் கட்டிடங்களின் 
கூரையின் பரப்பளவு 39,905.39 சதுரமீட்டர் அல்லது 3.99 ஹெக்டேர் . கூரையின் 
பரப்பளவை நீக்கி மீதம் உள்ள இடம் 28,57,617.73 சதுரமீட்டர் அல்லது 285.99 
ஹெக்டேர் ( அட்டவணை 4.14 மற்றும் 4.15 ). இந்த அட்டவணைகளில் 
பாரதிதாசன் பல்கலைக் கழகத்தில் உள்ள ஒவ்வொரு கட்டிடத்தின் கூரையின் 
பரப்பளவும் அதில் குறைந்த மேலும் சராசரி ஆண்டு மழையில் சேகரிக்கக் கூடிய 
மழை நீரும் கொடுக்கப்பட்டுள்ளது . 


166 


1 


சதுரமீட்டர் 


1 


அட்டவணை 4.14 
பாரதிதாசன் பல்கலைக்கழகம் , பல்கலைப்பேரூர் வளாகத்தில் உள்ள 

கட்டிடங்களின் பரப்பளவும் கூரையில் 
சேகரிக்க முடியும் மழைநீர் அளவும் 

சேகரிக்க முடியும் மழைநீர் 
கூரைப் 

அனவு கன மீட்டர் 
கட்டிடங்களின் பெயர் பரப்பளவு சராசரி 

குறைந்த 
ஆண்டு ஆண்டு 

மழை பழை 
1 

உயிரியல் தொழில்நுட்ப ஆய்வகம் . 2 
2 உயிரியல் ரெழில்நுட்ப ஆய்வகம் 1 

745.00 499.87 

283.52 
3 தாவர உயிரியல் ஆய்வகம் 

745.00 499.87 

283.52 
4 சுற்றுச்சூழல் துறை 
5 நுண்ணியல் துறையின் மேற்குப்பகுதி 176.60 

118.49 

7.21 
6 வியியல் துறை 

131.00 490.47 

278.19 
7 கடல் அறிவியல் துறை 

710.00 476.38 

270.20 
8 நுண்ணியல் துறை 

338.00 226.78 

128.63 
9 வேதியியல் துறை 

745.00 499.87 

283.52 
10 மத்திய பணிமனை 

340.00 228.13 

129.39 
11 குளிர் கலைக்கழகம் 

1740.00 

1167.47 662.17 
12 கணிதவியல் துறை 

1740.00 117.47 662.17 
13 தகவல் மையம் 

450.00 301.93 

171.25 
14 சிற்றுண்டிச் சாலை 

221.00 148.28 

84.10 
மயோ தகவல் தொழில்நுட்ப 
15 

30.00 20.13 

11.42 
மையம் 
16 இயற்பியல் துறை 

745.00 499.87 

283.52 
17 தமிழ் துறை 

1385.00 929.28 

527.08 
18 சமூக அறிவியல் 

743.00 498.52 

282.76 
19 அரும்பகம் 

162.00 108.70 

61.65 
20 துணைவேந்தர் அலுவலகம் 

1470.00 986.31 

559.42 
21 & ஆட்சி அலுவலகம் 

1073.00 

719.94 
22 

408.34 
23 இந்திய வங்கி 

374.00 250.94 

142.33 
24 பராமரிப்பு அலுவலகம் 

610.00 409.28 

232.14 
25 நூலகம் 

1383.00 977.94 

526.31 
26 வணிகவியல் துறை 

450.00 301.93 

171.25 
27 அஞ்சலகம் 

405.00 271.74 

154.13 
28 டெங்கு 

270.00 181.16 

102.75 
29 பொதுப்பணித்துறை அலுவலகம் 

576.00 386.47 

219.20 
30 உடற்பயிற்சிக் கல்வித் துறை 

160.00 107.35 

60.89 
31 யோகா நிலையம் 

180.00 120.77 

68.50 
32 முதுகலை விடுதி 

912.00 611.92 

347.07 
33 முதுகலை விடுதி சமையற்கூடம் 

394.00 264.36 

149.94 
34 காவேரி ஆண்கள் விடுதி 

1662.00 1115.14 

632.49 
35 உடற்பயிற்சிக் கல்வித் துறை 

160.00 107.35 

60.89 
36 பெண்கள் விடுதி 

1183.00 793.75 

450.20 
37 விருந்தினர் இல்லம் 

1570.00 1053.41 

597.48 
38 துணைவேந்தர் இல்லம் 

520.00 348.90 

197.89 
துணைவேந்தர் இல்ல கார் 
39 நிறுத்துமிடம் 

192.00 128.82 

73.07 


167 


கட்டிடங்களின் பெயர் 


சர் 


சேகரிக்க முடியும் மழைநீர் 
கரைப் 

அசவுண்ட்டர் 
பரப்பளவு 

குறைந்த 
சதுர மீட்டர் சராசரி ஆண்டு 

ஆண்டு 
பழை 

மழை 
25290.60 16968.98 9624.59 
91.75 61.56 

34.92 
137.40 92.19 

52.29 


137.40 


92.19 


52.29 


137.40 


92.19 


52.29 


137.40 


92.19 


52.29 


137.40 


92.19 


52.29 


137.40 


92.19 


52.29 


117.48 


44.71 


78.82 
78.82 


117.48 


44.71 


117.48 


78.82 


44.71 


117.48 


78.82 


44.71 


கூடுதல் 
40 - | D1 , D2 குடியிருப்பு 
41 A1 குடியிருப்பு 
42 | A2 குடியிருப்பு 
43 A3 குடியிருப்பு 
44 A4 குடியிருப்பு 
455 AAS குடியிருப்பு 
46 A6 குடியிருப்பு 
47 B1 குடியிருப்பு 
48 B2 குடியிருப்பு 
49 

B3 குடியிருப்பு 
50 B4 குடியிருப்பு 
51 B5 குடியிருப்பு 
52 B6 குடியிருப்பு 
53 C1 குடியிருப்பு 

2 குடியிருப்பு 
55 C3 குடியிருப்பு 
56 CA குடியிருப்பு 
57 C5 குடியிருப்பு 
58 C6 குடியிருப்பு 
59 D3D4 குடியிருப்பு 
60 D5D6 குடியிருப்பு 
61 D7D8 குடியிருப்பு 

கூடுதல் 


117.48 


78.82 


44.71 


117.48 


78.82 


41.84 


109.4 


73.7 


41.84 


54 


109.94 


73.77 


41.84 


109.94 


73.77 


41.84 


109.94 


73.77 


41.84 


73.77 


41.84 


109.94 
109.4 


73.77 


41.84 


91.75 


61.56 


34.97 


91.75 


61.56 


34.97 


91.75) 


61.56 


3497 


2555.92 


171492 


972 68 


168 


அட்டவணை 4.15 
பாரதிதாசன் பல்கலைக்கழகம் - பல்கலைப்பேரூர் வளாகத்தில் 
உள்ள கட்டிடங்களின் பரப்பளவும் அவற்றில் 

சேகரிக்க முடியும் மழை நீர் அளவும் 


கட்டடத்தின் பெயர் 


- கூரையில் சேகரிக்க 
கூரையின் 

முடியும் மழை நீர் அளவு 
பரப்பளவு 

கனடா 
சராசரி 

குறைந்த 
ஆனாடு 

ஆனாடு 
மழை 

மழை 


எனர் 


சதுர 


1824.00 


1223.83 


694.14 


1125.20 


4120A 


1677.00 
1662.00 


638.20 
632.49 


1115.14 


நடைபெறும் கட்டடங்கள் 
ஆட்சி மன்ற அலுவலகம் 
வகுப்பறைப் பகுதி 
தாழ்த்தப்பட்ட மாணவர் விடுதி 
மாணவர் விடுதி 
தாழ்த்தப்பட்ட மாணவியர் 
விடுதி 
மானாவியர் விடுதி 

கூடுதல் 


1606.00 


1077.56 


611.18 


E 


1338.00 


897.74 


509.19 


F 


1680.00 


1127.21 


639.34 


9787.00 


6566.68 


3724.54 


கூரை மழைநீர் 

ஒரு இடத்தில் பெய்யும் குறைவான மழைதான் அந்த இடத்தில் 
நிரந்தரமாகப் பெய்யும் மழை ஆகும் . சராசரி மழை சராசரியாக ஒவ்வொரு 
ஆண்டும் பெய்யும் மழையாகும் . கூரையில் பெய்யும் மழையில் சுமார் 80 
விழுக்காடு மழையைத்தான் பொதுவாகச் சேகரித்துப் பயன்படுத்த இயலும் . 
1985 - ஆம் ஆண்டு முதல், 2011 - ஆம் ஆண்டு வரை உள்ள 27 ஆண்டுகளில் , 
1989 - ஆம் ஆண்டில் மிகக் குறைந்த 475.70 மி.மீ மழை பெய்துள்ளது . இந்த 27 
ஆண்டுகளின் சராசரி மழை அளவு 838.7 மி.மீ. இந்த வளாகத்தில் உள்ள புதிய 
மேலும் பழைய கட்டிடங்கள் 67. இக்கட்டிடங்களின் கூரையில் ஆண்டு குறைந்த 
மேலும் சராசரி மழையில் கிடைக்கக் கூடிய நீர்வளம் கிழே கொடுக்கப்பட்டுள்ளது 
1 .. மிகக் குறைந்த மழையில் கட்டிடக் கூரையில் சேகரிக்கக்கூடிய ஆண்டு 

மழைநீர் = 14,321.81 கனமீட்டர் , அல்லது 14,322 கனமீட்டர் . 
2 . சராசரி மழையில் கட்டிடக் கூரையில் சேகரிக்கக்கூடிய ஆண்டு மழைநீர் 

= 25,250.58 கனமீட்டர் , அல்லது 25,251 கனமீட்டார் . 
தரையில் கிடைக்கும் மழைநீர் 

மொத்த வளாகப் பரப்பளவில் கட்டிடக் கூரையின் பரப்பளவை நீக்கி 
மீதம் உள்ள தரைப்பகுதியில் மழை நீரால் கிடைக்கக் கூடிய நீர்வளம் 
கணக்கிடப்பட்டது . தரையில் பெய்யும் மழையில் சுமார் 15 விழுக்காடு 


169 


மழையைத்தான் தேக்கிப் பயன்படுத்த இயலும் . குறைந்த ஆண்டு மழை மேலும் , 
சராசரி ஆண்டு மழை இரண்டிற்கும் இங்கு தரை வழியாகக் கிடைக்கக்கூடிய 
நீர்வளம் கணக்கிடப்பட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 
பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத் தரையில் கிடைக்கும் தண்ணீர் 


வளம் 


|| 


வளாகப் பரப்பு 

28,97,523.00 சம் 
தற்பொழுதுள்ள கூரையின் பரப்பு 25,290.60 = ( - ) 37,633.52 ச.மீ. 


+ 2,555.92 
+ 9,787.00 


தரையின் பரப்பு 


28,59,889.60 சமீ. 


குறைந்த மழைக்குத் தரையில் கிடைக்கும் ஆண்டு மழைநீர் 2,04,067 கனமீட்டர் . 
சராசரி மழைக்குத் தரையில் கிடைக்கும் ஆண்டு மழைநீர் 3,59,788 கனமீட்டர் . 
கட்டிடக் கூரையிலிருந்தும் , தரையிலிருந்தும் கிடைக்கும் நீர்வளம் : 

கட்டிடக் கூரையிலிருந்தும் , தரையிலிருந்தும் குறைவான ஆண்டு மழை 
மேலும் , சராசரி ஆண்டு மழை ஆகியவற்றால் கிடைக்கும் நீர்வளம் கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளது . 
( 1 ) குறைவான ஆண்டு மழையில் கட்டிடக் 

கூரையிலிருந்து கிடைக்கும் தண்ணீர் 14,322 
குறைவான ஆண்டு மழையில் = 2,04,067 கமீ. 
தரையில் கிடைக்கும் தண்ணீர் 

கூடுதல் = 2,18,389 க.மீ. 
( 2 ) சராசரி ஆண்டு மழையில் கட்டிடக் 

கூரையில் கிடைக்கும் தண்ணீர் = 25,251 க.மீ. 
சராசரி ஆண்டு மழையில் 
தரையில் கிடைக்கும் தண்ணீர் = 3,59,788 கமீ. 

கூடுதல் 3,85,039 கமீ. 
குறைவான ஆண்டு மழையிலிருந்து கட்டிடக் கூரைப்பரப்பளவு மேலும் 
தரை ஆகிய வழிகளில் கிடைக்கும் ஆண்டு நீர்வளம் 2,18,389 கனமீட்டர் . சராசரி 
ஆண்டு மழையிலிருந்து கட்டிடக் கூரை மேலும் தரையில் கிடைக்கும் ஆண்டு 
நீர்வளம் 3,85,039 கனமீட்டர் . 

குறைந்த ஆண்டு மழையில் கிடைக்கும் நீர்வளத்தைவிட சராசரி 
ஆண்டு மழையில் கிடைக்கும் நீர்வளம் சுமார் 1,66,650 கனமீட்டர் அதாவது 


170 


43.28 விழுக்காடு கூடுதலாக உள்ளது . எனவே சராசரி மழை ஆண்டுகளில் 
பெறக்கூடிய நீர்வளத்திற்கு ஏற்றவாறு கட்டிடக் கூரை மழை முழுவதையும் 
சேகரிக்கக் கூடிய அளவுள்ள தரைகீழ்த் தொட்டியையும் , தரைப்பரப்பு மழை 
நீரைச் சேகரிக்கக் கூடிய கொள்ளளவுள்ள நீர் நிலைகளையும் இந்த வளாகத்தில் 
அமைக்க வேண்டும் . அப்பொழுதுதான் வளாகத்திற்குத் தேவைப்படும் 
தண்ணீரைச் சேகரிக்க வாய்ப்பு ஏற்படும் . 
பாரதிதாசன் பல்கலைக்கழக எதிர்காலத்தில் கட்டிடக் கூரை மேலும் 
தரையில் சேகரிக்கக் கூடிய நீர்வளம் 

இப்பொழுது கட்டப்பட்டு வரும் கட்டிடங்கள் போக இன்னும் 13 
கட்டிடங்கள் இந்த வளாகத்தில் எதிர்காலத்தில் கட்டப்படவுள்ளன . இந்த 14 
கட்டிடங்களின் கூரையின் பரப்பளவு 2,271.87 சதுர மீட்டர் . எதிர்காலக் 
கட்டிடங்களில் குறைந்த மழை , சராசரி மழைக்குக் கிடைக்கும் ஆண்டு கூரை 
மழைநீர் முறையே , 865 கனமீட்டர் , 1,524 கனமீட்டர் . இக்கட்டிடங்கள் மேலும் 
ஏற்கனவே உள்ள கட்டிடங்களின் கூரையின் மொத்தப் பரப்பளவு 39,905.39 
சதுர மீட்டர் . எதிர்காலத்தில் உள்ள வளாகத் தரையின் பரப்பளவு 28,57,617.73 
சதுர மீட்டர் ( அட்டவணை 4.16 ) . 


அட்டவணை 4.16 
பாரதிதாசன் பல்கலைக்கழகம் , பல்கலைப்பேரூர் வளாகத்தில் 
எதிர்காலக் கட்டிடங்களின் கூரையில் சேகரிக்க 

முடியும் மழைநீர் அளவு 


de 


لوبة 


பெயர் 


62 கலைக் கழகம் 
63 மருத்துவமனை 
64 அங்காடி 
65 பதிவாளர் குடியிருப்பு 
66 C.O.E. குடியிருப்பு 
67 F.0 . குடியிருப்பு 
68 பேராசிரியர் குடியிருப்பு 
69 

படர் குடியிருப்பு 
70 

வருகை தரு பேராசிரியர் 

குடியிருப்பு 
71 விரிவுரையாளர் குடியிருப்பு 
72 & 73 திருமணமான ஆராய்ச்சியாளர் 

குடியிருப்பு 
74 C வகை குடியிருப்பு 
75 D வகை குடியிருப்பு 

கூடுதல் 


கூரயில் சேகரிக்க 
கூரையின் முடியும்பழ அளவு 
பரப்பாயு 
சது மீட்டர் 

சரா 

குறைத 
ஆண்டு 

ஆண்டு 
மழை 

பாழ 
203.58 136.59 

77.47 
66.99 44.95 

25.49 
30,00 20.13 

11.42 
135.65 91.02 

51.62 
135.65 91.02 

51.62 
135.65 91.02 

51.62 
120.43 80.80 

45.83 
100.78 67.62 

38.35 
85.42 57.31 

32.51 


85.42 
62.43 


57.31 
83.78 


32.51 
47.52 


458.94 


260.30 


684.00 
363.44 


243.85 


138.31 


2271.87 


1524.34 


864.57 


171 


எதிர்காலத்தில் வளாகத்தில் உள்ள எல்லா கட்டிடக்கூரை , மேலும் தரை 
ஆகியவற்றில் மிகக் குறைந்த ஆண்டு மழை மேலும் சராசரி ஆண்டு மழைக் 
காலங்களில் கிடைக்கும் தண்ணீர் கணக்கிடப்பட்டு கிழே கொடுக்கப்பட்டுள்ளது 
அட்டவணை 4.17 . 
1. குறைந்த மழையில் கட்டிடக் கூரையில் 
கிடைக்கும் ஆண்டு மழைநீர் 

= 15,187 கரீ 
குறைந்த மழையில் தரையில் 
கிடைக்கும் ஆண்டு மழைநீர் 

= 2,03,905 கரீ 

கூடுதல் = 2,19,092 கமி 
2. சராசரி மழையில் கட்டிடக் கூரையில் 
கிடைக்கும் ஆண்டு மழைநீர் 

= 26,775 கர் 
சராசரி மழையில் தரையில் 
கிடைக்கும் ஆண்டு மழைநீர் 

= 3,59,503 கரீ 
கூடுதல் = 3,86,278 க.மீ. 


அட்டவணை 4.17 
பாரதிதாசன் பல்கலைக்கழகப் பல்கலைப் பேரூர் 

வளாக நீர் வளம் 


1 


26,755 கனமீட்டர் 


2 
3 


3,59,503 கனமிட்டர் 
3,86,278 கனமிட்டர் 


சராசரி மழையில் 838.7 மி.மீ , 19852011 ) 
கூரை மழை நீர் 
சராசரி மழையில் தரைப்பரப்பு நீர் 
சராசரி மழையில் கிடைக்கும் மேற்பரப்பு நீர் 
வளம் ( கூரை + தரைப்பரப்பு ) 
நில நீர் 
கூடுதல் நீர் வளம் 
குறைந்த மழையில் ( 47570 மி.மீ , 1994 ) 
கிடைக்கும் நீர் வளம் 


4 
5 
6 


1,09,500 கனமீட்டர் 
4,95,778 கனமிட்டர் 
2,19,092 கனமிட்டர் 


கூடுதல் நீர் வளம் (கூரை + தரைப்பரப்பு + 
நிலநீர் ) 


3,28,592 கனமீட்டர் 


172 


கூரை மழைநீரைப் பயன்படுத்தல் 

கூரை மழை நீரை இருவகைகளில் சேமித்துப் பயன்படுத்த முடியும் . 
ஒன்று , பல்கலைக் கழுகத்தில் உள்ள 7 கட்டிடங்களில் கீழ் நிலைத் தொட்டிகள் 
இருக்கின்றன . இவற்றின் கொள்ளளவு 13.14 கன மீட்டரிலிருந்து 128.84 கன 
மீட்டர் வரை இருக்கிறது . இக் கட்டிடக் கூரையில் ஆண்டு குறைந்த மழையில் 
கிடைக்கும் மழை நீர் , மேலும் சராசரி மழையில் கிடைக்கும் மழை நீர் 
கணக்கிடப்பட்டுள்ளது . இக் கட்டிடங்களின் கீழ் நிலைத் தொட்டியில் தேக்கியது 
போக மீதம் உள்ள தண்ணீரை வளாகத்தில் புதிதாக அமைக்கவிருக்கும் கீழ் 
நிலைத் தொட்டிகளில் தேக்கிப் பயன்படுத்தலாம் . இரண்டாவது முறை புதிதாகக் 
கட்டப்படவுள்ள SI மேலும் SI தரை கீழ் தொட்டியில் தேக்கிப் பயன்படுத்துதல் 
( அட்டவணை 4.18 ). 


அட்டவணை 4.18 


பாரதிதாசன் பல்கலைக்கழகம் , பல்கலைப்பேரூர் வளாகத்தில் 

கீழ்நிலைத் தொட்டிகள் 
உள்ள கட்டிடங்கள் 


கிடைக்கும் கூனா மரை 

நீரின் அளவு 


இ 


வரிசைாணி 


கீழ்திவைத் தொட்டியாள 
கட்டிடத்தின் பெயர்கள் 


TH 


சயாம் 


தொட்டியின் விட்ட 
த்தின் 


Un 
kanie 


தொட்டியின் 


கொளாவு 


காட்ட்டர் 


ஆண்டு 


ஆண்டு 


மமது 


மலாக் 


1 


6 


புவியியல் ஆராய்ச்சி 
மையம் 


3.60 


2.40 


24.43 


490.47 


278.19 


2 9 வேதியியல் துறை 


3.30 


2.40 


2053 


49987 


283.52 


3.30 


2.40 


20.53 


499.87 


28352 


4 


3.50 


3.0 


28.87 


92928 


527.08 


3 

16 ) இயற்பியல் துறை 
4 17 | தமிழியல் மற்றும் 

ஆங்கிலவியல் துறை 
5 | 21 | நிர்வாக 

நிர்வாக அலுவலகம் 

நூலகம் 
7 தாழ்த்தப்பட்ட பெண்கள் 

விடுதி (கிழக்கு ) 


3.90 


1.10 


13.14 


719.94 


408.34 


6 


3.90 


2.00 


23.89 


92794 


526.31 


6.5 


3.60 


12884 


897.74 


509.19 


பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் 61 பழைய கட்டிடங்களும் 6 
புதிய கட்டிடங்களும் ஆக மொத்தம் 67 கட்டிடங்கள் உள்ளன . இவற்றில் 
இப்பல்கலைக்கழகத்தின் வடக்குப் பகுதியில் உள்ள பழைய கட்டிடங்கள் 34 , 
புதிய கட்டிடங்கள் 4 ஆக இங்கு 38 கட்டிடங்களின் கூரையில் கிடைக்கும் 
மழை நீரைத் தரையின் கீழ் அமைக்கப்படவுள்ள மழைநீர்த் தொட்டி S1 ல் தேக்கி 
அங்கிருந்து மேல் நிலைத் தொட்டி மூலம் மேலே கூறியுள்ள கட்டிடங்களுக்குப் 
பயன்படுத்தப்படவிருக்கிறது ( படம் 4.14 ) . 


173 


பாரதிதாசன் பல்கலைகழகம் 


E 


. 


டிடங்கள் 
சாகட்டப்படும் கட்டிய 


S1 


S2 


Sam 


414 


13 


174 


வளாகத்தின் வடக்குப் பகுதியில் உள்ள கட்டிடங்களின் கூரையில் 
குறைந்த மழையிலிருந்து கிடைக்கக் கூடிய ஆண்டு கூரை மழைநீரின் அளவு 
10,821 கனமீட்டர் . இக்கட்டிடங்களில் சராசரி மழையிலிருந்து கிடைக்கக்கூடிய 
கூரை மழைநீரின் அளவு 19,078 கனமீட்டர் . இந்த அளவு கூரை மழைநீர் ஒரே 
நாளில் கிடைப்பதில்லை . ஒரு ஆண்டு முழுவதும் கிடைக்கும் தண்ணீராகும் . 
எனவே குறைந்தது 100 கனமீட்டர் கொள்ளளவுள்ள மழை நீரைத் தேக்கும் தரை 
கீழ் நீர்த்தொட்டியிலிருந்து கட்டிடங்களுக்குத் தண்ணீரை திருப்ப அனுப்ப 
ஏற்றவாறு ஒரு மேல் நிலை தொட்டி ஒன்றையும் கட்ட வேண்டும் . இதன் 
கொள்ளளவு 50 கனமீட்டர் இருந்தால் போதுமானது ( அட்டவணை 4.19 ). 


அட்டவணை 4.19 
பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தின் வடக்குப்பகுதிக் 
கட்டிடங்களின் கூரையில் கிடைக்கும் மழைநீர் 
கப்டம்ளின்வார் 

சேணிக்க முடிப்பார் அவுகாட்டம் 

சாரி ஆண்டு பணக்காடு 
1 

1 உயிரியல் தொழில்நுட்ப ஆய்வகம் 2 

499.87 

283.52 
2 

2 உயிரியல் தொழில்நுட்ப ஆய்வகம் 1 
3 3 தாவர உயிரியல் ஆய்வகப் 

499.87 

283.52 
4 

41 சுற்றுச்சும் தறை 
5 . 5 கால்நடை அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் 

118.49 

67.21 
6 6 புவியியல் துறை 

490.47 

278.19 
7 7 கடல் அறிவியல் துறை 

476.38 

170.20 
8 | 8 நுண்ணியல் துறை 

226.78 

128.63 
9 9 வேதியியல் துறை 

499.87 

283.52 
10 10 பத்திய பணிபனை 

228.13 

129.39 
11 11 குளிர் கலைக்கழகம் 

1167.47 

662.17 
12 12 கணிதவியல் துறை 

1167.47 

662.17 
13 13 தகவல் பாய 

301.93 

171.25 
14 14 சிற்றுண்டிச் சாலை 

148.28 

84.10 
15 15 புவியியல் தகவல் தொழில்நுட்ப மையம் 

20.13 

11.42 
16 16 இயற்பியல் துறை 

499.87 

283.52 
17 17 தமிழ் துறை 

929.28 

527.08 
18 18 சமூக அறிவியல் 

498.52 

282.76 
19 19 அருப்பகம் 

108.70 

61.65 
20 20 துணைவேந்தர் அலுவலகப் 

986.31 

559.42 
21 21 & 22 ஆட்சி அலுவலகம் 

719.94 

408.34 
22 23 இந்திய வங்கி 

250.94 

142.33 
23 24 பராபரிப்பு அலுவலகம் 

409.28 

232.14 
24 25 நூலகம் 

927.94 

526.31 
25 26 வணிகவியல் தறை 

301.93 

171.25 
26 27 அஞ்சலகப் 

171.74 

154.13 
1 28 கிடங்கு 

181.16 

102.75 
28 29 பொதுப்பணித்துறை அலுவலகம் 

186.47 

219.20 
29 30 மற்பயிற்சிக் கல்வித் துறை 

107.35 

63.89 
30 31 யோகா நிலையம் 

120.77 

68.50 
31 32 முதுகலை விடுதி 

611.92 

347.07 
32 33 முதுகலை விடுதி சமையற்கூடம் 

264.36 

149.94 
33 34 காவேரி ஆண்கள் விடுதி 

1115.14 

632.49 
34 A ஆட்சிமன்ற அலுவலகம் 

123.83 

694.14 
35 B வகுப்பறை 

112.01 

638.20 
36 C தாழ்த்தப்பட்ட மாணவர் விடுதி 

1115.14 

632.49 
37 D பாணவர் விடுதி 

1077.56 

611.18 
19078.49 

10821.ன 


- 


175 


வளாகத்தின் தெற்குப் பகுதியில் 27 பழைய கட்டிடங்களும் , இரு புதிய 
கட்டடிடங்களும் , ஆக மொத்தம் 29 கட்டிடங்கள் உள்ளன . இவற்றில் குறைந்த 
மழையில் கூரையில் கிடைக்கும் ஆண்டு மழைநீரின் அளவு 3,498 கனமீட்டர் 
ஆகும் . சராசரி மழையில் கூரையில் கிடைக்கும் ஆண்டு மழைநீரின் அளவு 6,172 
கனமீட்டர் ஆகும் . எனவே வளாகத்தின் தெற்குப்பகுதி கட்டிடங்களின் கூரையில் 
கிடைக்கும் மழைநீரைச் சேகரிக்க S2 என்ற இடத்தில் 100 கனமீட்டர் 
கொள்ளளவுள்ள தரை கீழ் நீர்த்தொட்டி ஒன்றை அமைக்க வேண்டும் . இந்த 
மழைநீரை இப்பகுதியில் உள்ள கட்டிடங்களுக்கு எடுத்துச் செல்ல சுமார் 50 . 
கனமீட்டர் கொள்ளளவுள்ள மேல்நிலைத் தொட்டி ஒன்று அமைக்க வேண்டும் 
( அட்டவணை 4.20 ). 

அட்டவணை 4.20 
பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தின் தெற்குப்பகுதிக் 

கட்டிடங்களின் கூரையில் கிடைக்கும் மழைநீர் 


சேகரிக்க முடியும் மழச்சாடிகா 


கட்டிடத்தின் 


கட்டிடங்களின் போர் 


குறைந்த ஆண்டு 


1 


2 
3 
4 
5 


35 
36 
37 
38 
39 


ராணி ஆண்டு 

மழை 
107.35 
793.75 
1053.41 
348.90 
128.82 


60.89 
450.20 
597.48 
197.89 
73.07 


6 


40 


61.56 
92.19 


7 


41 


42 


8 
9 
10 


92.19 
92.19 


34.92 
52.29 
52.29 
52.29 
5229 


43 
44 


92.19 


11 
12 
13 
14 
15 


45 
46 
47 
48 
49 


உடற்பயிற்சிக் கல்வித் துறை 
பெண்கள் விடுதி 
விருந்தினர் இல்லம் 
துணைவேந்தர் இல்லம் 
துணைவேந்தர் இல்ல கார் 
நிறுத்துமிடம் 
D1 , D2 குடியிருப்பு 
A1 குடியிருப்பு 
A2 குடியிருப்பு 
A3 குடியிருப்பு 
A4 குடியிருப்பு 
A5 குடியிருப்பு 
A6 குடியிருப்பு 
B1 குடியிருப்பு 
B2 குடியிருப்பு 
B3 குடியிருப்பு 
B4 குடியிருப்பு 
B5 குடியிருப்பு 
B6 குடியிருப்பு 
C1 குடியிருப்பு 
C2 குடியிருப்பு 
C3 குடியிருப்பு 
C4 குடியிருப்பு 
C5 குடியிருப்பு 
C6 குடியிருப்பு 
D3P4 குடியிருப்பு 
D5P6 குடியிருப்பு 
D7P8 குடியிருப்பு 
தாழ்த்தப்பட்ட பெண்கள் விடுதி 
முல்லை பெண்கள் விடுதி 

கூடுதல் 


92.19 
92.19 
78.82 
78.82 
78.82 


52.29 
52.29 
44.71 
44.71 
44.71 
44.71 
44.71 
41.84 


16 


50 


17 


51 


78.82 
78.82 
78.82 


18 


52 


19 
20 
21 


53 
54 


73.77 
73.77 


41.84 
41.84 . 


55 


73.77 


41.84 


22 


41.84 


56 
57 


73.77 
73.77 


23 


24 


58 
59 


73.77 
61.56 


41.84 
41.84 
34.97 


25 


60 


61 


26 
17 
28 
29 


E 


61.56 
61.56 
897.74 
1127.21 
6172.1 


34.97 
34.97 
509.19 
639.74 
3498.06 


F 


176 


கூரை மழைநீரைத் தரைகீழ்த் தொட்டிகளுக்கு எடுத்துச் 
செல்லும் முறை 

ஒவ்வொரு கட்டிடத்தின் கூரையில் கிடைக்கும் கூரை மழை நீரை 100 
மி.மீ விட்டம் உள்ள குழாய்கள் வழியாக கட்டிடத்தின் அடிப்பகுதிக்கு எடுத்துச் 
சென்று , அக் குழாயை மற்ற கட்டிடங்களிலிருந்து கூரை மழைநீரை எடுத்து வரும் 
குழாய்களுடன் இணைத்து முடிவில் S1 மற்றும் S2 என்ற தரை கீழ் 
நீர்த்தொட்டிகளுக்கு எடுத்துச் செல்லப்படும் . தொடர்ந்து குழாய் வழியாகவே 
கூரை மழைநீர் தரைகீழ்த் தொட்டிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டாலும் , இரண்டு 
அல்லது மூன்று கூரைகளின் மழைநீரை ஒரு இணைப்புத் தொட்டியின் (Junc 
tion pit ) வழியாக ஆங்காங்கே இணைத்து முடிவில் தரைகீழ்த் தொட்டிகளில் 
நிரப்பப்படும் . 

குழாய்கள் வழியாக எடுத்து வரப்படும் கூரை மழைநீர் ஒரு வடிகட்டும் 
தொட்டி வழியாகத் தரைகீழ்த் தொட்டிக்கு எடுத்துச் செல்லப்படும் . இந்த 
வடிகட்டும் தொட்டியின் நீளம் 2 மீட்டர் , அகலம் 2 மீட்டர் , ஆழம் 3 மீட்டர் . 
தொட்டியின் கீழ் இருந்து மேலாக 40 மி.மீ அளவுள்ள கருங்கல் ஜல்லியும் , பின்பு 
கூழாங்கல்லும் , மேல் பகுதியில் பெருமணலும் சமகனத்தில் நிரப்பப்பட்டு அதன் 
வழியாகக் கூரை மழைநீர் தொட்டிக்கு எடுத்துச் செல்லப்படும் . வடிகட்டும் 
தொட்டியின் படம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ( படம் 4.15 ) . 


வடிகட்டும் தொட்டி 


மி 


மீ 


26 


தமர பட்டம் 


பெருமணல் 


மீ 


கூழாங்கல் 


மீ 


4 மிமீகல் ஜல்லி 


3 


ம் 415 


177 


= 


தரைப்பரப்பு மழைநீரைச் சேமிக்கும் முறை 

கட்டிடக் கூரைகளின் பரப்பளவை நீக்கி, மீதம் உள்ள வளாகத்தின் 
தரைப்பரப்பில் பெய்யும் ஆண்டு குறைந்த மழையில் கிடைக்கக் கூடிய தண்ணீர் 
203,905 கனமீட்டர் . சராசரி மழையில் தரைப்பரப்பில் கிடைக்கும் ஆண்டு மழைநீர் 
3,59,503 கனமீட்டர் . எனவே சராசரி ஆண்டு மழையைத் தேக்கி வைக்கப் 
போதுமான அளவு கொள்ளளவுள்ள நீர் நிலைகளை இங்கு அமைக்க வேண்டும் 

இந்த வளாகத்தில் வடக்கில் ஒன்றும் , மத்திய பகுதியில் இரண்டும் ஆக 
மூன்று சிறிய குளங்கள் உள்ளன . இவற்றின் ஒவ்வொன்றிலும் தேக்கி வைக்கக் 
கூடிய தண்ணீரின் அளவு 
வடகிழக்கில் உள்ள குளம் 

1,200 க.மீ. 
( ஹெலிகாப்டர் இறங்கும் இடம் அருகில் ) 
மத்திய பகுதியில் வடக்கில் உள்ளது 

900 க.மீ. 
( முதுகலை மாணவர் விடுதி எதிரில் உள்ள குளம் ) 
மத்திய பகுதியில் தெற்கில் உள்ளது 

4,500 க.மீ. 
( மகளிர் விடுதி அருகில் உள்ள குளம் ) 
இந்த மூன்று குளங்களின் கூடுதல் கொள்ளளவு 6,600 கனமீட்டர் ஆகும் . 
பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தின் தென்கிழக்குப் பகுதியில் 
ஓர் புதுக் குளம் அமைத்தல் 

இந்த வளாகத்தில் பெய்யும் குறைந்த அளவு தரைப்பரப்பு மழையில் சுமார் 
374 விழுக்காடு மழைநீரை மட்டுமே தற்பொழுது தேக்கி வைக்கப் போதுமான 
குளங்கள் உள்ளன . சுமார் 1,50,000 கன மீட்டர் அல்லது 75 விழுக்காடு 
அளவிலாவது குறைந்த மழையில் உற்பத்தியாகும் தரைப்பரப்பு மழைநீரைத் 
தேக்கக் கூடிய கொள்ளளவுள்ள குளங்கள் இங்கு தேவை ( படம் 4.14 ). 

இந்த வளாகத்தின் தென்கிழக்குப் பகுதியில் ஓர் குளம் கண்டிப்பாகத் 
தேவை . ஆக இந்த நான்கு குளங்களின் தனித்தனிக் கொள்ளளவு கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளது . 


5,000 கனமீட்டர் 


1. ஹெலிகாப்டர் இறங்கும் இடம் 

அருகில் உள்ள குளம் 
2. முதுகலை மாணவர் விடுதி 

எதிரில் உள்ள குளம் 
3. மகளிர் விடுதி அருகில் 

உள்ள குளம் 
4. தென்கிழக்கில் அமைக்கவிருக்கும் 
குளம் 


25,000 கனமீட்டர் 


50,000 கனமீட்டர் 


70,000 கனமீட்டா 


178 


இந்த வளாகத்தில் ஏற்கனவே உள்ள குளங்களை ஆழப்படுத்தி 
பெரிதாக்க வேண்டும் . தென்கிழக்கில் புதிதாக அமைக்கவிருக்கும் குளத்தின் 
கொள்ளளவு 70,000 கனமீட்டராக இருக்க வேண்டும் ( படம் 5.3 , பக்கம் 220 ). 

இக்குளங்களின் கரையை உயர்த்தியும் மேலும் அவற்றை 
ஆழப்படுத்துவதன் மூலம் இவற்றின் கொள்ளளவைக் கூட்ட முடியும் . இவற்றை 
முறையாகப் பராமரித்தல் அவசியம் . பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள 
குளங்களைப் புதுப்பித்தல் மேலும் புதுக்குளம் ஒன்று அமைக்க 112 இலட்ச 
ரூபாய் தேவைப்படும் (நடராசன் , ப.மு., 2009 ) 

இந்த நான்கு குளங்களையும் வடக்குத் தெற்காக ஒரு சிறு கால்வாய் 
அமைத்து இணைக்க வேண்டும் . இவ்வழியில் வளாகத்தில் பெய்யும் மழை நீரை 
ஒரு குளத்திலிருந்து மற்றொரு குளத்திற்கு வடக்கிலிருந்து தெற்காக எடுத்துச் 
செல்ல வாய்ப்பு ஏற்படும் . 
மழைநீரை முழு அளவில் பயன்படுத்தும் வழிகள் 

வளாகத்தின் தண்ணீர்ப் பற்றாக்குறையைக் களையக் குறைந்த 
மழையில் கிடைக்கும் 2,03,905 கனமீட்டர் மழைநீர் முழுவதையும் தேக்கிப் 
பயன்படுத்தும் கொள்ளளவுள்ள குளங்களை அமைக்க வேண்டும் . 

சராசரி மழை பெய்யும் ஆண்டுகளில் 3,59,503 கனமீட்டர் அளவு 
மழைநீர் வளாகத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது . இந்த மழைநீரையும் தேக்கிப் 
பயன்படுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் . வளாகத்தின் தண்ணீர்த் 
தட்டுப்பாட்டைக் களைய இக்குளங்கள் பெரிய அளவில் உதவும் என்பதை 
பாரதிதாசன் பல்கலைக் கழக நிர்வாகிகள் உணர வேண்டும் . 
கூரை மழை நீரைச் சேகரித்துப் பயன்படுத்த ஆகும் செலவு 

கூரை மழை நீரைப் புதிதாக அமைக்கப்ப்வுள்ள தரை கீழத் தொட்டிக்கு 
எடுத்துச் சென்று அங்கிருந்து மேல் நிலைத் தொட்டியிலிந்து தேவைக்கு ஏற்ற 
அளவில் கட்டிடங்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது . இச் செயலை 
நடைமுறைப்படுத்த ஆகும் செலவு 70 இலட்ச ரூபாய் ஆகும் ( அட்டவணை 421 ) 


179 


அட்டவணை 4.21 
கூரை மழை நீரைச் சேகரித்துப் பயன்படுத்த ஆகும் செலவு 


அளவு 


பொருள் 


ரூபாய் 


தொகை 
ரூபாய் 


கூடுதல் 
ரூபாய் 


2.200 மீ 


245 


5.39,000 


2,000 மீ 


90 மீமி விட்டமுள்ள பிவிசி 
குழாய் 
110 மீமி விட்டமுள்ள பிவிசி 
குழாய் 
160 மீமி விட்டமுள்ள பிவிசி 
குழாய் 


320 


6,40,000 


3,500 மீ 


520 


18,20,000 


29,99.000 | 30,00,000 


15 


2000 


30,000 


12 


இளைக்கும் தொட்டியின் 
அளவு 0.60fx 0.60 மீ x 
0.60 மீ 
இனைக்கும் தொட்டியின் 
அளவு 0.75tx 0.75tx 
0.75 மீ 
இளைக்கும் தொட்டியின் 
அளவு 0.90tx 0.90tx 
0.90 மீ 


3000 


36,000 


5 


4500 


22,500 


2,91,000 


3,00,000 


2 என் 


தோராயமாக 12,00,000 


2 என் 


தோராயமாக ) 12,00,000 


2 என் 


1,00,000 லிட்டர் 
கொள்ளவுள்ள கான்கிரீட் 
மழைநீர் சேகரிக்கும் தரை 
கீழ் தொட்டி 
50,000 லிட்டர் 
கொள்ளவுள்ள 12 மீ 
உயரமுள்ள கான்கிரீட் மேல் 
நிலைத் தொட்டி ( Over head 
tank ) 
கான்கிரிட கூரையுடன் கூடிய 
3x 2.5 மீட்டர் அளவுள்ள 
இறைப்பான் அறை 
தரைகீழ் தொட்டியிலிருந்து 
மேல்நிலை தொட்டிக்கு 
நீரேற்றும் மின் இறைப்பான 
வால்வுடன் கூடிய குழாய் 
அமைப்பு 
எதிர்பாராத வேலைகள் 
மேலும் விலை ஏற்றம் 
மொத்தம் 


தோராயமாக 


1,50,000 


3 எனர் 


தோராயமாக 1,50,000 


தோராயமாக 6,00,000 


33.00,000 


4.00,000 


70,00,000 


180 


தண்ணீரின் வேதியல் தன்மையை அறிதல் 

ஒரு ஆற்றுப் படுகையில் உள்ள நீர்வளத்தைக் கணக்கிட்டு அங்குள்ள 
தண்ணீரின் தரத்தை அறிய வேதியல் பகுப்பாய்வு செய்து , அது மக்களுக்கும் 
மேலும் பல்வேறு பயன்பாடுகளுக்கும் பயன்படும் தரத்துடன் இருக்கிறதா 
என்பதைக் கண்டறிய வேண்டும் ( Nwankwoala, H.O , etal., 2011 , Robert J. Rojers, 
1987 , WHO , 1984 , Wilcox , L.V , 1955 , Ayers , R.S , 1985 , EPA , 1995 , Narasimha 
Prasad , N.B , 1983 ) . தண்ணீரின் தரம் அறியப்படாத நீர்வள ஆய்வால் பயன் 
ஏதும் இல்லை . இந்த உண்மையைக் கருத்தில் கொண்டு ஆய்வுப் பகுதியில் நீலநீர் 
சேகரிக்கப்பட்டு வேதியல் பகுப்பாய்வு செய்யப்பட்டது . தண்ணீரின் தன்மையை 
அறிய அதன் வேதியல் குணங்களைக் கண்டறிய வேண்டும் . அதன் பிறகே 
ஒரு இடத்தில் உள்ள நிலநீரின் பயன்பாட்டுத் தன்மையை அறிய வாய்ப்பு 
ஏற்படும் . ஆய்வுப் பகுதியிலுள்ள தண்ணீரின் தரத்தைக் காண்போம் . 
நீரின் தர எல்லை 

ஓர்ஆய்வுப் பகுதியில் உள்ள தண்ணரின் தரம் குடிப்பதற்கும் விவசாயம் 
செய்யவும் ஏற்றதாக இருக்கிறதா என்பதை அறிய அதன் மின் கடத்தும் திறன் , 
மொத்தக் பொருள் மேலும் சோடியம் கிரகிக்கும் விகிதம் ஆகிய மூன்று 
இராசயனக் குணங்கள் பயன்படுகின்றன . 
நீரின் மின்கடத்தும் திறன் 

நீரின் மின்கடத்தும் திறன் மேலும் மொத்த கரைபொருள் ஆகியவை 
மேற்கண்ட பயன்பாடுகளுக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்பதை அவற்றின் 
கீழ்க்கண்ட இராசயன அளவிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும் . 

மின் கடத்தும் திறன் 
250 மைக்ரோமோசிற்குக் கீழ் 

அருமையானது 
750 மைக்ரோமோசிற்குக் கீழ் 
1500 மைக்ரோமோசிற்குக் கீழ் 

நன்று 
2250 மைக்ரோமோசிற்குக் கீழ் 

பரவாயில்லை 
3000 மைக்ரோசோசிற்குக் மேல் 

தரம் குறைந்தது 
நீரின் மொத்த கரைபொருள் தன்மை 
0 முதல் 500 மில்லிகிராம் / லிட்டர் 

நன்று 
500 முதல் 2000 மில்லிகிராம் / லிட்டர் 

பரவாயில்லை 
2000 மில்லிகிராம் / லிட்டருக்குக் கூடுதல் தரம் குறைந்தது 
நீரின் சோடியம் கிரகிக்கும் விகிதம் 

மேலும் விவசாயத்திற்கு நீரின் தன்மை ஏற்றதாக இருக்கிறதா 
என்பதை அறிய அதன் சோடியம் கிரகிக்கும் விகித அளவும் அதன் தரமும் 
கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 


மிக நன்று 


18 / 


- 


10 விகிதத்திற்குக் கீழ் இருந்தால் 

மிக நன்று 
10 முதல் 18 விகிதம் வரை 

நன்று 
18 முதல் 26 விகிதம் வரை 

பரவாயில்லை 
26 விகிதத்திற்கு மேல் 

தரம் குறைந்தது . 
காட்டாறு நதிப்படுகை நீரின் வேதியல் தன்மை 

நிலநீரின் வேதியல் குணங்களை அறிவதற்கு , ஆய்வுப் பகுதியான 
காட்டாறு நதிப்படுகையில் துவாக்குடி , திருவெறும்பூர் ஆகிய 2 ஊர்களில் உள்ள 
கிணறுகளில் 1992 ஆம் ஆண்டிலிருந்து ஜுலை மாதத்திற்கு நிலநீர் 
சேகரிக்கப்பட்டு நிலவேதியியல் ஆய்வு செய்து அதன் தரம் கண்டறியப்பட்டு 
வருகிறது . துவாக்குடி , திருவெறும்பூர் ஊர்களில் எடுக்கப்படும் நிலநீரின் 
எல்லாவகை வேதியியல் குணங்களும் , மேலும் பிற 6 ஊர்களில் ( தேவதானம் , 
மேலரசங்குடி , தென்னூர் , கருமண்டபம் , குண்டூர் , சூரியூர் ) சேகரிக்கப்படும் 
நிலநீரின் மின் கடத்தும் திறன் ( Electrical conductivity ) மொத்த கரைந்துள்ள 
பொருள் ( Total dissolved solids ) சோடியம் கிரகிக்கும் விகிதம் ( Sodium 
Absorption Ratio ) ஆகிய மிகவும் தேவையான வேதியியல் குணங்கள் 
கண்டறியப்பட்டுவருகின்றன ( அட்டவணை 4.22 மற்றும் 4.23). 


182 


அட்டவணை 4.22 
நிலநீர் வேதியல் தரம் - துவாக்குடி 


Quanto 


மாதும் 


பயர்பனேட் 


கால்சியம் 


மாயமாக 


மின் 
கடத்தும் 


மையார் 


பொட்டாசியம் 


ராபயா 


நைட்ரேட் 


சல்பேட் 


பிச் 


பாபா 


மொத்த 


1992 | ஜூலை 207 | 128 | 404 

404 170 10.4 


16 


269 


100 78 / 43 


430 


1994 ஜூலை 232 

232 ை 


206 | 1200 10.15 


14 


265 


1905 இன் 115 5 எ 610 021 20 


21.97 20/85/12 
18589 35 


90 


1996 ஜூலை 


159 152 


128 1800 


0.52 


12 


17.00 23 


79 | 43 | 200 


1998 | ஜூலை | 220 

220 120 

120 1450 | 1750 10.34 


15 


34.18 ( 21 


75 | 52 


440 


1999 ஜூலை 


146 312 | 266 


1330 10.4 


17 


58.7 18 18.5 49 


1020 


2000 | YOn 


171 80 


300 138 

138 1000 10.42 22 


12.25 


10 


72 | 168 | 250 


2001 ஜுலை 256 240 528 1986 10.7 


6 


40.4117.7 


7.4 | 18 


765 


2002 | ஜூலை 


17194 


294 


1448 10.4 


12 


37.8 


69 


7.496 


390 


2005 ஜூலை 250 42 


181 11143 

1143 15 


156 / 40.17 55 7.15 


270 


2006 ஜூலை | 22053 


126 1920 


054 | 12 


20.74 | 37 


82 | 60 


200 


2007 | ஜூலை | 236 ஈ 


177 | 1021 | 0-59 

| 0-5912 


21.97 28 


7.740 


280 


2008 ஜூலை 


183 44 


191 | 1140 102 | 54 


4.92 


44 


78 72 


130 


2009 | ஜூலை | 162 | 48 


48 101 


10 1100 10.4 


18 


69145 


120 


12.12 15 
132 12 692 

2 197 


2010 | ஜூலை 


149142 


205 1152 10.51 21 


2011 Y | 20558 


15 1210 10.31 


19 


22.61 2 


72 149 


123 


183 


அட்டவணை 4.23 
நிலநீர் வேதியல் தரம் திருவெறும்பூர் 


Outo 


மாதம் 


பயகார்பனேட் 


கால்சியம் 


நமாயமாகி 


மியர்கடத்தும் 

திறார் 


இப்பா 


பொட்டாசியம் 


மாங்கரிசியம் 


நைட்ரேட் 


பிாச் 


TD 


பொத்த 
வரைபொருள் 


1992 | ஜூலை | 347 


45 


78 


840 


0.4 


39 


29.23 


29 / 83 24 225 
2.5 83 38 


199 | ஜூலை 27 


64 


96 


10065 


4.7 


35.33 


305 


1994 ஜூலை 


365 


8 


71 


970 


0.44 | 51 


22.95 


8118531 


289 


1995 ஜூலை 26 


ப 


39 


620 


0.38 16 


32.7 


31 88 22 | 121 
7.5 8 ( 19 ( 29 


1998 | ஜூலை | 342 


64 


78 


820 


0.64 14.7 


31.68 


1999 | கவல 


226 


38 


57 


530 


0.54 | 59 


20.71 


4.717.7 | 15 


180 


1999 | ஜூலை | 38 


1161 241 


1600 02510.4 | 34.18 169/8328 


| 430 


2000 ஜுலை ஜ 

581 


54 


113 | 1470 | 0.395 


54.77 


13 | 7.7 | 30 | 360 


| 13 


2001 | ஜூவல 


1512 | 373 397 | 2038 | 09 


68 


225-96 | 12 | 8.4 720 1850 


2002 ஜுலை 476 


110209 | 1582 | 09 


4 


9.86 


2.5175182 


* 


315 


2008 ஜூலை 


450 


87 


2221430 | 056 | 18 


275 


2.67672 


308 


2004 ஜூ | 262 


55 


227 | 1308 | 0.48 | 20 


3654 


5 


76168 


290 


2005 ஜூலை 16 


224 | 624 | 240 | 0.75 154.7 36.74 


4.2 72 29 710 


2006 ஜூலை 427 


118 ) 408 | 2000 | 0.59 | 50 


62.14 


11 172 | 100 550 


2007 ஜூலை 265 


135 500 2225 0.25 145 6308 


13 | 75 | 100 | 60 


2008 | ஜூலை | 421 


66 


507 2100 1054 175 


29.26 


3 


18.1 | 123 | 285 


2000 


ஜுலை 


350 


18 


452 | 2102 | 0-31 12 


255 


52 75 B | 450 


2010 


ஜூலை | 2000 


121 | 1850 | 51 | 85 


225 


27 82 37 129 


2011 ஜூலை ல 


7 


1530 | 0.35175 


1845 


6717 


49 


212 


184 


காட்டாறு நதிப்படுகையில் சேகரிக்கப்பட்ட நிலநீரின் மின் கடத்தும் திறன் , 
மொத்த கரைபொருள், சோடியம் கிரக்கும் விகிதம் ஆகியவற்றின் 11 ஆண்டுகள் 
சராசரி குளிர் ( ஜனவரி மாதம் ) மேலும் கோடைக்கால ( ஜூலை மாதம் ) வேதியியல் 
குணங்கள் அட்டவணை 4.24 ல் கொடுக்கப்பட்டுள்ளது . இந்த வேதியியல் 
குணங்களுக்கு உரிய வரை படங்கள் 4.16 முதல் 4.23 முடிய உள்ள படங்களில் 
காட்டப்பட்டுள்ளது . 


அட்டவணை 4.24 


நிலநீரின் வேதியியல் ஆய்வு 


இராசயன மூலககள் 


11ஆண்டுகளில் (2001-2011)சராசரி 
மின் 
கடத்தும் 
திறன் 
- 
மக்ரோமோனல்25 டிகிரிடிெகிரேட் 


11ஆண்டுகளில் (2001-2011)சராசரி 
மொத்தக்கரைந்த பொருள்மகிலி 


சோடியம் கிரகிக்கும் விகிதம் 


L 


கிணறு 


என் 


2005 

2010 
ഞ്ചി അമ്മൻ കീ അമ്മയ 

ஐனவரி ல ஜனவரி 


மல 


1 . 


தேவதானம் 


1 


698 


788 


855 


959 


8.8 


9.7 


99 


89 


2 . 


மேலரசங்குடி 


2 


867 


937 


912 


1019 


11.5 


126 


13.4 


13.8 


3 . 


தென்னூர் 


3 


1212 


1326 


110 


1218 


12.7 


128 


14.2 


149 


4. திருவெறும்பூர் 


4 


1125 


1226 


1520 


1612 


13.7 


143 


15.5 


15.7 


5 . 


கருமண்டபம் 


5 


1024 


1208 


1315 


1419 


169 


175 


17.9 


16.8 


6. துவாக்குடி 


6 


1115 


1237 


1375 


1456 


158 


16.3 


165 


175 


7 . 


குண்டூர் 


7 


1450 


1899 


1725 


1908 


17.4 


176 


17.9 


16.7 


8. சூரியூர் 


8 


8 


5 


1025 


1128 


1353 


129 


148 


13.6 


14.7 


185 


11 ஆண்டுகளின் ( 2001-2011 ) ஜனவரி மாத நிலநீரின் சராசரிமின் கடத்தும் திறன் 

ஒத்த வரைகோடு படம் 


காட்டாறுநதிப்படுகை 


A 


E 

78-40 


78451 


78 ° 50 


N 


N 
10 
50 


13 

தேவதானம் 
8001 


21087 
மெரைசங்கு 


1200 


தென்ஜர் 1000 


1000 


5. 1824 
கருமண்டம் 


திருவெறும்பூர் 


4200 . 


107 


45 


45 


f400 , 


சாக்கு 


ச 
) 


பாரதிதாசன் பல்கலைக் கழகம் 


10 
40 


10 


1000 


81985 
சூரியூர் 


E78 60 


78-15 


76150 


விளக்கம் 


0 


5 


10.மீ. 


அண்டு எனகத்தும் திர , 
மச்ரேயால் 
20நிலநீரின் பின் கத்தும் திறன் 

தத்த வாரகோடு 


படம் 4.16 


186 


11 ஆண்டுகளின் (2001-2011 ) ஜீலை மாத நிலநிரின் சராசரி 

மின் கடத்தும் திறன் ஒத்த வரைகோடு படம் 


காட்டாறு நதிப்படுகை 


வ 


A 


E 


787407 


78745 


78 * 50 


20 


501 


50 


4000 


800 தேவதானம் 


3 தென்னூர் 


21337 
மேலரசங்குடி 


1200 


Sincel 


41206 


கருமண்டபம் 


திருவெறும்பூர் 


10 


-1400 


10 
45 


A11237 


1800 


1600 


* துவாக்குடி 


குண்டூர் 


1200 


பாரதிதாசன் பல்கலைக் கழகம் 


10 


சூரியூர் 


E 

13:49 


18:45 

| 


TerSS 


விளக்கம் 


அளவு 


f733 


0 


5 


10கி.மீ. 


கினறான் பின் கடத்தும் திறன் , 
மைக்ரோ போல் 
800 நீரின் மின் கடத்தும் திறன் 

ஒத்தவரைகோடு 


படம் 4.17 


பாரதிதாசன் பல்கலைக் கழகம் 


187 


11 ஆண்டுகளின் (2001-2011) ஜனவரி மாத நிலநீரின் சராசரி மொத்த 

கரை பொருள் ஒத்த வரைகோடு படம் 


காட்டாறுநதிப்படுகை 


A 


Ess 


75151 


18 


* 


N 
10 * 


தேவதானம் 


000 


மேவரசங்குடி 


" தென்னூர் 


1000 


1200 


1524 


1200 


கருமண்டபம் 


திருவெறும்பூர் 


10 
45 


1500 


துவாக்குடி 


குண்டூர் 


10 


சூரியூர் 


78 461 


7845 


7850 

ப 


விளக்கம் 


அளவு 


0 


5 


10 கி.மீ. 


கின்று என் மொத்த கார 
பொரும் மிக 
1000 திலதின் மொது கரை பொருள் 

ஒத்த வலாகோடு 


படம் 4.18 


188 


11 ஆண்டுகளின் (2001-2011 ) ஜுலை மாத 
நிலநீரின் சராசரி மொத்த கரை பொருள் ஓத்த வரைகோடு படம் 


காட்டாறுநதிப்படுகை 


* 


E 


78-43 


18 ° 50 


NI 


10 


தேவதானம் 
1000 


மேலரசங்குடி 


" தென்னூர் 


f200 


கருமளாட பம் 


( 


திருவெறும்பூர் 


100 


1400 


-1500 


10 
25 


1500 


துவாக்குடி 


குண்டூர் 


பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 


Te | 


10 ) 


$ 1553 


784 
E 


reras | 


18:50 

I 


விளக்கம் 


அளவு 


0 


5 


10 கி.மீ. 


கிறை என மொத்தக 
பொருள் மிகிவி 
too திலரின் மொத்த கரை பொருள் 

ஒத்தவாளோடு 


படம் 4.19 


189 


ஜனவரி 2005 ஆம் ஆண்டின் நிலநீரின் சோடியம் கிரகிக்கும் விகித 

ஓத்தவரைகோடு படம் 


காட்டாறு நதிப்படுகை 


A 


EET 


7245 


7656 


N 
18 
FO 


NI 
10 


* தேவதானம் 


தென்னூர் 12 


மேலரசங்குடி 


12 


Arts 


கருமாட்டயம் 


திருவெறும்பூர் 


45 


101 


அதுவாக்குடி 


குண்டு 


பாரதிதாசன் பல்கலைக் கழகம் 


to 
40 


சூரியூர் 


785 


25-50 


E 


ப 


விளக்கம் 


அனவு 


0 


கிணறுலாரிமாத்த கரைபொருள் 


5 


10 கி.மீ 


நீரின் சோடியம் கிரகிக்கும் 
10 

விகித ஒத்த வரைகோடு 


படம் 4.20 


14 


190 


ஜுலை 2005 ஆம் ஆண்டின் நிலநீரின் சோடியம் கிரகிக்கும் விகித 

ஒத்த வரைகோடு படம் 


காட்டாறு நதிப்படுகை 


வ 


1 


E | 

7840 


785 


7850 


NI 
10 
50 


8.தேவதானம் 


மேலரசங்குடி 


12 


தென்னூர் 


S1177 


கருமண்டபம் 


திருவெறும்பூர் 


to 
45 ) 


10 


துவாக்குடி 


குண்டூர் 


பாரதிதாசன் பல்கலைக் கழகம் 


4P 


10 
Eo 


சூரியூர் 


EL 

7810 


18:45 


78150 


விளக்கம் 


அளவு 


0 


5 


10 கி.மீ 


கிணறு என் மொத்தகார பொருள் 


நிலநீரின் சோடியம் கிரகிக்கும் 
விகித ஒத்த வரைகோடு 


படம் 4.21 


191 


ஜனவரி 2010 ஆம் ஆண்டின் நிலநீரின் சோடியம் கிரகிக்கும் விகித 

ஒத்த வரைகோடு படம் 


காட்டாறு நதிப்படுகை 


வ 


A 


78-13 


18245 ) 


79250 


N 


" இந்த 


50 


ேேதவதானம் 


PTA ? 
தென்னூர் 


மேலரசங்குடி 


14 


4 : 15.5 


கருமண்டபம் 


திருவெறும்பூர் 


45 


45 


SIE.5 


துவாக்குடி 


குர்டூர் 


பாரதிதாசன் பல்கலைக் கழகம் 


10 
40 


40 


சூரியூர் 


E 


1845 


7860 

1 


விளக்கம் 


அளவு 


0 


கினை எண் நிலதின் சோடியம் 
சகிரகிக்கும் விசிதர் 


5 


10கி.மீ. 


---49 நிலநீரின் சோடியம் கிரகிக்கும் 

விகித ஒத்தவரைகோடு 


படம் 4.22 


192 


ஜூலை 2010 ஆம் ஆண்டின் நிலநீரின் சோடியம் கிரகிக்கும் விகிதம் 

ஒத்த வரைகோடு படம் 


காட்டாறு நதிப்படுகை 


வ 


A 


E 


78-40 


1945 


76-50 


N 


R 
10 


10 தேவதானம் 


மேலர்சங்குடி 


தென்னூர் 


கருமண்டபம் 


திருவெறும்பூர் 


15 


10 
45 


10 


45 


6175 


துவாக்குடி 


குலர்டூர் 


பாரதிதாசன் பல்கலைக் கழகம் 


101 


10 
40 


சூரியூர் 


18-40 


78:45 


78-50 


விளக்கம் 


அனவு 


5 


10கி.மீ. 


கிண்டி என் கேடிம் 
கிரகிக்கும் விகிதம் 
10 நிலநீரின் சோடியம் கிரகிக்கும் 

விகித ஒத்த வரைகோடு 


படம் 4.23 


193 


பாரதிதாசன் பல்கலைக்கழக நிலநீரின் வேதியல் தன்மை 

நிலநீரின் வேதியல் குணங்களை அறிவதற்கு , பாரதிதாசன் 
பல்கலைக்கழத்தில் அமைந்துள்ள எட்டு துளைக் கிணறுகளிலிருந்து 2011 ஆம் 
ஆண்டு ஜூலை மாதம் , நிலநீர் எடுக்கப்பட்டு அதன் 20 வகை வேதியல் 
தன்மைகளை அறிய வேதியல் பகுப்பாய்வு செய்யப்பட்டது . இக்கிணறுகளில் 
உள்ள நிலநீரின் மின்கடத்தும் தன்மை 415 முதல் 870 மைக்ரோமோஸ் 
( Micromhos ) ஆக உள்ளது . மொத்த கரைந்த பொருளின் அளவு ஒரு லிட்டரில் 
237 மில்லி கிராமிலிருந்து 517 மில்லி கிராமாக உள்ளது ( அட்டவணை 4.25 
முதல் 4.33 முடிய ). 

அட்டவணை 4.25 
நிலநீரின் வேதியியல் தன்மை - ஜூலை 2011 


கிணற்றின் பண் 


ஆழ்குழாய்கினறு 
அமைந்திருக்கும் இடம் 


தண்ணீரின்மின் கடத்தும்திறார் மக்ரோயேல் 


4 ஆண்டுகளில் (08111 

மல மாத நிலநீரின் 
பொத்த 

சுராசரி 
கணபொருள் 

பொத்த 
உருலிட்டரில் 

கடத்தும் 
பில்லி கிராம் 

ஹரபஞன் 
திறன் 
மைக்ரோ 
fumi லிட்டர் 


மின் / 


. 


1 


புவி அறிவியல் பள்ளியின் 
பின்புறம் 


812 


457 


820 


477 


5 


நுண்ணரியல் துறையினர் 
மேற்பகுதி 


870 


512 


890 


514 


6 


புதிய கல்வி கட்டிடப்பகுதியின் 
தென்பகுதி 


825 


517 


810 


534 


7 


கணிதவியல் துறையின் 
பிண்பகுதி 


722 


374 


720 


082 


13 | புதிய தலைவர் விடுதியின் முன் 

புறம் 


475 


259 


480 


297 


14 


காவேரி ஆடவர் விடுதியின் 
கிழக்குப் பகுதி 


442 


279 


450 


274 


16 


பொன்னி விடுதியின் வடக்குப் 
பகுதி 


415 


239 


420 


245 


19 


பொன்னி விடுதியின் தென் 
கிழக்குப் பகுதி 


515 


301 


520 


299 


194 


அட்டவணை 4.26 


நிலநீர் வேதியல் தன்மை - ஜூலை 2011 
புவி அறிவியல் பள்ளியின் பின்புறம் உள்ள துளைக் கிணறு 


வன் 


@nle 


1 


மின் கடத்தும் திறன் 750-3000 


820 


25 • செண்டிகிரேட் 
மைக்ரமோஸ் சென்டிமீட்டர் 


2 பி எச் 


6.5-8.5 


56 


8 


3 


கால்சியம் 


75-200 


30 


மி.கி / லிட்டர் 


50-150 


28 


4 / பெங்கனீசியம் 
5 சோடியம் 
6 

பொட்டாசியம் 


115 


1 


7 


பைகார்பனேட் 


200-600 


262 


400 மில்லியனில் 
உள்ள 
பைகார்பனேட் 
அது 


0 


8 கார்பனேட் 
9 சல்பேட் 


200-400 


33 


500 கட்டிடப் பிற 
வேலைகள் 


150 கான்கிரீட் 
வேலை 


10 குளோரைடு 


135 


250-1000 | 2000 கட்டிடப் பிற 

வேலைகள் 
1000 கான்கிரீட் 
வேலை 


11 / நைட்ரேட்டு 


50 


4 


. 


12 பளுரைடு 


1.0-1.5 


0.38 


500-2000 | 3000 


47 


13 பொத்தகரைப் 

பொருள் 
14 | பொத்தகடினத் 

தன்மை 
15 காரத் தன்மை 


300-600 


190 


215 


16 | நிறம் 


5-25 


17 | மனம் 


மனம் 
இல்லை 


18 வெப்பம் 


நிறம் 
இல்லை 
மனம் 
இல்லை 
31 சென்டிகிரேடு 
1 நெம்லோமெட்ரிக் தெளிவுத் 

தன்மை 
1 மிகி / லிட்டர் 


19 ( தெளிவுத் தன்மை 


5-10 


20 மிதக்கும் பொருள் 


2000 


195 


அட்டவணை 4.27 
நிலநீர் வேதியல் தன்மை 

• ஜூலை 2011 
நுண் உயிரியல் துறையின் அருகில் உள்ள துளைக் கிணறு 


கட்டுமானநீரின் 

வேதியல் mi.wo 


மூலகங்களின் 


fenster 


இவன் 


1 


மின் கடத்தும் திறன் 750-3000 


820 


25 ° சென்டிகிரேட் 
மைக்ரபோஸ் (செண்டிமீட்டர் 


2 


பி எச் 


6.5-8.5 


26 


8 


3 


கால்சியம் 


75-200 


30 


பிகி /லிட்டர் 


4 


மெங்கனீசியம் 


50-150 


28 


115 


5 சோடியம் 
6 பொட்டாசியம் 
7 | பைகார்பனேட் 


1 


- 


200-500 


262 


. 


400 
மில்லியனில் 
உள்ள 
பைகார்பனேட் 
அனு 


8 கார்பனேட் 
9 சல்பேட் 


ம 


200-400 


* 


500 கட்டிடப் பிற 
வேலைகள் 


33 


150 கான்கிரட் 
வேலை 


10 | குளோரைடு 


250-1000 


135 


2000 கட்டிடப் 
பிற வேலைகள் 
1000 கான்கிரீட் 
வேலை 


11 நைட்ரேட்டு 


50 


. 


12 புளுரைடு 


1.0-1.5 


. 


0.38 


500-2000 | 3000 


47 


-- 


13 மொத்தகரைப் 

பொருள் 
14 மொத்தகடினத் 

தன்மை 
15 | காரத் தன்மை 


300-600 


190 


215 


16 நிறம் 


5.25 


17 


பணம் 


மனம் 
இல்லை 


18 | வெப்பம் 


நிரம் 
இல்லை 
மனம் 
இல்லை 
31 சென்டிகிரேடு 
1 நெம்லோமெட்ரிக் 

தெளிவுத் தன்மை 
1 

மிகிலிட்டர் 


19 தெளிவுத் தன்மை 


5-10 


20 | மிதக்கும் பொருள் 


2000 


196 


அட்டவணை 4.28 
நிலநீர் வேதியல் தன்மை - ஜுலை 2011 , கல்வி கட்டிடப்பகுதியில் 

உள்ள துளைக் கிணறு 


லெ 


1 


ம 


1 


மின் கடத்தும் திறன் 750-3000 


820 


25 செண்டிகிரேட் 
மைக்ரமோல் / செண்டிமீட்டர் 


2 


பி எச் 


6.5-8.5 


> 6 


8 


75-200 


30 


மி.கி / லிட்டர் 


50-150 


28 


3 கால்சியம் 
4 பெங்கனீசியம் 
5 சோடியம் 
6 பொட்டாசியம் 


115 


1 


7 


பைகார்பனேட் 


200-500 


262 


400 
மில்லியனில் 
உள்ள 
பைகார்பனேட் 
அ ]ை 


8 


கார்பனேட் 


9 


சல்பேட் 


200-400 


33 


500 கட்டிடப் பிற 
வேலைகள் 
150 கான்கிரீட் 
வேலை 
2000 கட்டிடப் 
பிற வேலைகள் 
1000 கான்கிரீட் 
வேலை 


10 | குளோரைடு 


250-1000 


135 


11 நைட்ரேட்டு 


5 ) 


4 


12 பளுரைடு 


1.0-1.5 


0.38 


500-2000 


3000 


47 


13 பொத்தகரைப் 

பொருள் 
14 

பொத்தகடினத் 

தன்மை 
15 காரத் தன்மை 


300-600 


190 


215 


16 | நிறம் 


5-25 


17 


மனம் 


மாய் 
இல்லை 


18 | வெப்பம் 


நிறம் 
இல்லை 
மனாம் 
இல்லை 
31 சென்டிகிரேடு 
1 நெம்லோமெட்ரிக் 

தெளிவுத் தன்மை 
1 பிகி / லிட்டர் 


19 தெரிவுத் தன்மை 


5-10 


20 | மிதக்கும் பொருள் 


2000 


197 


அட்டவணை 4.29 
நிலநீர் வேதியல் தன்மை - ஜூலை 2011 , வகுப்பறைப் பகுகியில் 

உள்ள துளைக் கிணறு 


வ.எண் 


பொருள் 


குதிரின் 
வேதியல் 
என்னை 


கட்டுபான நீரின் 
வேதியல் எல்லை 


மூலகங்களின் 

அவு 


1 


1 


மின் கடத்தும் 
திறன் 


750.3000 


720 


25 ° 
செண்டிகிரேட் 
மைக்ரமோஸ் / 
சென்டிமீட்டர் 


2 


பி எச் 


6.5-8.5 


> 6 


8 


3 


கால்சியம் 


75-200 


22 


மிகி / லிட்டர் 


4 


பெங்கனிசியம் 


50-150 


27 


5 


90 


6 


சோடியம் 
பொட்டாசியம் 
பைகார்பனேட் 


1 


7 


200-600 


400 மில்லியனில் 
உள்ள பைகார்பனேட் 


226 


8 


கார்பனேட் 
சல்பேட் 


0 


9 


200-400 


9 


500 கட்டிடப் பிற 
வேலைகள் 
150 கான்கிரீட் 
வேலை 
2000 கட்டிடப் பிற 
வேலைகள் 
1000 கான்கிரீட் 
வேலை 


10 


குளோரைடு 


250-1000 


117 


11 


50 


3 


நைட்ரேட்டு 
புளூரைடு 


12 


1.0-1.5 


0.29 


13 


500-2000 


3000 


382 


14 


300-600 


165 


பொத்தகரை 
பொருள் 
மொத்தகடினத் 
தன்மை 
காரத் தன்மை 
நிறம் 


15 


185 


16 


5-25 


நிறம் இல்லை 
மனாம் இல்லை 


17 


மனாம் 


மனாம் 
இல்லை 


31 


18 வெப்பம் 

( Temperature ) 
19 தெளிவுத் 

தன்மை 


5-10 


நெம்லோமெட்ரிக் 
தெளிவுத் 
தனிமை 
மிகி / லிட்டர் 


20 


மிதக்கும் பொருள் 


2000 


1 


198 


அட்டவணை 4.30 
நிலநீர் வேதியல் தன்மை- ஜூலை 2011 , ஆடவர் விடுதி அருகில் 

உள்ள துளைக் கிணறு 


வ.என்ன் 


1 


பொருள் 


அதின் 
வேதியல் 

கட்டுபான நீரின் வேதியல் மூலகங்களின் 
எல்கல் எல்லை 

அவு 


அலகு 


1 


480 


மின் கடத்தும் 
திறன் 


750 
3000 


25 ° சென்டிகிரேட் 
மைக்ரமோஸ் / 
சென்டிமீட்டர் 


2 


பி எச் 


6.5-8.5 


5 


7.9 


3 


கால்சியம் 


75-200 


20 


மி.கி / லிட்டர் 


4 


பெங்கனீசியம் 


50-150 


36 


5 


39 


சோடியம் 
பொட்டாசியம் 


6 


0 


7 


பைகார்பனேட் 


200-600 


225 


400 மில்லியனில் உள்ள 
பைகார்பனேட் அணு 


8 


8 


கார்பனேட் 


0 


9 


சல்பேட் 


46 


200-400 | 500 கட்டிடப் பிற 

வேலைகள் 

150 கான்கிரீட் வேலை 
250 2000 கட்டிடப் பிற 
1000 வேலைகள் 

1000 கான்கிரீட் வேலை 


10 | குளொரைடு 


32 


50 


11 


11 நைட்ரேட்டு 
12 / புரூரைடு 


1.0-15 


0.34 


3000 


297 


500 
2000 


300-600 


200 


13 பொத்தகரை 

பொருள் 
14 | பொத்தகடினத் 

தன்மை 
15 | காரத் தன்மை 
16 | நிறம் 


185 
நிறம் இல்லை 


5-25 


மனம் 
இல்லை 


17 | மனம் 

மளம் 

இல்லை 
18 | வெப்பம் 
19 / தெளிவுத் தன்மை | 5-10 


31 


0 


° C 
நெம்னோமெட்ரிக் 
தெளிவுத் தன்மை 
மிகிலிட்டர் 


20 | பிதக்கும் பொருள் 


2000 


1 


199 


அட்டவணை 4.31 
நிலநீர் வேதியல் தன்மை - ஜூலை 2011 , 

ஜுலை 2011 , தாழ்த்தப்பட்ட ஆடவர் 
விடுதியின் அருகில் உள்ள துளைக் கிணறு 


வடார். 


பொருள் 


குடிநீரின் 
வேதியல் 
எல்கல் 


கட்டுமான 

நீரின் 
வேதியல் 
எல்லை 


மூலகங்களின் 


அலகு 


1 


மின் கூத்தும் 


750-3000 


450 


திறன் 


25 ° சென்டிகிரேட் 
மைக்ரமோஸ் / 
சென்டிமீட்டர் 


2 


பி எச் 


> 6 


79 


6.5-8.5 
75-200 


3 


கால்சியம் 
மெங்கனீசியம் 


18 


மி.கி / லிட்டர் 


50-150 


26 


5 


55 


6 


சோடியம் 
பொட்டாசியம் 
பைகார்பனேட் 


1 


7 


200-600 


244 


400 
மில்லியனில் 
உள்ள 
பைகார்பனேட் 
அணு 


மல 


கார்பனேட் 
சல்பேட் 


0 


200400 


4 


500 கட்டிடப் 
பிற 
வேலைகள் 
150 
கான்கிரீட் 
வேலை 
2000 கட்டிப் 
பிற 
வேலைகள் 


10 


குளோரைடு 


250-1000 


45 


1000 
கான்கிரீட் 
வேலை 


50 


11 
12 


2 
0.3 


1.0-1.5 


13 


500-2000 


3000 


274 


நைட்ரேட்டு 
புளுரைடு 
பொத்தகரை 
பொருள் 
பொத்தகடினத் 
தண்மை 
காரத் தன்மை 
நிறம் 


14 


300-600 


150 


15 


16 


5-25 


200 
நிறம் இல்லை 
மனம் 
இல்லை 


17 


மணம் 


மனாம் 
இல்லை 


18 


வெப்பம் 


31 


19 


தெளிவுத் தன்மை 


5-10 


0 


° C 
நெமிலோமெட்ரிக் 
தெளிவுத் தன்மை 
மி.கி / லிட்டர் 


20 


மிதக்கும் பொருள் 


2000 


1 


200 


அட்டவணை 4.32 
நிலநீர் வேதியல் தன்மை- ஜூலை 2011 , தாழ்த்தப்பட்ட பெண்கள் 

விடுதியின் அருகில் உள்ள துளைக் கிணறு 


பொருள் 


குடிநீரின் 
வேதியல் 
என்ணன் 


கட்டுமான 
நீரின் 
வேதியல் 
எல்லை 


மூாகங்களின் 

அனவு 


அலகு 


1 


750-3000 


420 


மின் கடத்தும் 
திறன் 


25 சென்டிகிரேட் 
மைக்ரபோஸ் / 
சென்டிமீட்டர் 


பி எச் ) 


மிகி / லிட்டர் 


* 


Cala 


2 6.5-8.5 > 6 

8.1 
3 கால்சியம் 75-200 

16 
4 மெங்கனீசியம் 50-150 

15 
5 சோடியம் 

62 
6 பொட்டாசியம் 

1 
7 பைகார்பனேட் 200-600 < 400 

232 
மில்லியளில் 
உள்ள 
பைகார்பனேட் 

அணு 
8 கார்பனேட் 

0 
9 சல்பேட் 

200400 500 கட்டிடப் 6 

பிற 
வேலைகள் 
150 
கான்கிரீட் 

வேலை 
10 | குளோரைடு 250-1000 | 2000 கட்டிடப் 28 

பிற 
வேலைகள் 
1000 
கான்கிரீட் 

வேலை 
11 நைட்ரேட்டு 50 

1 
12 புரூரைடு 1.0-1.5 

0.37 
13 ( மோத்தகரை 500-2000 3000 

245 
பொருள் 
14 பொத்தகடினத் 300-600 

100 
தன்மை 
15 காரத் தன்மை 

190 
16 நிறம் 5-25 

நிறம் இல்லை 
17 மனம் மனாம் 

மனாம் 
இல்லை 

இல்லை 
18 வெப்பம் 

31 
19 தெளிவுத் தன்மை ( 5-10 

0 


சு 


C 
நெம்லோபெட்ரிக் 
தெளிவுத் தன்மை 
மிகிலட்டர் 


20 மிதக்கும் பொருள் 


2000 


1 


201 


அட்டவணை 4.33 
நிலநீர் வேதியல் தன்மை- ஜூலை 2011 , பெண்கள் விடுதியின் 

அருகில் உள்ள துளைக் கிணறு 


வ.எனர் 


பொரும் 


குதிரின் 
வேதியர் 

கல் 


கட்டுமான நீரின் 
வேதியர் எல்லை 


மூலக்களின் 


1 


மின் கடத்தும் 


750-3000 


570 


திறன் 


25 ° செண்டிகிரேட் 
மைகரமோல் / 
சென்டிமீட்டர் 


2 


பி எச் (pa) 


6.5-8.5 


> 6 


8 


3 


கால்சியம் 


75-200 


14 


மி.கி / லிட்டர் 


4 


பெங்கனீசியம் 


50-150 


28 


64 


5 சோடியம் 
6 பொட்டாசியம் 
7 பைகார்பனேட் 


200-600 


275 


400 மில்லியனில் 
உள்ள பைகார்பனேட் 
அணு 


8 


கார்பனேட் 


0 


9 


சல்பேட் 


200-400 


500 கட்டிடப் பிற 
வேலைகள் 


17 


150 கான்கிரீட் 
வேலை 


10 குளோரைடு 


250-1000 


2000 கட்டிடப் பிற 
வேலைகள் 


32 


1000 கான்கிரீட் 
வேலை 


50 


6 


1.0-1.5 


0.39 


500-2000 


3000 


299 


. 


11 நைட்ரேட்டு 
12 புளூரைடு 
13 பொத்தகரை 

பொருள் 
14 பொத்தகடினத் 

தன்மை 
15 காரத் தன்மை 
16 நிறம் 


300-600 


150 


ப 


. 


225 


5-25 


நிறம் இல்லை 


17 | மலயம் 


மலாம் 
இல்லை 


மசாம் 
இல்லை 


18 | வெப்பம் 


31 


C 


19 தெளிவத் தன்மை ) 5-10 


0 


நெமிலோமெட்ரிக் 
தெளிவுத் தன்மை 
மிகி / லிட்டர் 


20 | மிதக்கும் பொருள் 


2000 


1 


202 


பல்கலைக்கழத்தில் சேகரிக்கப்பட்ட ஜூலை மாத 4 ஆண்டுகளின் 
( 2008-2011 ) சராசரி நிலநீரின் மின்கடத்தும் திறன் ( Electrical Conductivity ), 
மேலும் மொத்த கரைபொருள் ( Total Dissoved - Solid ) ஆகியவற்றின் வரைபடம் 
தயாரிக்கப்பட்டது ( படம் 4.24 மேலும் 4.25 ). 


4 ஆண்டுகளின் ( 2008-2011 ) ஜூலை மாதச் சராசரி நிலநீர் மின் 

கடத்தும் திறன் ஒத்த அளவுக் கோடு 


பாரதிதாசன் பல்கலைகழகம் 


to 


விளக்கம் 


அகம் கிணறு 
துளைக் கிணறு 
ஓடை 
குலம் 
மின் கடத்தம் திறன் 
ஒத்த அளவுக் கோடு 
மைக்ரோ மோல் 


18 


23 


அளவு 
Flo.com 
20 


SL 


அட்டர் 


படம் 4.24 


203 


4 ஆண்டுகளின் ( 2008-2011 ) ஜுலை மாத சராசரி நிலநீர் 
மொத்த கரைபொருள் ஒத்த அளவுக் கோடு 

பாரதிதாசன் பல்கலைகழகம் 


8 


se 


விளக்கம் 
அகழ் கிணறு 
Frse துளைக் கிணறு 


தளம் 
திமெண 
பொருள்தசா 
வோ tala 


21 


15 


ts 


20 


1 : 10.200 


கமீட்டர் 


படம் 4.25 


204 


1 . 


2 . 


4 . 


பாரதிதாசன் பல்கலைக்கழக நிலநீரின் மின்கடத்தும் ஒத்த வரைகோடு 
படத்திலிருந்து கீழ்க்கண்ட முடிவுகள் தெரியவருகின்றன ( படம் 4.25 ). 

மத்திய பகுதியில் நிலநீரின் மின் கடத்தும் தன்மை 450 
மைக்ரோமோசிற்குக் ( Micromhos ) குறைவாகவும் , 
வடக்கு வடமேற்குப் பகுதியில் முறையே 820 முதல் 890 

மைக்ரோமோசிற்குக் குறைவாகவும் , 
3 . வடக்கு மத்திய பகுதியில் 600 முதல் 750 மைக்ரோமோசிற்குள்ளும் , 

தென்மேற்குப்பகுதியில் 530 மைக்ரோமோசிற்குள்ளும் இருக்கிறது . 

நிலநீரின் மொத்த கரைபொருள் ஒத்த வரைகோடு படத்திலிருந்து 
கீழ்க்கண்ட உண்மைகள் தெரிய வருகின்றன படம் (4.25 ). 
1 . வடமேற்குப் பகுதியில் நிலநீரின் மொத்த கரை பொருளின் அளவு 

லிட்டருக்கு 500 மில்லி கிராமிற்குக் குறைவாகவும் , 
2 . மத்திய பகுதியில் லிட்டருக்கு 300 மில்லி கிராமிற்கு குறைவாகவும் 

உள்ளது . 
காட்டாறு நதிப்படுகை நிலநீரின் வேதியல் ஆய்வில் அறிந்த உண்மைகள் 

நிலநீரின் மின்கடத்தும் தன்மை 2250 மக்ரோமோஸிற்குக் குறைவாகவும் , 
அதன் மொத்த கரைபொருள் லிட்டருக்கு 2000 மில்லி கிராமிற்குக் குறைந்தும் , 
சோடியம் கிரகிக்கும் விகிதம் 26 க்குக் குறைவாகவும் இருக்கிறது . ஆகவே 
காட்டாறு நதிப்படுகையின்நிலநீர் மக்கள் பயன்படுத்தவும் மேலும் 
விவசாயத்திற்கும் ஏற்றதாக இருப்பது வேதியல் ஆய்வின் மூலம் தெரிய வருகிறது 
( அட்டவணை 4.34 ) . 


அட்டவணை 4.34 
நீரின் தர ஆய்விலிருந்து அறிந்த உண்மைகள் 


வ . 
எண் 


நீரின் மூலகங்கள் 


நல்ல நீரின் ஆய்வுப் பகுதி 
தர எல்லை 

நீரின் தரம் 
< 2250 788-1899 


பயன்பாட்டின் 
நிலை 


1 . 


மின் கடத்தும் திறன் 


2 . 


959-1988 


பயன்பாட்டிற்கு 

ஏற்றது 


மொத்த கரை பொருள் < 2000 
(மி.கி./ லி ) 
சோடியம் கிரகிக்கும் < 26 
விகிதம் 


3 
. 


. 


9.9.17.9 


காட்டாறு நதிப்படுகையின் தண்ணீர் தரமுடன் இருப்பதை வேதியல் 
ஆய்வுகள் தெரிவிக்கின்றன . 


" மானுடம் தழைக்க நீர் மேலாண்மை 

காலத்தின் கட்டாயம் " 
5. நீர் மேலாண்மை 


ஆய்வுப் பகுதி தண்ணீர்த் தேவையில் தன்னிறைவு 
அடைவதற்கு ஏற்ற நீர் மேலாண்மை வழிகள் , தண்ணீர்த் 
தேவைக்கும் இருப்பிற்கும் உள்ள இடைவெளி, பண்ணைக் 
குட்டைகளில் மழை நீரைச் சேகரித்தல் , நீர் வள மேலாண்மை 
வழிகளில் தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் களைதல் , மழைநீர்ச் 
சேகரிப்பு , செயற்கை நிலநீர்ச் செறிவு முறைகள் , கழிவுநீரை 
நன்னீராக்கிப் பயன்படுத்துதல் , நன்னீராக்கப்பட்ட கழிவுநீரைப் 
பயன்படுத்துதல் , கழிவு நீரை நன்னீராக்குவதில் உற்பத்தியாகும் 
எரிவாயுக்கள் , காவிரி ஆற்றுப் படுகையில் வீணாகும் வெள்ள 
நீரைப் பயன்படுத்துதல் , பாரதிதாசன் பல்கலைக் கழகம் நீர் வள 
மேலாண்மை வழிகளில் பெறக் கூடிய நீர் வளம் மேலும் அப் 
பல்கலைக்கழகத்திற்குத் தேவைப்படும் தண்ணீரைத் தொடர்ந்து 
பெறும் வழிகள் , அன்றாடம் பயன்படுத்தும் தண்ணீரின் நீர் 
மேலாண்மை , தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் களைய ஊதா நிறப் 
புரட்சியின் அவசியம் , தண்ணீர்ப் பற்றாக் குறையைக் 
களைவதற்கு எடுக்க வேண்டிய முயற்சிகள் , நதிப்படுகை 
மேலாண்மை , தண்ணீரின் விலை மதிப்பைக் கணக்கிடல் 
போன்ற பல தகவல்கள் இத்தலைப்பில் ஆராயப்படுகிறது . 
பாரதிதாசன் பல்கலைக் கழகத்தில் நாள் ஒன்றிற்கு 265 கன 
மீட்டர் கழிவு நீர் உற்பத்தி ஆகிறது . இக் கழிவு நீர் ஆலையை 
அமைத்த பின்பு படிப்படியாக நன்னீராக்கும் செயல் 
திட்டத்தினை விளக்குவதே இத்தலைப்பின் மற்றும் ஒரு 
சிறப்பாகும் . 
உலகளவில் 390.44 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள ஓர் சிறிய 
ஆற்றுப்படுகை மற்றும் 289.75 எக்டேர் பரப்பளவுள்ள கல்வி , 
தொழில் வாளகங்களில் நீர்வள மேலாண்மை ஆய்வுகள் 
இதுவரை செய்யப்பட்டதாகத் தகவல் இல்லை . எனவே 
தற்பொழுது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு உலகெங்கும் உள்ள 


15 


206 


பெரிய மற்றும் சிறிய ஆற்றுப்படுகைகள் மேலும் கல்வி , தொழில் 
வாளகங்கள் ஆகியவற்றின் தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் 
களைய உதவும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை . எனவே 
இந்த நீர் மேலாண்மை ஆய்வு ஒரு தனிச் சிறப்புடைய 
ஆய்வாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் என்பது உறுதி . 

1995 ஆம் ஆண்டில் 31 நாடுகளில் தண்ணீர்ப் பற்றாக்குறை 
நிலவி வந்தது . 2023 ஆம் ஆண்டில் 40 நாடுகள் தண்ணீர்ப் பற்றாக்குறையைச் 
சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன . கியி 2050 ஆண்டில் 54 நாடுகளில் 
தண்ணீர்ப் பற்றாக்குறை நிலவும் . அக்காலக்கட்டத்தில் வாழும் சுமார் 450 கோடி 
மக்கள் , அதாவது 50 விழுக்காடு உலகமக்கள் தண்ணீர்ப் பற்றாக்குறையில் 
தத்தளிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்ற உண்மையை நீரியலாளர்கள் 
தெரிவிக்கிறார்கள் . எந்தெந்த நாடுகள் , ஆற்றுப்படுகைகள் தற்பொழுது 
தண்ணீர்ப் பற்றாக்குறையில் தத்தளிக்கின்றனவோ இவை யாவும் அவற்றின் 
தொடர் நீர்வளப் பயன்பாட்டிற்கு வேண்டிய தண்ணீர் வளத்தைப் பெருக்க ஏற்ற 
நீர்வள மேலாண்மை வழிகளைக் கடைப்பிடித்தல் அவசியம் . நீர்வளம் நிறைந்த 
நாடுகளும் தற்பொழுதே தண்ணீர்ப் பயன்பாட்டில் சிக்கனத்தைக் 
கடைப்பிடிக்கத் துவங்க வேண்டும் . இவ்வழிகளின் வாயிலாகத்தான் அவை நீர் 
வளம் உள்ள நாடாகத் தொடர்ந்து திகழ முடியும் . ஓர் நாடு , ஓர் ஆற்றுப்படுகை 
மேலும் வட்டாரம் ஆகியவற்றில் நிரந்தர நீர்வளம் பெற ஏற்ற பல்வேறு வழிகள் 
இருக்கின்றன . மழை நீரைத் தேக்கிப் பயன்படுத்தாத நாடுகள் , ஆற்றுப் 
படுகைகள், அந்த வளத்தைத் தேக்கிப் பயன்படுத்தப் போதுமான நீர்நிலைகளை 
அமைக்க வேண்டும் . நிலநீர் மட்டம் தாழ்ந்துவரும் பகுதிகளில் செயற்கை நிலநீர்ச் 
செறிவைச் செய்வதன் மூலம் நிலநீர் மட்டம் தாழ்வதைத் தடுத்து நிலநீர் 
வளத்தைப் பாதுகாக்க வேண்டும் . மேலும் கழிவுநீரை வீணாக்காது அதை 
நன்னீராக்கிப் பயன்படுத்த வேண்டும் . மேலே கூறிய வழிகள் ஆய்வுப்பகுதிக்கும் 
தற்பொழுது தேவையாக இருக்கின்றன . இவ்வழிகளைப் பின்பற்றினால் இந்த 
ஆய்வுப் பகுதியில் வாழும் மக்களுக்கு , உலகச் சுகாதார நிறுவனம் மேலும் 
நீரியலாளர்கள் பரிந்துரைப்படி தண்ணீர் வழங்க இயலும் . நீர் மேலாண்மை 
வழிகளில் ஆய்வுபகுதியின் நீர் வளத்தைப் பெருக்க வாய்ப்பிருப்பதையும் மேலும் 
உணவுப் பற்றாக்குறையைக் களையப் பசுமைநிறப் புரட்சி பயன்பட்டது போல , 
தண்ணீர்ப் பற்றாக்குறையைக் களைய ஊதாநிறப்புரட்சி மிகவும் தேவை என்பதை 
இந்த இயல் வலியுறுத்துகிறது . 
நீர் மேலாண்மை வழிகள் 

நீர்ச்சுழற்சியின் வாயிலாக உலகம் பெற்று வரும் நீர்வளம் நிரந்தரமானது . 
ஆனால் , ஒரு நாடு அல்லது ஆற்றுப்படுகையில் கிடைக்கும் நீர்வளம் 
நிரந்தரமானது அல்ல . இதற்குக் காரணம் , தற்பொழுது பெருகிவரும் செயற்கை 
வெப்பம் ஆகும் . இதன் காரணாகச் சில பகுதிகளில் கூடுதலாக மழை பெய்யும் , 


2017 


ஏற்கனவே உள்ள சில வறட்சிப் பகுதியில் வழக்கமாகப் பெய்யும் மழை அளவை 
விடக் குறைந்த அளவில் பெய்யவும் கூடும் . இவ்வாறு நீர்ச்சுழற்சியிலேயே மாற்றம் 
தற்பொழுது நிலவி வருகிறது . செயற்கை வெப்பத்தைக் கட்டுப்படுத்தாத 
வரையில் இந்த நிலை எதிர்காலத்த்தில் மேலும் அதிகரிக்கும் . 

உலகில் உள்ள நீர்வளம் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கிறது . ஆனால் 
மக்கள் பெருக்கம் அதிகரித்து வருகிறது . இதனால் தனிநபர் ஆண்டு நீர்வளம் 
குறைந்து வருகிறது . செயற்கை வெப்பத்தால் நீர்ச்சுழற்சியில் மாற்றம் ஏற்பட்டு 
வரும் நிலையில் தண்ணீர்ப் பற்றாக்குறை உள்ள பகுதிகளில் உள்ள தனிநபர் 
நீர்வளம் மேலும் குறையும் . இதன் காரணமாக உலக நீரியிலாளர்கள் விருப்பப்படி 
தனிநபர் ஆண்டு நிர்வளமான 1,700 கனமீட்டர் அளவில் தொடர்ந்து தண்ணீர் 
வழங்க இயலாது . தனிநபருக்கு இன்று கூட இந்த அளவு தண்ணீர் வழங்க 
இயலாத நிலை மத்திய கிழக்கு , தென் ஆப்பிரிக்கா மேலும் சகாராரப் 
பாலைவனத்தை ஒட்டிய நாடுகளில் நிலவி வருகிறது . செயற்கை வெப்பத்தின் 
காரணமாக இந்த நாடுகளில் தனிநபர் நீர்வளம் மேலும் குறையும் . எனவே உலக 
நாடுகளில் நிலவி வரும் தண்ணீர்ப் பற்றாக்குறையைக் களைந்து தன்னிறைவு 
அடையத் தற்பொழுது உள்ள ஒரே வழி நீர் மேலாண்மை ஆகும் . 

தண்ணீர்த் தேவைகளில் தன்னிறைவு அடைய உலகளவில் 
பயன்படுத்தப்பட்டு வரும் மிகச் சிறப்பான நீர்மேலாண்மை வழிகள் பல உள்ளன . 
அவை 

1. மழைநீர்ச் சேகரிப்பு 
2. செயற்கை நிலநீர்ச்செறிவு 
3. கழிவுநீரை நன்னீராக்கி மீண்டும் பயன்படுத்தல் 
4. வேறு ஒரு இடத்திலிருந்து தேவைப்படும் இடத்திற்குத் 

தண்ணீரைத் திருப்பி விடுதல் 
5. நுண்பாசன முறை 
6. மாற்றுப்பயிர் விவசாயம் 
7. கடல்நீரை நன்னீராக்கிப் பயன்படுத்தல் 
8. தண்ணீர்ப் பயன்பாட்டின் திறனை அதிகப்படுத்துதல் 
9. தண்ணீர்ப் பயன்பாட்டிற்கு ஏற்ற அளவில் விலை நிர்ணயம் செய்தல் 
10. நதியில் இணைப்பு, நதிகளை இணைத்தல் 

இந்த வழிகளில் , முதலில் கூறியுள்ள நான்கு வழிகள் , மக்களின் 
அன்றாடத் தேவைக்கு வேண்டிய தண்ணீர்த் தேவையில் தன்னிறைவு அடையச் 
சிறந்த வழிகளாககக் கருதப்படுகின்றன . இங்கு கூறியுள்ள 10 வழிகளும் , 
மக்களின் எல்லாப் பயன்பாடுகளுக்கும் தேவைப்படும் தண்ணீர்த் தேவையில் 
தன்னிறைவு அடைய உதவும் . 


208 


ஆய்வுப் பகுதி நீர்வளம் பெறும் வழிகள் 

ஆய்வுப்பகுதி மழை , நிலநீர் ஆகிய வழிகளில் மட்டுமல்லாது , மேட்டூர் 
அணையிலிருந்து உய்யக்கொண்டான் கால்வாய் வழியாகவும் நீர்வளம் 
பெறுகிறது . இதனால் இப்பகுதி வேளாண்மை மேலும் அன்றாட உபயோகத்திற்கு 
ஓரளவு போதுமான தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுகிறது . 
காட்டாறு நதிப்படுகையின் தண்ணீர்த் தேவைக்கும் இருப்பிற்கும் உள்ள 
இடைவெளி 


ஒரு ஆற்றுப்படுகையில் வாழும் தனிநபருக்கு ஆண்டு ஒன்றிற்குக் 
குறைந்தது 1000 கனமீட்டர் அளவு தண்ணீர் இல்லை என்றால் அப்படுகை 
தண்ணீர்ப்பற்றாக்குறை உடையதாகக் கருதப்படும் ( WBCSD , 2006 ) . 
இக்கணக்குப்படி இப்படுகையில் தற்பொழுது வாழும் மக்களின் தண்ணீர்த் 
தேவை 27.93 டி.எம்.சி ( 0.79 கனகிலோமீட்டர் ). ஆனால் இங்குள்ள நீர் வளம் 
743 டி.எம்.சி ( 021 கனகிலோமீட்டர் ) அதாவது 73.41 விழுக்காடு பற்றாக்குறை . 
காட்டாறு நதிப்படுகையில் தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் களையும் நீர் 
மேலாண்மை வழிகள் 

காட்டாறு நதிப் படுகையின் தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் களையக் 
கீழ்கண்டுள்ள நீர் மேலாண்மை வழிகள் பெரிதும் உதவும் . 
1. மழை நீரை விவசாயிகளின் பாசன நிலத்தில் பண்ணைக் குட்டைகள் 

அமைத்துச் சேகரித்தல் . 
2. நில நீர்ச் செறிவு செய்தல் 
3. கழிவு நீரை நன்னீராக்கிப் பயன்படுத்துதல் 
4. மழைப் பருவங்களில் காவிரி ஆற்றில் பெருகும் வெள்ளநீரைப் 

பயன்படுத்துதல் 
5. நுண்பாசன முறைகளைப் பயன்படுத்துதல் 
6. நீர் நிலைகள் மேலும் பாசன நிலம் ஆகியவற்றின் பாசனத் திறனை 

(irrigationefficiency ) அதிகரித்தல் 
மழை நீரை ஏரிகளில் தேக்கிப் பயன்படுத்தல் 

உய்யக்கொண்டான் கால்வாய் வழியாக மேட்டூர் அணையிலிருந்து 
காட்டாறு நதிப்படுகை விவசாயத்திற்குத் தண்ணீர் பெறுகிறது . இப்படுகையின் 
ஏரிகளில் உய்யக்கொண்டான் கால்வாய்த் தண்ணீர் நிரப்பப்பட்டு பாசனம் 
செய்யப்படுகிறது . மேலும் மானவாரி ஏரிகளில் ( rainfed tanks ) மழைநீர் 
தேக்கப்பட்டு சில பகுதிகளில் விவசாயம் நடைபெறுகிறது . இந்த ஏரிகள் எல்லாம் 
தேவைப்படும் பொழுது தூர் எடுக்கப்பட்டு , அவற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகள் 
அகற்றப்பட்டு அவற்றின் கொள்ளளவு குறையாது இருக்கும்படி பார்த்துக் 
கொள்ள வேண்டும் . இவ்வாறு ஏரிகளைப்பராமரிப்பதால் , இந்த நதிப்படுகையில் 
பெய்யும் மழைநீரை வீணாக்காது ஏரிகளில் தேக்கிப் பயன்படுத்தி விவசாயத்தைப் 
பாதுகாக்க முடியும் . 


209 


பண்ணைக் குட்டைகளில் மழைநீரைச் சேகரித்தல் 

எங்கெங்கெல்லாம் மழைநீரைத் தேக்கிப் பயன்படுத்த ஏரிகள் 
அமைக்கப் பெரிய அளவில் போதுமான இடத்தைக் கையகப்படுத்த 
முடியவில்லையோ, அங்கெல்லாம் விவசாயிகள் நிலத்தில் பண்ணைக்குட்டைகள் 
(farm ponds ) அமைத்து மழைநீரை முடிந்த மட்டும் தேக்கி விவசாயம் , மீன்வளர்ப்பு 
போன்றவற்றிற்குப் பயன்படுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் . விவசாயிகளின் 
நிலத்தில் 1,500 கனமீட்டர் கொள்ளளவுள்ள பண்ணைக் குட்டைகளை 
அமைத்து வீணாகும் மழைநீரைத் தேக்கிப் பயன்படுத்தலாம் . சுமார் 7,300 
பண்ணைக் குட்டைகள் அமைத்து 0.39 டி.எம்.சி அளவு மழைநீரைத் தேக்க 
வாய்ப்புள்ளது . இப்பண்ணைக் குட்டைகளை அமைக்கப் போதுமான அளவில் 
விவசாயிகளுக்கு அரசு மானியம் வழங்கி இச்செயலை உற்சாகப்படுத்த 
வேண்டும் . பண்ணைக் குட்டைகள் அமைக்க ( குட்டை ஒன்றிற்க்கு ரூபாய் 50 
ஆயிரம் வீதம் ) சுமார் 36.5 கோழ ரூபாய் செலவு பிடிக்கும் . இவ்வழிகளில் இங்கு 
பெய்யும் கூடுதல் மழையைச் சேகரித்துப் பயன்படுத்த முடியும் . 
செயற்கை நிலநீர்ச்செறிவு , கழிவுநீரை நன்னீராக்குதல் , நுண்பாசனமுறை 
வழிகளில் கூடுதலாகக்கிடைக்கும் நீர் வளம் 

இரண்டு மீட்டர் கனமுள்ள நீர்க்கோப்புப் பாறையில் நிலநீர்ச் செறிவு செய்து 
1.38 டி.எம்.சியும் , கழிவு நீரை நன்னீராக்குவதன் மூலம் 1.11 டி.எம்.சியும் , நுண் 
பாசன முறைகளில் 1.5 டி.எம்.சியும் , ஆக 4.38 டி.எம்.சி அளவு தண்ணீரைக் 
கூடுதலாகப் பெருக்க முடியும் . 

இவ்வழிகளில் ஓரளவு நீர் வளத்தைப் பெருக்க முடியும் . ஆனால் ஆய்வுப் 
பகுதியின் தண்ணீர்ப் பற்றாக்குறை இடைவெளியை முற்றிலும் களைய இயலாது . 
காவிரி ஆற்றின் வெள்ள நீரைப் பயன்படுத்திக் காட்டாறு நதிப்படுகையின் 
தண்ணீர்ப் பற்றாக்குறையைக் களையமுடியும் . காவிரி ஆற்றில் 1991 ஆம் 
ஆண்டிலிருந்து 2007 ஆண்டு முடிய உள்ள 17 ஆண்டுகளில் 1039 டி.எம்.சி. 
அளவு வெள்ள நீர் கொள்ளிட ஆற்றின் வழியாகக் கடலில் விடப்பட்டுள்ளது . 
இதன் நெல் உற்பத்தி மதிப்பு 51,950 கோடி ரூபாய் . 2013 வறட்சி ஆண்டில் 
ஆகஸ்டு மாதத்தில் கடலில் விடப்பட்ட வெள்ள நீர் 17.25 டி.எம்.சி. இந்த 
மாதத்தில் 4 ஆம் தேதி முதல் 8 ஆம் தேதி முடிய கடலில் விடப்பட்ட நீரின் நெல் 
உற்பத்தி மதிப்பு 862.5 கோடி ரூபாய் . இவ்வாறு மழைப் பருவங்களில் 
பெரும்பாலான ஆண்டுகளில் காவிரி ஆற்றில் 50 டி.எம்.சிக்கும் கூடுதலான 
வெள்ளநீர் கொள்ளிட ஆற்றின் வழியாகக் கடலை அடைகிறது . இந்த நீரைப் 
பயன்படுத்தக் காவிரி ஆற்றில் மாயனூரில் கதவணை கட்டப்படுகிறது . 
இக்கதவணையிலிருந்து காட்டாறு நதிப் படுகைக்குத் தேவைப்படும் தண்ணீர் 
பெற வேண்டும் . இப்பாசனப் பகுதிகளின் பாசனத்திறனை அதிகரிக்க ஏற்பாடு 
செய்ய வேண்டும் . இவ்வழிகள் மேலும் வீட்டு உபயோகத்திற்குப் பயன்படும் 
தண்ணீரில் சிக்கனம் போன்ற வழிகளில் இப்படுகையின் தண்ணீர்த் 
தட்டுப்பாட்டைக் களைய முடியும் - அட்டவணை 5.1 . 


210 


அட்டவணை 5.1 


காட்டாறு நதிப் படுகையின் தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் களையும் 

நீர் மேலாண்மை வழிகள் 


நீர்வளம் டி.எம்.சி கூடுதல் நீர் வளம்டிஎம்சி 


0.39 


4.38 


1.38 


நாபேலாண்ன 

ண்மை வழிகள் 
பழைநச 

சேகர்ப்பு ( 7300 
பண்ணைக் குட்டைகள் , குட்டை 
ஒன்றின் கொள்ளளவு 1500 
கன மீட்டர் , குட்டையின் அளவு 
31f131f1 150 ) 
நில நீர்ச் செறிவு ( செறிவு செய்ய 
வேண்டிய நிக் கோர்ப்புப் 
பாறையின் கனம் : 2 மீ ) 
நுண்பாசன முறை தற்பொழுது 
விவசாயத்திற்கும் பயன்படும் 
தண்ணிர் 3.5 டி.எம்.சி., இதில் 
40 விழுக்காடு ) 
கழிவு நன நன்னாக்குதல் 
நபருக்கு ரன் ஒன்றிற்கு 100 
லிட்டர் வழங்குவதாக் எடுத்துக் 
கொள்ளப்பட்டது ) 


1.50 


காவிரி ஆற்றிலிருந்து 
ஒவ்வொரு ஆண்டும் 
கடலில் விடப்படும் 50 
டி.எம்.சி தண்ணில் 
தேவையான அளவு நீரை 
ஆய்வுப்பகுதிக்குப் பெற்று 
தண்ணிர்த் தன்னிறைவு 
அடைய முடியும் 


1 . 


பாரதிதாசன் பல்கலைக்கழக நீர்ப் பற்றாக்குறைக்குக் காரணம் 

பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகம் காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீர் 
பெறும் வசதியை இன்னும் பெறவில்லை . குடிநீர் வடிகால் வாரியத்திடமிருந்து 
இந்த வளாகத்திற்குக் குடிதண்ணீர் இனிமேல்தான் பெற வேண்டும் . இதன் 
காரணமாக இந்த வளாகம் நிலநீரை மட்டுமே நம்பியுள்ளது . வளாகத்தின் 
சிறப்பான வளர்ச்சியால் இங்குள்ள நிலநீர்வளம் போதுமானதாக இல்லை. எனவே 
இங்கு தண்ணீர்ப் பற்றாக்குறை நிலவுகிறது . 
பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தற்பொழுதுள்ள நிரந்தர 
நீர்வளத்திற்கும் தேவைக்கும் உள்ள இடைவெளி 

பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் உள்ள நிரந்தர நீர்வளம் நிலநீர் 
மட்டுமே , தற்பொழுது நாள் ஒன்றிற்கு இங்கு பயன்படும் அளவில் உள்ள நிலநீர் 
300 கனமீட்டர் . ஆனால் நாள் ஒன்றிற்கு 350 கனமீட்டர் அளவு நிலநீர் 
இறைக்கப்பட்டு , பயன்படுத்தப்பட்டு வருகிறது . 

பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தங்கி இருப்போர் 1,532 . 
பல்கலைக்கழகத்திற்குப் படிக்க மேலும் பாடம் நடத்த வரும் மாணவர் ஆசிரியர் 
2,356 . வளாகத்திற்கு ஒவ்வொரு நாளும் வந்து செல்வோர் 1,112 இவ்வளவாகக் 
கூடுதல் மக்கள் 5,000 ஆகும் . நபருக்கு நாள் ஒன்றிற்கு 100 லிட்டர் வீதம் 


211 


இவர்களின் ஆண்டு நீர்த்தேவை 1,82,500 கனமீட்டர் . ஒரு நாள் நீர்த்தேவை 
500 கனமீட்டர் . மேலும் வேதியில்துறை , வளாகப் பராமரிப்பு , தோட்டம் , கட்டிடம் 
கட்டுதல் ஆகியவற்றிற்கு இந்த வளாகத்திற்கு நாள் ஒன்றிற்குத் தேவைப்படும் 
தண்ணீர் 50 கனமீட்டர் . எனவே வளாகத்தின் அன்றாட நீர்த்தேவை 550 
கனமீட்டர் ஆகும் . 

தற்பொழுது நிரந்தரமாக உள்ள நாள் நிலநீர் வளம் 300 கனமீட்டர் . 
எனவே தண்ணீர்ப் பற்றாக்குறை 250 கனமீட்டர் . வளாகத்தில் ஒவ்வொரு 
ஆண்டும் கூடுதலாகி வரும் மக்கள் பெருக்கத்திற்குப் போதுமான அளவு 
தண்ணீரைப் பெற நாள் ஒன்றிற்கு 50 கனமீட்டர் அளவிலான தண்ணீரை 
ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாகப் பெருக்க வேண்டும் . 
பாரதிதாசன் பல்கலைக்கழக 

வளாகத்தின் தண்ணீர்ப் 
பற்றாக்குறையைக் களையும் வழிகள் 

பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தின் தண்ணீர்த் தேவையில் 
தன்னிறைவு அடையக் கடைப்பிடிக்கும் வழிகள் . 

1. மழைநீர்ச் சேகரிப்பு 
2. செயற்கை நிலநீர்ச் செறிவு 
3. கழிவுநீரை நன்னீராக்கிப் பயன்படுத்தல் 
4. குடி நீர் வடிகால் வாரியத்துறையிடம் குடிதண்ணீர் பெறுதல் 
5. காவரி ஆற்றில் மாயனூர் என்ற இடத்தில் கட்டப்படும் 

கதணையிலிருந்து வெள்ள நீரைப் பெறுதல் . 

பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள கிணறுகளிலிருந்து 
நாள் ஒன்றிற்கு 350 கனமீட்டர் நிலநீர் எடுக்கப்பட்டு அதுமட்டுமே 
வளாகத்திற்குப் பயன்படுத்தப்படுகிறது . இந்த அளவு நிலநீர் வளாகத்தின் முழுத் 
தேவைக்கும் போதுமானதாக இல்லை . எனவே இங்குள்ள கூரைகள் , மற்றும் 
தரைப் பரப்பில் பெய்யும் மழைநீர் முழுவதையும் முடிந்த மட்டும் தேக்கிப் 
பயன்படுத்த வேண்டும் . 
பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் மழை நீர்ச் சேகரிப்பு 

கூரையில் குறைந்த மழை மேலும் சராசரி மழையில் ஒரு ஆண்டில் 
கிடைக்கும் தண்ணீர் முறையே 15,187 கனமீட்டர் முதல் 26,775 கனமீட்டர் 
ஆகும் . இதைப் போலத் தரைப்பரப்பில் கிடைக்கும் ஆண்டு மழைத் தண்ணீர் 
முறையே 203,905 கனமீட்டர் முதல் 3,59,502 கன மீட்டர் ஆகும் . கூரையிலும் , 
தரைப்பரப்பிலும் குறைந்த மழையில் கிடைக்கும் கூடுதல் மழைநீர் 2,19,092 
கனமீட்டர் , சராசரி மழையில் இவ்வகையில் கிடைக்கும் கூடுதல் மழைநீர் 
3,86,278 கனமீட்டர் . 

கூரையில் கிடைக்கும் மழைநீரை ஆங்காங்கு அமைக்கப்படும் 
தரைகீழ்த் தொட்டியில் சேகரிக்க வேண்டும் . அதைப் போலவே கட்டிடக் 


212 


கூரையை நீக்கிய பகுதிகளின் தரைப்பரப்பில் பெய்யும் மழை நீரைத் தற்பொழுது 
உள்ள மூன்று குளங்கள் மேலும் வளாகத்தின் தென்கிழக்கே புதிதாக 
அமைக்கப்படவுள்ள குளம் ஆகியவற்றில் தேக்க வேண்டும் . கூரை மழைநீரை 
வளாக அன்றாட உபயோகத்திற்கும் , குளத்தின் தண்ணீரை குளிப்பது , 
துவைப்பது , வளாகப் புல்வெளிப் பாதுகாப்பு , தோட்டம் போன்றவற்றிற்குப் 
பயன்படுத்தலாம் . இவ்வழிகளில் நிலநீரைக் குடிதண்ணீர் , சமையல் 
போன்றவற்றிற்கு மட்டும் பயன்படுத்தி நிலநீர் எடுப்பைக் குறைத்து நிலநீர் மட்டம் 
தாழ்ந்து வருவதைத் தடுக்கலாம் . 
செயற்கை நிலநீர்ச் செறிவு முறைகள் 

ஊறும் அளவைக் காட்டிலும் அதிக அளவில் தற்பொழுது உலகெங்கும் 
நிலநீர் பயன்பட்டு வருவதால் நிலநீர் மட்டம் தாழ்ந்து வருகிறது . ஆய்வுப் பகுதியும் 
இதற்கு விதிவிலக்கல்ல . வளாகத்தில் நிலநீர் மட்டம் வேகமாகத் தாழ்ந்து 
வருகிறது . நிலநீர்மட்டம் தாழ்ந்து வருவதைக் தடுத்து நிலநீர்ச் செறிவின் மூலம் 
தொடர்ந்து நிலநீர்வளம் பெற உலகளவில் பயன்படுத்தப்பட்டு வரும் செயற்கை 
நிலநீர்ச் செறிவு முறைகள் பல உள்ளன ( Todd , D.K , 1959 , Pettyjohn , W.A , 
1981 , Sathish Chandra , 1979 , Natarajan , P.M , Shambhu Kallolikar , 2004) . அவை , 
1 . மழைநீரைப் பரப்புதல் ( Spreading ) 
அ . படுகைமுறை ( Basin ), ஆ . அகழி அல்லது உழவுக்கால் முறை 

(Ditch or Furrow ) 
இயற்கைக் கால்வாய் முறை ( Natural channel ) , ஈ . 

வெள்ளப்பெருக்கு ( Flooding) 
பாசன முறை ( Irrigation method ) 

குழி ( Pit) 
3 . ஊக்குவித்துச் செறிவூட்டல் ( Induced recharge ) 
4 . செறிவூட்டும் துளைக்கிணறு முறை ( Recharge Bore Well ) 
5. நிலத்தடித் தடுப்பு அணை ( Subsurface Checkdam ) 
6 . கசிவு நீர்க்குட்டை ( Percolation pond ) 
7. சிற்றோடைத் தடுப்பு அணை ( Nala bund ) 
8 . ஆற்று ஓட்டப்பகுதியைச் சீர்திருத்துதல் ( Stream channel 

modification ) 
9 . புவிஈர்ப்பு நிலநீர்ச் செறிவூட்டல் ( Gravity headrecharge ) 
10. இணைப்புக் கிணறுகள் ( Connecter well ) 
11. சேகரிக்கும் கிணறுகள் ( Collector well ) 
12. நீர் உட்புகும் சமதளக்குழாய் ( Infiltration gallery ) 
13. துளையில் வெடி வைத்து வெடிக்கச் செய்தல் ( Bore blasting 

technique ) 


இ 


2 . 


213 


14. நீரைச் செலுத்தி வெடிப்பு ஏற்படுத்தல் ( Hydrofracturing ) 
15. சிமெண்ட் கலவையால் கடினப் பாறைகளில் உள்ள வெடிப்புகளை 

9160LŠS60 ( Fracture sealing and cementation technique ) 
16. சமஉயரத் தொடர் பள்ளம் ( Contour trench ) 
17. சம உயரத் தொடர் வரப்பு ( Contour bund ) 
18. அரிப்பு வாரிகளை அடைத்தல் ( Gully plug ) 
19. சமதளங்கள் ( Terraces ) 
20. மேட்டு நிலங்களைச் சமப்படுத்தல் (Levelingofuplands ) 
21. நிலநீர்ச் செறிவூட்டுத் திறந்த தூண் ( Recharge shaft ) 
22. நீர் செலுத்தும் துளைக்கிணறு ( Injection well ) 
23. செயற்கை நிலநீர்ச் செறிவூட்டு முறைகளை இணைத்துச் செய்தல் 

( Combination techniques) 
24. தடுப்பணை ( Check dam ) 

ஆங்காங்கு அமைந்துள்ள நிலவியல் , நிலநீரியல் தன்மைக்கு ஏற்றவாரு 
தக்க நிலநீர்ச் செறிவு முறையைத் தேர்ந்தெடுத்து ஆய்வுப்பகுதியில் அமைத்து 
நிலநீர்ச் செறிவைப் பெருக்க வழிகாணலாம் . மேலே கூறிய எல்லாச்செயற்கை 
நிலநீர்ச் செறிவு முறைகளும் ஆய்வுப்பகுதிக்கு ஏற்றவைகளே . 

பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மீட்டர் கனம் உள்ள 
நீர்க் கோப்புப் பாறையில் நிலநீர்ச் செறிவால் கிடைக்கும் நிலநீர் 10,000 கனமீட்டர் 
முதல் 15,000 கனமீட்டர் அளவு இருக்கும் . ஒரு மீட்டர் கனம் உள்ள நீர்க்கோப்புப் 
பாறையில் கிடைக்கும் தண்ணீரை 200 முதல் 300 பேருக்கு நபருக்கு 135 லிட்டர் 
வீதம் தொடர்ந்து ஒரு ஆண்டு நீர் வழங்கலாம் . 

பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் தற்பொழுது உள்ள நீர் 
ஆதாரம் மழைநீரும் நிலநீரும் மட்டுமே . நிலநீரையே வளாகம் நம்பி உள்ளது . 
இதன் காரணமாகக் கூடுதல் அளவில் நிலநீர் பயன்படுத்தப்படுகிறது . இதனால் 
நிலநீர் மட்டம் தாழ்ந்து வருகிறது . 

செயற்கை வழிகளில் நிலநீர்ச் செறிவு செய்து நிலநீர் மட்டம் மேலும் 
தாழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் . அப்பொழுதுதான் தொடர்ந்து நிலநீர் 
பெற முடியும் . 

வளாகத்தின் நிலநீர் மட்டம் மேலும் தாழாமல் தடுப்பதற்குக் கீழ்க்கண்ட 
செயற்கை நிலநீர்ச் செறிவு உத்திகளைக் கடைப்பிடிக்க வேண்டும் . 

1. கசிவுநீர்க் குழிகள் அமைத்தல் 
2. தடுப்பாணை கட்டுதல் 
3. குளங்களின் கொள்ளளவை உயர்த்திப் பராமரித்தல் , மேலும் புதிதாக 

வளாகத்தின் தென் கிழக்குப் பகுதியில் ஒரு குளம் அமைத்தல் . 


214 


( 1 ) மழைநீர் உருண்டு ஓடும் பள்ளப்பகுதிகளில் பரவலாக சுமார் 100 
இடங்களில் கசிவுநீர்க் குழிகளை ( Recharge pits ) இந்த வளாகத்தில் அமைக்க 
வேண்டும் . 

இக்குழியின் நீளம் , அகலம் , ஆழம் முறையே 3 மீட்டர் . இதன் 
அடிப்பகுதியில் 4 மீட்டர் ஆழமும் ஒரு மீட்டர் நீளமும் அகலமும் உள்ள குழி 
ஒன்று அமைக்க வேண்டும் . 

இதன் அடிப்பகுதிக் குழி முழுதும் கூழாங்கல்லால் நிரப்பப்பட வேண்டும் . 
கசிவுநீர்க்குழியின் அடிப்பகுதியிலிருந்து மேல் பகுதிவரை சராசரியாக ஒருமீட்டர் 
கனத்திற்கு முறையே 40மிமீ அங்குலம் ஜல்லி , கூழாங்கல் , மணல் ஆகியவற்றால் 
நிரப்பப்பட வேண்டும் . இக்கசிவுநீர்க் குழியின் அமைப்பு கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளது ( படம் 5.1 ). 


கசிவுநீர்க்கும் 


3 


SIN 


* க 


3 


தரைட்டம் 
பெருமால் 


மீ 


கூழாங்கல் 


40 மிமிகல் 


at 


மி 


090000090406 


கூழாங்கல் 


1 மீ 


படம் 5.1 


( 2 ) இந்த வளாகத்தின் தெற்குப் பகுதியில் மேற்கிலிருந்து கிழக்காக 
ஒரு ஓடை அமைந்துள்ளது . இதன் சராசரி ஆழம் ஒரு மீட்டர் , அகலம் 4 மீட்டர் . 
இந்த ஓடையில் தற்பொழுது இரு தடுப்பு அணைகள் உள்ளன . இவற்றில் 
இன்னும் மூன்று தடுப்பு அணைகள் சமஅளவு தூரத்தில் அமைத்தல் அவசியம் . 
இத்தடுப்பு அணையின் உயரம் 1 அடி முதல் 2 அடி வரை இருக்கலாம் . 
பல்கலைக்கழக வளாகத்தில் செயற்கை நிலநீர்ச் செறிவுக் கட்டுமானங்களை 
அமைக்க ஏழு இலட்ச ரூபாய் செலவு பிடிக்கும் ( நடராசன் , ப.மு. , 2009 ). 


215 


( 3 ) வளாகத்தில் ஏற்கனவே உள்ள மூன்று குளங்களையும் 
ஆழப்படுத்தியும் கரைகளை உயர்த்தியும் அவற்றின் கொள்ளளவை அதிகரித்து 
முறையாகப் பேணுதல் வேண்டும் . வளாகத்தின் தென்கிழக்குப் பகுதியில் ஒரு 
புதிய 70,000 கனமீட்டர் கொள்ளளவுள்ள குளம் அமைக்க வேண்டும் . 

மேலே கூறிய வழிகளில் செயற்கை நிலநீர்ச் செறிவு முறைகளினால் 
வளாகத்தின் நிலநீர் வளத்தைப் பெருக்கி , நிலநீர்மட்டம் தாழ்வதைத் தடுக்க 
முடியும் . மேலும் வளாகத்தின் நிலநீர் வளத்தை நிலைப்படுத்தவும் முடியும் . 
செயற்கை நிலநீர்ச் செறிவால் ஆய்வுப்பகுதி அடையும் பயன்கள் 

முறையான செயற்கை நிலநீர்ச் செறிவால் பயனடையாத பகுதிகளே 
இல்லை . இதன் காரணமாகத்தான் நிலநீர் மட்டம் தாழ்ந்த பகுதிகளில் நிலநீர்ச் 
செறிவிற்கு தற்பொழுது முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது . நிலநீர்ச் செறிவால் 
அடையும் பயன்கள் : 

1. நிலநீர் மட்டம் மேலும் தாழாது . 
2. நிலநீர் மட்டம் தாழாத காரணத்தால் கிணறுகளின் ஆழத்தை 

அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது . 
3. கிணறுகள் அமைக்க ஆகும் செலவு குறையும். 
4. கூடுதல் நிலநீர் வளம் கிடைப்பதால் தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் 

களைய முடியும் . 
5. கிணறுகளின் ஆழம் ஒரே அளவில் இருப்பதால் அதிக குதிரைச் 

சக்தியுள்ள (Horse Power ) நீர் இறைப்பான்கள் தேவைப்படாது . 
கழிவுநீரை நன்னீராக்கிப் பயன்படுத்தித் தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் 
களைதல் 

மக்கள் பெருக்கத்துடன் கூடிய நாகரிக வளர்ச்சி , விவசாயம் , தொழில், 
புனல் மின்சார உற்பத்தி , உள்நாட்டு நீர்வழிப் போக்குவரத்து ( Internal water ways ) 
ஆகியவற்றின் காரணமாகத் தண்ணீரின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து 
வருகிறது . உலகில் உள்ள நன்னீரைப் பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஒவ்வொரு 
தனி மனிதனுக்குப் போதுமான அளவு நீர்வளம் தற்பொழுது இருக்கிறது . 
ஆனால் சிலநாடுகளில் , ஆற்றுப்படுகைகளில் போதுமான அளவு தண்ணீர் 
இல்லாமையால் இது போன்ற நீர்வளம் குறைந்த பகுதிகள் அங்கு இருக்கின்ற 
நீர்வளத்தை நீர்வள மேலாண்மை வழிகளைப் பயன்படுத்தி வாழக் கற்றுக் 
கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது . இருக்கும் நீர்வளத்தை நீர்வள 
மேலாண்மை வழிகளைப் பயன்படுத்தி வாழக் கற்றுக் கொள்ள வேண்டுமாயின் 
முறையான நீர் மேலாண்மை , தண்ணீர்ப் பயன்பாட்டில் சிக்கனம் மேலும் 
பயன்படுத்தப்பட்ட தண்ணீரில் உற்பத்தியாகும் கழிவு நீரை நன்னீராக்கிப் 
பயன்படுத்துதல் போன்ற வழிகளைக் கடைப்பிடிக்க வேண்டும் ( Pescod , M.B , 
1992 and Asano T , 1987 ) . உலக சுகாதார நிறுவனத்தின் ( World Health Organi 
zation ) பரிந்துரைப்படி நாள் ஒன்றிக்கு , நபருக்கு 135 லிட்டர் தண்ணீர் 
வழங்குவதாக எடுத்துக் கொண்டால் , உலகில் ஒவ்வொரு ஆண்டும் 11,485 


216 


டி.எம்.சி - யும் ( TMC = Thousand Million Cufic Feet, ஒரு டி.எம்.சி = 100 கோடி 
கன அடி ), இந்தியாவில் 2,088 டி.எம்.சி - யும் , தமிழகத்தில் 109 டி.எம்.சி - யும் 
தண்ணீர் தேவைப்படுகிறது . பயன்படும் தண்ணீரில் 80 விழுக்காடு கழிவு 
நீராகிறது . இக்கணக்கின்படி உலகில் ஆண்டு ஒன்றிற்கு 9,188 டி.எம்.சி - யும் , 
இந்தியாவில் 1,671 டி.எம்.சி - யும் , தமிழகத்தில் 87 டி.எம்.சி - யும் கழிவு நீர் 
உற்பத்தியாகிறது . காட்டாறு நதிப்படுகையில் 1.11 டி.எம்.சி. கழிவு நீர் 
உற்பத்தியாகிறது . தண்ணீர்ப் பற்றாக்குறை நிலவும் இக்காலகட்டத்தில் கழிவுநீரை 
நன்னீராக்கிப் பயன்படுத்துவதால் மட்டுமே தண்ணீர்த் தட்டுப்பாட்டை ஓரளவு 
களைய முடியும் . 

தனிநபர் ஆண்டு நீர்வளம் 1,000 கனமீட்டருக்குக் குறைவாக உள்ள 
நாடுகள் , ஆற்றுப்படுகைகள் கண்டிப்பாகக் கழிவுநீரை நன்னீராக்கி மீண்டும் 
பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன . பாரதிதாசன் 
பல்கலைக்கழகத்தில் நாள் ஒன்றிக்குப் பயன்படுத்தும் தண்ணீரின் அளவு 330 
கனமீட்டர் ஆகும் . இதில் 80 விழுக்காடு அளவிற்கு நாள் ஒன்றிக்கு 
உற்பத்தியாகும் கழிவு நீர் 265 கனமீட்டர் . பல்கலைக்கழக வளர்ச்சியின் 
காரணமாக எதிர்காலத்தில் இன்னும் கூடுதலாகக் கழிவுநீர் இங்கு உற்பத்தியாக 
வாய்ப்பிருக்கிறது . சமையற்கட்டு , குளிப்பது , துவைப்பது , மக்கள் அன்றாட 
இயற்கைக் கடன்களை முடிப்பதற்குத் தண்ணீரைப் பயன்படுத்துதல் ஆகிய 
வழிகளில் கழிவுநீர் உற்பத்தியாகிறது . சுற்றுச் சூழல் மாசு அடைவதற்கு 
முழுமையான காரணம் கழிவுநீர் ஆகும் . கொசுக்கள் வழியாகப் பெருகும் 
பல்வகையான வியாதிகள் கழிவு நீரால் தான் பெருகி வருகின்றன. எனவே 
கழிவுநீரை நன்னீராக்கிப் பயன்படுத்துவதால் சுற்றுச் சூழல் மாசு அடைவதைத் 
தடுப்பதுடன் , வியாதிகளைக் குறைக்கவும் உதவும் . அதுமட்டுமல்லாது கழிவுநீர் 
நன்னீராக்கப்பட்டுப் பயன்படுத்தப்படுவதால் மக்களுக்குக் கூடுதலாகத் 
தேவைப்படும் நன்னீரை மிச்சப்படுத்தி , அத்தண்ணீரை எடுத்துவர ஆகும் 
செலவையும் குறைக்கலாம் . 

கழிவுநீரை நன்னீராக்கிப் பயன்படுத்துவதால் , ஆய்வுப்பகுதியில் மேலும் 
பாரதிதாசன் பல்கலைக்கழகம் போன்ற பகுதிகளில் எடுக்கப்படும் நீலநீரை 
கூடுதலாக எடுத்துப் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது . பாரதிதாசன் 
பல்கலைக்கழக வளாகத்தில் ஒவ்வொரு நாளும் 265 கனமீட்டர் கழிவுநீர் 
உற்பத்தியாகிறது . இக்கழிவு நீரை நன்னிராக்கும் செயல் திட்டத்தைக் 
காண்போம் . 


கழிவு நீரின் இயற்கைத் தன்மையும் , கழிவறை மேலும் தோட்டத்திற்குப் 
பயன்படுத்தும் அளவில் நன்னீராக்கிய பிறகு அதன் தன்மையும் 

கழிவுநீரின் இயற்கை வேதியல் தன்மை , அதை தோட்டம் மேலும் 
கழிவறைக்குப் பயன்படுத்தும் அளவில் நன்னீராக்கிய பிறகு உள்ள வேதியல் 
தன்மை ஆகியவை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ( அட்டவணை 5.2 ) . 
பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் கழிவு நீரை நன்னீராக்கிய பிறகே அதைப் 
பயன்படுத்த வேண்டும் . 


217 


அட்டவணை 5.2 
கழிவு நீரின் வேதியல் தன்மையும் , நன்னீராக்கப்பட்ட 

பின்பு உள்ள தன்மையும் 


வேதியர் குப் 


என் 


கழிவரீர் 


தோட்டத்திற்குப் 
பயன்படும் அளவில் 
நன்னராக்கப்பட்ட 

கழிவுநீர் 


கழியாறக்குப் 
பயன்படுத்தும் 

அயில் 
நன்னீராக்கப்பட்ட 

பின்பு 


1 . 


கழிவுநீர் 


265 கனமீட்டர் 


152 கனமீட்டர் 


113 கனமீட்டர் 


2 . 


அமில காரத் 
தன்மை (pH ) 


6 முதல் 8 வரை 


7 முதல் 8 வரை 


7 முதல் 8.5 வரை 


3. 


கரையா பொருள் 
( Suspended solids) 


ஒரு லிட்டருக்கு 
300-400 மில்லி கிராம் 


கரையாத பொருள் 
இல்லை 


ஒரு லிட்டருக்கு 10 
மில்லி கிராபிற்கும் 
குறைவு 
ஒரு லிட்டருக்கு 20 
மில்லி கிராமிற்கும் 
குறைவு 


ஒரு லிட்டருக்கு 
300-350 மில்லி கிராம் 


ஒரு லிட்டருக்கு 
20 மில்லி 
கிராமிற்கும் 
குறைவு 


உயிரி வேதியல் 
பிராண வாயு 
தேவை 
( Biochemical 
oxygen Demand ) 
வேதியல் பிராண 
வாயு தேவை 
( Chemical 
Oxygen demand)) 


5 . 


ஒரு லிட்டருக்கு 
450-50 மில்லி கிராம் 


ஒரு லிட்டருக்கு 
150 மில்லி 
கிராமிற்கும் 
குறைவு 


ஒரு லிட்டருக்கு 
150 மில்லி 
கிராமிற்கும் 
குறைவு 
ஒரு லிட்டருக்கு 
800 மில்லி 
கிராமிற்கும் 
குறைவு 


6 . 


மொத்த கரையும் 
பொருள் ( Total 
dissolved solids) 


ஒரு லிட்டருக்கு 
400-500 மில்லி கிராம் 


ஒரு லிட்டருக்கு 
800 மில்லி 
கிராமிற்கும் 
குறைவு 


7 . 


எனர்ணெய், கீரிஸ் 


லிட்டருக்கு 
10-20 மில்லி கிராம் 


ஒன்றும் இல்லை 


ஒன்றும் இல்லை 


8 . 


மொத்த கடினத் 
தன்மை (Total 
hardness) 


லிட்டருக்கு 250 மில்லி 
கிராம் 


ஒரு லிட்டருக்கு 
250 மில்லி 
கிராமிற்கும் 
குறைவு 


ஒரு லிட்டருக்கு 
250 மில்லி 
கிராமிற்கும் 
குறைவு 


கழிவு நீரின் வேதியல் தன்மைகள் நன்னீராக்கப்பட்ட பின்பு முற்றிலும் 
மாறுவதால் அதை மீண்டும் பயன்படுத்த வழி ஏற்படுகிறது . ஆலையில் 
பயன்படுத்தும் கழிவு நீரின் அளவு , கழிவு நீரை நன்னிராக்கும் நேரம் , கழிவு நீர் 
ஆலையை வந்தடையும் வேகம் ஆகியவை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 
ஆலையின் கொள்ளளவு 

265 கனமீட்டர் 
நன்னீராக்கப்படும் நேரம் 

20 மணி 
கழிவுநீர் வந்தடையும் வேகம் ஒரு மணிக்கு 13.5 கனமீட்டர் 
கழிவு நீர் கூடுதலாக வந்தடையும் ஒரு மணிக்கு 40.5 கனமீட்டர் 
சமயத்தில் அதன் வேகம் 


218 


கழிவு நீர் ஆலையில் கழிவு நீர் நன்னீராகும் விதம் 

கழிவு நீரில் தொடர்ந்து காற்றைச் செலுத்தி , அதில் உள்ள வேண்டாத 
திடப் பொருள் மற்றும் கரைபொருளை நீக்கி நன்னீராக்குதல் ஒரு பழமையான 
முறையாகும் . ஆனால் தற்பொழுது அதி நவீன ஊக்குவித்தல் முறையில் 
வேண்டாத பொருட்கள் பிரித்தெடுக்கப்பட்டு கழிவுநீர் நன்னிராக்கப்படுகிறது . 
இம்முறையில் கையாளப்படும் வழிகளாவன . 
1 . கம்பிச் சல்லடை மூலம் மிதக்கும் , மிதக்காத் திடப் பொருட்களைப் 

பிரித்தெடுத்தல் 
2. கழிவு நீரை ஒரே இயல்பான நிலையில் கொண்டு வருதல் . 
3. காற்றைச் செலுத்தி கரைந்த பொருளைப் பிரித்தல் . 
4. கழிவுநீரைத் தெளியவைத்தல் . 
5. கழிவுநீரை மணல் மேலும் ஊக்குவிக்கும் கரிம ( Activated Carbon ) 

வடிகட்டி மூலம் நன்னீராக்குதல் . 
6 . புற ஊதாக் கதிர்களைச் செலுத்திக் கிருமிகளை அழித்தல் . 
7. நன்னீரைத் தொட்டியில் தேக்கிப் பயன்படுத்துதல் . 

இந்த அதிநவீன ஊக்குவித்தல் முறையில் கழிவு நீரில் உள்ள கரையாத 
பொருளின் அளவு ஒரு லிட்டருக்கு 3,000 முதல் 3,500 மில்லி கிராம் வரையில் 
இருக்கும்படி கட்டுப்படுத்தப்படுகிறது . இதே நிலையில் கழிவு நீரைத் தொடர்ந்து 
ஒரே இயல்பான தன்மையில் கொண்டு வருவதற்கு இக்கழிவு நீர் மறு முறையும் 
காற்றுடன் கலக்கும் கழிவு நீர்த்தொட்டிக்கு அனுப்பப்படுகிறது . அப்பொழுது 
கழிவு நீரின் சகதி போன்ற அழுக்கில் உள்ள நுண் உயிர்கள் , அதில் உள்ள 
நுண்சத்துக்களை உண்டு , உயிரி பிராண வாயுத் தேவை ( Biological Oxygen 
demand ) மேலும் வேதியல் பிராண வாயுத் தேவை ( Chemical oxygen demand ) 
ஆகியவற்றின் அளவைக் குறைத்து விடுகின்றன . நுண் உயிர்கள் பிராண 
வாயுவைப் பெற , காற்றைத் தொடர்ந்து செலுத்திக் கழிவுநீரில் கலக்கும்படி 
செய்வதால் மேலே கூறியவாறு கழிவுநீர் நன்னீராக்கப்படச் சாத்தியமாகிறது . 
கழிவு நீரில் உள்ள தேவையற்ற மற்ற பொருட்கள் கீழ்க்கண்ட வழிகளில் 
படிப்படியாக நீக்கப்பட்டு நன்னீராக்கப்படுகிறது . 
கம்பி வலை ( Bar Screen ) 

கம்பி வலை வழியாகக் கழிவு நீர் ஒரு தொட்டியில் வந்தடைகிறது . 
இக்கம்பிவலை காகிதம் , இலை , பஞ்சு , துணி , காய்கறித் துண்டுகள் 
போன்றவற்றை , கம்பிவலைத் தொட்டிக்குச் செல்வதற்கு முன்பே பிரித்து 
விடுகிறது . கம்பி வலையால் தேக்கப்பட்ட பொருட்களைக் குறிப்பிட்ட நேரத்தில் 
உடனுக்குடன் எடுத்துவிட வேண்டும் . கம்பிவலைத் தொட்டியின் கட்டுமான 
அமைப்பு 


219 


கம்பிவலைத் தொட்டியின் உள் அளவு 0.5 மீட்டர் 
கம்பிவலைத் தொட்டியின் உயரம் 

1.9 மீட்டர் 
கம்பிவலைத் தொட்டியின் நீளம் 

1.50 மீட்டர் 
கம்பிவலைத் தொட்டியின் அமைப்பு 1.50 மீ X0.5tx 1.9 மீ 
கம்பிவலைத் தொட்டியின் படம் ( Schematic Drawing ) 


19t 


Ost 


15t 


கழிவு நீரை ஒரே இயல்பு நிலையில் கொண்டு வருதல் ( Equalization ) 

மிதக்கும் மேலும் திடப் பொருட்கள் நீக்கப்பட்ட கழிவுநீர் , கம்பிவலைத் 
தொட்டியிலிருந்து , இரண்டரக் கலந்து இயல்பான நிலையில் இருக்கும்படி 
செய்யக் கூடிய ஒரு தொட்டியில் வந்து சேர்கிறது . இத்தொட்டியில் உண்டாகும் 
நாற்றத்தைப் போக்கக் காற்றுச் செலுத்தி மூலம் காற்று இத்தொட்டிக்கு 
அனுப்பப்படுகிறது . இத்தொட்டியின் அமைப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 
தொட்டியில் கழிவுநீர் தங்கும் நேரம் 

= 8 மணி 
தொட்டியின் கொள்ளளவு 

= 180 கனமீட்டர் 
தொட்டியின் ஆழம் 

= 2.5 மீட்டர் 
தொட்டியின் பரப்பு 

43.2 சதுர மீட்டர் 
தொட்டியின் அளவு 

6.5 மீ x 6.5 மீ x 3 மீ 
தொட்டித் தண்ணீரின் கொள்ளளவில் 75 கனமீட்டர் 
70 விழுக்காடு கலக்கத் தேவைப்படும் 10 கனமீட்டர் 

காற்றின் அளவு 
காற்றைப் பரப்பும் கருவியின் வழியாகச் = 8 
செலுத்தப்படும் காற்றின் அளவு மணிக்கு 
தேவைப்படும் காற்றைப் பரப்பும் கருவிகளின் 
எண்ணிக்கை 


= 


220 


கழிவுநீரை ஒரே இயல்பு நிலையில் கொண்டுவரும் தொட்டியின் படம் 


5f 


30L 


25d 


6.5f 


Sl 


கழிவு நீர் காற்றுடன் கலக்கும் தொட்டி ( Aeration Tank ) 

இக்காற்றுடன் கலக்கும் தொட்டியில்தான் கழிவுநீர் காற்றுடன் கலந்து 
உயிரியல் நிகழ்வு (Biological Process ) ஏற்படுகிறது . காற்றைச் செலுத்தும் கருவி 
மூலம் தொட்டியின் அடிப்பகுதியிலிருந்து நீர்க்குமிழ்கள் அனுப்பப்படுகிறது . 
தொடர்ந்து 24 மணி நேரமும் தொட்டியில் காற்று செலுத்தப்படுகிறது . 
இத்தொட்டியில் உள்ள கழிவுநீர் காற்றில் உள்ள பிராண வாயுடன் கலக்கிறது . 
இதனால் இக்கழிவுநீரில் வாழும் நுண் உயிர்கள் கழிவுநீர் அழுக்கில் உள்ள நுண் 
சத்துக்களை உண்டு நன்கு வளர்கின்றன . இத்தொட்டியில் உள்ள கழிவுநீர் , 
கரையாப்பொருளும் திரவமும் கலந்த கலவையாகும் . இத்தொட்டி , கழிவுநீர் 
கரையாப் பொருளும் திரவமும் கலந்த கலவைத் தொட்டி ( Mixed liquid 
suspended solids tank ) என்று அழைக்கப்படுகிறது . இந்த நிகழ்வு 
மூலமாகத்தான் இத்தொட்டியில் உள்ள கழிவு நீரின் உயிரி கழிவுகள் ( Bio - Mass ) 
நீக்கப்படுகிறது . இந்த உயிரி கழிவுப் பொருட்களில் பேக்டீரியா , புரொடோசோவா 
போன்ற ஆரம்ப நிலை நுண் உயிர்கள் உள்ளன . 
கழிவுநீர் காற்றுடன் கலக்கும் தொட்டியின் அமைப்பு 
உயிரி பிராண வாயு அடர்த்திக் கலவை 
( Biological oxygion Demand Concentration ) = 350 மில்லி கிராம் 
ஒரு லிட்டருக்கு 


நாள் ஒன்றிற்கு உயிரி பிராண வாயுத் தேவை 92.75 கிலோ 
காற்றுடன் கலக்கும் தொட்டியின் கொள்ளளவு = நாள் ஒன்றிற்கு 206.11 

கனமீட்டர் . 
தொட்டியின் ஆழம் 

= 3 மீட்டர் 
தொட்டியின் பரப்பு 

= 70 சதுர மீட்டர் 
தொட்டியின் அமைப்பு 

= 8.5 மீ X 8.5 மீ x 3.5 மீ 


221 


ஒரு கிலோ உயிரி பிராண வாயுத் தேவையைப் பெற 2 கிலோ பிராண வாயு 
தேவை . 


தொட்டியில் அனுப்பப்படும் காற்றின் அளவு மணிக்கு = 368 கனமீட்டர் 
தேவைப்படும் காற்றைப் பரவ வைக்கும் கருவிகள் 
எண்ணிக்கை ( Diffuser ) 

217 


- 


கழிவுநீர் காற்றுடன் கலக்கும் தொட்டியின் படம் 


05f 


350 


30dL 


8.5 


கழிவுநீரைத் தெளிவாக்கும் தொட்டி ( Secondary clarifier ) 

கழிவுநீர் காற்றுடன் கலந்து ஒரே இயல்பை ( Homogenous ) அடைந்த 
பிறகு , தெளிவாக்கப்படும் தொட்டியில் வந்தடைகிறது . இத்தொட்டியின் அடியில் 
சகதி போன்ற திடப்பொருள் தேங்குகிறது . அடியில் அமைந்துள்ள சுழன்று 
கொண்டிருக்கும் பிரிக்கும் கருவியின் மூலம் தொட்டியின் அடியில் தேங்கும் 
சேர் , சகதி போன்ற அழுக்குத் திடப்பொருள் பிரித்தெடுக்கப்படுகிறது . 
பிரித்தெடுக்கப்பட்ட இந்த அசுத்தப் பொருள் கழிவுநீர் ஆலையின் 
மையப்பகுதியில் அமைந்துள்ள தொட்டிக்குச் செல்கிறது . இந்த அழுக்குப் 
பொருள் இறைப்பான் ( pump ) மூலமாகக் கழிவுநீர் காற்றுடன் கலக்கும் 
தொட்டிக்கும் , சேர் சகதியைச் சேகரிக்கும் தொட்டிக்கும் அனுப்பப்படுகிறது . 
கழிவரீர்த் தொட்டிக்குத் தொடர்ந்து கழிவுநீர் வருகின்ற வரையில் , தெளிவாக்கும் 
தொட்டியில் உள்ள கழிவுநீரில் இருக்கும் சேறு மற்றும் சகதியினைப் பிரித்து 
எடுக்கும் நிகழ்வு தொடர்ந்து நடக்கும் . 

கழிவுநீரைத் தெளிய வைக்கும் தொட்டியின் அமைப்பு கீழே 
கொடுக்கப்படுகிறது . 

இத்தொட்டியை வந்தடையும் கழிவு 
நீரின் வேகம் மணிக்கு 0.8 மீட்டர் 
தொட்டியின் பரப்பளவு 

16.875 சதுர மீட்டர் 
தொட்டியின் விட்டம் 

4.64 மீட்டர் 
தொட்டியின் அமைப்பு 

5 மீட்டர் விட்டம் x2.5 
மீட்டர் உயரம் 


16 


222 


கழிவுநீரைத் தெளிவாக்கும் தொட்டியின் படம் 


காய் 


25t 


கழிவுநீரிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட சகதிப் பொருளைப் 
பயன்படுத்துதல் 

தொட்டியில் உள்ள சகதியில் , தண்ணீரும் கலந்திருக்கும் . எனவே 
சகதியில் உள்ள தண்ணீர் பிரித்து எடுக்கப்பட வேண்டும் . அழுத்தும் 
இயந்திரத்தின் மூலம் சக்தி அழுத்தப்பட்டு , தண்ணீர் பிழியப்பட்டு திடச்சகதி 
தனியாகப் பிரித்தெடுக்கப்பட்டு செடிகளுக்கு உரமாகப் பயன்படுத்தப்படுகிறது . 
சகதியிலிருந்து பிழிந்து எடுக்கப்பட்ட தண்ணீர் நன்னீராக்கப் படுவதற்காக 
மீண்டும் கழிவு நீருடன் கலக்கப்பட்டு ஆலைக்கு அனுப்பப்படுகிறது . சகதியில் 
உள்ள தண்ணீரைப் பிரித்தெடுக்கும் அமைப்புப் பற்றி கீழே விளக்கப்படுகிறது . 
நாள் ஒன்றிற்குப் பிரித்தெடுக்கப்படும் சகதியின் அளவு = 32.46 கிலோ . 
வடிகட்டும் கருவியின் அளவு ( Filter press ) 

= 470 மி.மீ x 470 மி.மீ 
இதில் உள்ள தகடுகள் 

= 7 
இதில் உள்ள அறைகள் 

= 6 
வடிகட்டும் கருவி பாலி புரோபலின் (Polypropylene ) என்ற பொருளால் 
ஆனது . 
இடையில் அமைந்துள்ள கழிவுநீர் தேங்கு தொட்டி 

தெளிய வைக்கப்பட்ட கழிவுநீர் தெளிவுநீர்த் தொட்டிக்கு 
அனுப்பப்படுகிறது ( Clarified Water Sump ) . இத்தண்ணீர் சுமார் 92 முதல் 95 
விழுக்காடு வரை உயிரியல் பிராண வாயு தேவை நீக்கப்பட்டதாகவும் , 
விவசாயத்திற்கு ஏற்றதாகவும் இருக்கும் . ஆனால் இந்த அளவு நன்னீராக்கப்பட்ட 
கழிவு நீர் தோட்டத்திற்கும் , புல்வெளிகளுக்கும் , கழிவறையில் பயன்படுத்துவதற்கு 
மட்டுமே ஏற்றது . அன்றாட உபயோகத்திற்கோ அல்லது குடிப்பதற்கோ ஏற்றது 
அல்ல . 
இடையில் உள்ள தொட்டியின் அமைப்பு . 
தொட்டியில் தண்ணீர் தங்கும் நேரம் ஒருமணி 
தொட்டியின் கொள்ளளவு 

13.5 கனமீட்டர் 
தொட்டியின் அமைப்பு 

2.5tx 2.5tx 2.5 மீட்டர் 


+ 


223 


இடையில் அமைந்துள்ள கழிவுநீர் தேங்கு தொட்டியின் படம் 


25 


2 


தெளிவுநீர்த் தொட்டியில் உள்ள தண்ணீர் மணல் வடிகட்டி வழியாக 
வடிகட்டப்படுதல் ( Pressure Sand Filter ) 

தெளிவடைந்த தண்ணீரில் உள்ள நிறம் , நாற்றம் , மொத்த கரையாப் 
பொருள் , மேலும் உயிரியல் பிராண வாயு தேவையைக் குறைப்பது 
ஆகியவற்றிற்காக அது மணல் வடிகட்டியில் செலுத்தப்படுகிறது . இந்த மணல் 
வடிகட்டி கூழாங்கல் மேலும் மணலால் ஆன அடுக்காகும் . தண்ணீர் இந்த மணல் 
அடுக்கில் அனுப்பப்படுவதால் மேலும் நன்னீராகிறது . இவ்வாறு முற்றிலும் 
நன்னீராக்கப்பட்ட கழிவு நீர் ஊக்குவிக்கும் கரிம வடிகட்டியில் ( Activated Carbon 
Filter ) செலுத்தப்பட்டு மேலும் தூய நன்னீராகிறது . 
அழுத்த மணல் வடிகட்டியின் அமைப்பு 

அழுத்த மணல் வடிகட்டியில் மணலும் , கூழாங்கல்லும் ஒன்றன் கீழ் 
ஒன்றாக அமைந்திருக்கும் . 
மணல் வடிகட்டியில் ஓடும் தண்ணீரின் வேகம் மணிக்கு 12 மீட்டர் ஆகும் . 
வடிகட்டும் மணலின் உயரம் 

600 மி.மீட்டர் 
மணலின் அளவு 

0.678 கனமீட்டர் 
மணலின் அடர்த்தி 

கனமீட்டருக்கு 2,200 கிலோ 
தேவைப்படும் மணல் 

1,500 கிலோ 
கூழாங்கல்லின் உயரம் 

450 மி.மீட்டர் 
கூழாங்கல்லின் அளவு 

0.508 கனமீட்டர் 
கூழாங்கல்லின் அடர்த்தி 

கனமீட்டருக்கு 1,560 கிலோ 
கூழாங்கல்லின் தேவை 

800 கிலோ 
ஊக்குவிக்கப்பட்ட கரிம வடிகட்டி ( Activated Carbon Filter ) 

மணல் வடிகட்டியில் சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீர் ஊக்குவிக்கப்பட்ட 
கரிம வடிகட்டியில் செலுத்தப்படுகிறது . இந்த வடிகட்டியின் மேல்பகுதி 
துவாரத்துடன் கூடிய பித்தளைத் தகடும் , அடிப்பகுதியில் துவாரத்துடன் கூடிய 


224 


- 


= 


மற்றொரு பித்தளைத் தகட்டுடனும் அமைந்துள்ளது . இத்தகடுகளின் நடுவில் 
900 - 1,000 மி.மீட்டர் கனம் உள்ள ஊக்குவிக்கப்பட்ட கரிமம் , கூழாங்கல்லின் 
மேல்ப்பகுதியில் பரப்பப்பட்டிருக்கும் . 

இந்த ஊக்குவிக்கப்பட்ட கரிம வடிகட்டி வழியாகத் தண்ணீர் 
செலுத்தப்படுவதால் , தண்ணீரில் மீதம் உள்ள நிறம் , நாற்றம் போன்றவை 
கரிமத்தினால் உறிஞ்சப்பட்டு அவை முற்றிலுமாக நாற்றம் நீக்கப்பட்டு 
நன்னீராக்கப்படுகிறது . 
ஊக்குவிக்கப்பட்ட கரிம வடிகட்டியின் அமைப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது .. 
கரிம வடிகட்டியில் ஓடும் தண்ணீரின் வேகம் மணிக்கு 20 மீட்டர் 
வடிகட்டும் தகட்டின் பரப்பு 

0.675 சதுரமீட்டர் 
வடிகட்டும் தகட்டின் விட்டம் 

1 மீட்டர் 
ஊக்குவிக்கப்பட்ட கரிமத்தின் உயரம் 

1 மீட்டர் 
கரிமத்தின் அளவு 

0.785 கனமீட்டர் 
கரிமத்தின் அடர்த்தி 

கனமீட்டருக்கு 550 கிலோ 
கரிமத்தின் எடை 

450 கிலோ 
கூழாங்கல்லின் உயரம் 

= 0.45 மீட்டர் 
கரிம வடிகட்டியில் உள்ள தண்ணீரின் அளவு = 0.35 கனமீட்டர் 
கூழாங்கல்லின் எடை 

= 550 கிலோ 
புற ஊதாக்கதிர் மூலம் கழிவுநீர் நன்னீராக்கப்பட்டு நுண்உயிர்கள் 
அழிக்கப்படுதல் 

ஊக்குவிக்கப்பட்ட கரிம வடிகட்டியில் செலுத்தப்பட்டு 
தூய்மைப்படுத்தப்பட்ட தண்ணீரில் புறஊதாக்கதிர் செலுத்தப்படுகிறது . இதன் 
மூலம் இத்தண்ணீரில் உள்ள பேக்டீரியா , நுண்உயிர்கள் போன்றவை முற்றிலும் 
அழிக்கப்பட்டு கழிவுநீர் முற்றிலும் நன்னீராகிறது . புறஊதாக்கதிர் அமைப்பு 
கீழே விளக்கப்படுகிறது . 

15 வாட்மின் சக்தியின் மூலம் 1 கனமீட்டர் கழிவுநீரில் உள்ள நுண் 
உயிர்கள் அழிக்கப்படுகின்றன. 

ஒவ்வொரு 13.5 கனமீட்டர் கழிவுநீரை தூய்மைப்படுத்த 202 வாட்மின் 
சக்தி தேவைப்படுகிறது . 


ஒரு புறஊதாக்கதிர் விளக்கிற்கு 39 வாட்மின் சக்தி தேவைப்படுகிறது . 
எனவே தேவைப்படும் புறஊதாக்கதிர் விளக்குகளின் எண்ணிக்கை = 3. இதன் 
மூலம் 20 கனமீட்டர் கழிவுநீர் தூய்மையாக்கப்படுகிறது . 
நன்னீராக்கப்பட்ட தண்ணீர் தேங்கும் தொட்டி 

புறஊதாக் கதிர் செலுத்தப்பட்டு நன்னீராக்கப்பட்ட தண்ணீர் ஒரு 
தொட்டியில் தேக்கப்படுகிறது . நன்னீராகும் ஆலையில் உள்ள கழிவுநீர் , 
இவ்வாறாக ஐந்து கட்டங்களில் படிப்படியாக நன்னீராகி முடிவில் குடிதண்ணீராகப் 
பயன்படும் அளவிற்கு நன்னீராக்கப்படுகிறது . 


225 


1 . 


2 . 


3 
. 


ஆரம்ப கட்டம் ( Preliminary ) கண்ணிற்குத் தெரியும் திடப்பொருள்கள் 
பிரித்தெடுக்கப்படுகின்றன . 
முதல் கட்டம் ( Primary ) கழிவு நீர் பல்வேறு கம்பிவலைச் சல்லடைகளில் 
செலுத்தப்பட்டு திடப் பொருட்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன . 
இரண்டாம் கட்டம் ( Secondary) கழிவுநீரில் உள்ள கரைந்த பொருள்கள், 
உயிரியல் மேலும் வேதியல் வழிகளில் ( Biologicaland Chemical) களியாகப் 

( Sludge ) பிரித்து எடுக்கப்படுகிறது . 
4 . மூன்றாம் கட்டம் (Tertiary)- கழிவுநீரை உறையவைத்தல் ( Coagulation ), 

வடிகட்டுதல் ( Filtrtion ) ,வியாதிக் கிருமிகளை அழித்தல் ( Disinfection ) 

ஆகிய வழிகளில் கழிவுநீர் மேலும் நன்னீராக்கப்படுகிறது . 
5 . நவீனமுறை ( Advanced )-நன்னீராக்கப்பட்ட நீர் , நுண்ணிய முறையில் 

வடிகட்டுதல் ( Micro filtration ), எதிர்ச்சவ்வூடு முறையில் வடிகட்டுதல் 
( Reverse osmosis ) நவீன முறையில் பிராண வாயுவைச் செலுத்துதல் ( Ad 
vanced oxidation ), மேலும் புறஊதாக் கதிர்களை நீரில் பாய்ச்சுதல் ( Ultra 
Violet Rays) போன்ற உச்சநிலை நவீன வழிகளில் நன்னீராக்குதல் . 
பொதுவாக நன்னீராக்கப்பட்ட நீர் மக்களின் அன்றாடப் பயன்பாட்டைத் 
தவிர்த்த தோட்டத்திற்கோ , பசும்புல் தரைக்கோ , கழிவறைகளுக்கோ 
எடுத்துச் செல்லப்பட்டு பிற பயன்பாடுகளுக்காகத்தான் பெரும்பாலான 
நாடுகளில் பயன்படுகிறது . ஆனால் வர்ஜினியா , நியூமெக்சிகோ, 
கலிபோர்னியா , ஆகிய அமெரிக்க நாட்டின் மாநிலங்கள் , ஆஸ்திரேலியா , 
நமீபியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் உச்சநிலை நவீன முறையில் 
நன்னீராக்கப்பட்ட நீர் தற்பொழுது குடிநீராகப் பயன்படுத்தப்படுகிறது 
[ Columbia.edu , 2011 ] ( படம் 5.2 ) . 

ஒரு கன மீட்டர் கழிவு நீரை நன்னீராக்க ஒரு அமெரிக்க டாலர் செலவு 
பிடிக்கிறது ( Dale Whittington , W.M. , et al ., 2006 ). கழிவுநீரை நன்னீராக்கும் 
ஆலை ஒற்றைப் பல்கலைக்கழகத்தில் அமைக்க ஒரு கோடி ரூபாயும் , அதைப் 
பராமரிக்க நாள் ஒன்றிற்கு மூன்று ஆயிரம் ரூபாயும் தேவைப்படும் ( நடராசன் , 
ப.மு., 2009 ). 


226 


கழிவுநீரை நன்னீராக்கும் ஆலை அடைப்பு ( Sewage Treatment Scheme) 


முதல்கட்ட நண்பாக்கல் 
இடாம்கள் 

கட்ட நன்பொங்கல் 
மூர்நம்கட்ட நண்பாக்கள் 


Primary Treatment 

Secondary Treatment 
• Tertiary Treatment 


Rew 
Pump 


( Secondary darifie ] 

5.0 dia x 25mht 


1 ( Bor soreen ) 1.530.5.1.9m/ 


Supernatant 


filterFRE 


in ( Filter press feed Pump ) 


( Sludge Cakes )) 


பயன்பாட்டிற்கு 
ஏற்றவாறு 
தூய்பைப் 
படுத்தப்பட்ட 
தண்ணிர் 


[ Final sump )) 


- 


- 


Filter Feed 

Pump 


ACF 


| 


ACF = Activated Carban Filter 
| psr - pressure sand Fitter 


PSE 
மனம் 
வாட் 


வகப் 


| 


படம் 5.2 


. 


நன்னீராக்கப்பட்ட கழிவுநீரைப் பயன்படுத்தல் 

பல்கலைக்கழக வளாகத்தில் நன்னீராக்கப்பட்ட கழிவுநீரைப் 
இப்பல்கலைக்கழகத்தில் பயன்படுத்தும் செயல் திட்டத்தைக் காண்போம் . 
பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள 67 கட்டிடங்களில் பயன்படுத்தப்படும் 
தண்ணீரின் அளவு 330 கனமீட்டர் . இதில் சுமார் 80 விழுக்காடு கழிவு நீராகிறது . 
எனவே நாள் ஒன்றிற்கு உற்பத்தியாகும் கழிவு நீர் 265 கனமீட்டர் ஆகும் . 67 
கட்டிடங்களில் உற்பத்தியாகும் கழிவுநீர் முழுவதையும் , தகுந்த விட்டமுள்ள 
குழாய்கள் வழியாக வளாகத்தின் கிழக்குப் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 
கழிவுநீரை நன்னீராக்கும் ஆலைக்கு எடுத்துச் செல்ல வழி செய்யப்பட்டுள்ளது . 
இரண்டு அல்லது மூன்று கட்டிடங்களில் உற்பத்தியாகும் கழிவு நீரை ஒரு 
இணைப்புத் தொட்டியின் ( Junction pit ) வழியாக ஆங்காங்கே இணைத்துக் 
கழிவுநீரை நன்னீராக்கும் ஆலைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது ( படம் 5.3 ). 
கழிவுநீரை கழிவுநீர் ஆலைக்கு எடுத்துவருதல் , நன்னீரான பிறகு பயன்படுத்தல் 
ஆகியவற்றிற்கு 50 இலட்ச ரூபாய் தேவை ( நடராசன் , ப.மு. , 2009 ). 


227 


கழிவு நீரை நன்னீராக்கிப் பயன்படுத்தும் விளக்கப்படம் 

பாரதிதாசன் பல்கலைகழகம் 


விளக்கம் 


E 


E 


ட்பட்கள் 
வட்டப்பா 


ox 


சிலபாடும் டும் 


கழிவு நீர் ஆலை 


புதியாக அமைக்கப்பட 
இருக்கும் தாய் 


ப 


அளவு 


11.0 


* 


1 


படம் 5.3 


228 


நன்னீராக்கப்பட்ட கழிவு நீரை 100 கனமீட்டர் கொள்ளளவுள்ள 
தரைகீழ் தொட்டியில் தேக்கி , அங்கு அமைக்கப்பட்ட 50 கனமீட்டர் 
கொள்ளளவுள்ள மேல் நிலை தொட்டி மூலம் , வளாகத்தில் உள்ள கட்டிடங்களின் 
கூரையில் புதிதாக ஒரு 500 லிட்டர் கொள்ளளவுள்ள தொட்டி அமைத்து அதில் 
நிரப்பி கழிவரைகளில் பயன்படுத்தலாம் . மேலும் இந்த நன்னீராக்கப்பட்ட கழிவு 
நீரை புல்வெளி, மரம் செடி கொடிகள் ஆகியவற்றிற்கும் பயன்படுத்தலாம் . 
நன்னீராக்கப்பட்ட கழிவுநீரை கழிவறைகளுக்குப் பயன்படுத்தாவிடில் 
வளாகத்தின் தென்கிழக்குப் பகுதியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள குளத்திலும் 
நிரப்பலாம் . இத்தண்ணீரை அன்றாடத் தேவைக்குப் பயன்படுத்தக் கூடாது . 
கழிவுநீரை நன்னீராக்குவதில் உற்பத்தியாகும் எரி வாயுக்கள் 

பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் அமைக்கக் கூடிய கழிவுநீரை 
நன்னீராக்கும் ஆலையில் எரிவாயுவையும் உற்பத்தி செய்ய முடியும் . ஆலையில் 
எரிவாயுவை உற்பத்தி செய்ய நாள் ஒன்றிற்கு 265 கனமீட்டர் கழிவுநீர் தேவை . 
இக்கழிவுநீரின் உயிரியல் பிராண வாயுத் தேவை லிட்டருக்கு 350 
மில்லிகிராமாகவும் , வேதியல் பிராண வாயுத் தேவை லிட்டருக்கு 820 
மில்லிகிராமாகவும் , மொத்த கரைபொருள் லிட்டருக்கு 400 மில்லிகிராமாகவும் 
இருத்தல் மிகவும் அவசியம் . மேற்சொன்ன முறையில் உள்ள கழிவுநீரிலிருந்து , 
நாள் ஒன்றிற்கு 48 கிலோ உயிரியல் வாயுவும் ( Biogas ), 33 கிலோ மீதேன் வாயுவும் 
உற்பத்தியாக வாய்ப்புள்ளது . இந்த இரு வாயுக்களில் உயிரியல் வாயுவை மட்டுமே 
ளி சக்தியாகப் பயன்படுத்த முடியும் ( EERE , 2004 ) . வேதியல் துறை ( Chemistry 
Department ), உயிர் தொழில்நுட்பத் துறை ( Bio Technology Department ) போன்ற 
துறைகளில் , வேதியில் இராசயனப் பொருட்கள் மேலும் அமிலம் ஆகியவை 
பயன்படுத்தப்படுகின்றன . எனவே இங்கு உற்பத்தியாகும் கழிவுநீரை 
அதற்கென்று கடைப்பிடிக்கும் முறைகளில் தூய்மைப்படுத்தப்பட்டு , அதன் 
பின்னரே கழிவுநீரை நன்னீராக்கும் ஆலைக்கு அனுப்ப வேண்டும் . 
திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகம் ஆய்வுப்பகுதிக் கழிவுநீரை 
நன்னீராக்கிப் பயன்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும் 

காட்டாறு நதிப்படுகையில் உள்ள மக்கள் தொகை 7,91,435 . நபருக்கு 
நாள் ஒன்றிற்கு 135 லிட்டர் தண்ணீர் வழங்குவதாக எடுத்துக் கொண்டால் , 
ஆய்வுப்பகுதியில் ஒரு நாள் பயன்படுத்தப்படும் தண்ணீர் 1,06,844 கனமீட்டர் . 
இதில் உற்பத்தியாகும் கழிவுநீர் 85,475 கனமீட்டர் . நபருக்கு 50 லிட்டர் தண்ணீர் 
வழங்குவதாக எடுத்துக் கொண்டாலும் நாள் ஒன்றுக்கு 31,657 கனமீட்டர் கழிவு 
நீர் இங்கு உற்பத்தியாகிறது . தற்பொழுது சாயப்பட்டரை மேலும் தோல் 
தொழிற்சாலைக் கழிவு நீரைக் , கூட்டு நன்னீராக்கும் திட்டத்தின் மூலம் 
நன்னீராக்கி வெளியில் விடும் பழக்கம் நடைமுறையில் உள்ளது . இதைப் போல , 
ஆய்வுப் பகுதியில் உற்பத்தியாகும் கழிவுநீரை நன்னீராக்க மாவட்ட நிர்வாகம் 
முயற்சி எடுக்க வேண்டும் . ஒரு கனமீட்டர் கழிவுநீரை நன்னீராக்க இயந்திரங்கள் , 
கட்டுமானம் ஆகியவற்றுடன் கூடிய நன்னீராக்கும் ஆலையை அமைக்க சுமார் 


229 


1 . 


2 . 


3 . 


4 . 


5 . 


30,000 ரூபாய் செலவு பிடிக்கும் . ஆய்வுப் பகுதியில் உற்பத்தியாகும் கழிவுநீரை 
நன்னீராக்க 256 கோடி ரூபாய் தேவை . சிறு சிறு கழிவு நீர் ஆலைகள் அமைத்து 
காலப் போக்கில் காட்டாறு நதிப் படுகைக் கழிவுநீர் முழுவதையும் நன்னீராக்க 
வேண்டும் . 
கழிவுநீரை நன்னராக்கிப் பயன்படுத்துவதால் ஏற்படும் பயன்கள் 

கழிவுநீரை நன்னீராக்கிப் பயன்படுத்துவதால் பல்வேறு பயன்கள் 
கிடைக்கின்றன . ஆவை , 

நிலத்தையும் , நீர் வளத்ததையும் மாசுபடுத்தாது தடுக்கலாம். 
சுற்றுச் சுழல் மாசடையாது காக்கப்படும் . 
நன்னீராக்கப்பட்ட கழிவுநீரை மக்களின் அன்றாடப் பயன்பாடுகள் 
தவிர்த்த பிற பயன்பாடுகளுக்கப் பயன்படுத்தலாம் . 
இதனால் அன்றாடம் தேவைப்படும் நன்னீர் வளம் குறையும் . 
தேவைக்கு வேண்டிய தண்ணீரைத் தொடர்ந்து பயன்படுத்த வாய்ப்பு 

ஏற்படும் . 
6 . நிலநீரைப் பயன்படுத்தும் இடங்களில் குறைவான அளவு நிலநீரைப் 

பயன்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் . இதனால் தொடர்ந்து நிலநீரைப் 

பயன்படுத்த வாய்ப்பு ஏற்படும். 
7 . குறைவான அளவு நிலநீரைப் பயன்படுத்துவதால் நிலநீர் மட்டம் தாழ 

வாய்ப்பிருக்காது . 
8 . கழிவுநீர் ஆலைகளில் உற்பத்தி ஆகும் மீதேன் என்ற உயிரி எரிவாயுவைச் 

சமைக்கப் பயன்படுத்தலாம் . இதனால் சுற்றுச் சூழல் வெப்பமடைவதைக் 
கட்டுப்படுத்தலாம் . 
உயிரி திடக் கழிவுப் பொருளை தோட்டத்திற்கு உரமாகப் பயன்படுத்தி 
சத்துள்ள காய்கறிகளை உற்பத்தி செய்யலாம் . 

உலகில் தற்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் 9775 டி.எம்.சி கழிவு நீரும் , 
இந்தியாவில் 1684 டி.எம்.சி கழிவு நீரும் தமிழ் நாட்டில் 100 டி.எம்.சி. கழிவு நீரும் 
உற்பத்தியாகிறது . ஒரு லிட்டர் கழிவுநீர் , நன்னீரில் கலப்பதால் எட்டு லிட்டர் 
தண்ணீர் வீணாகும் . எனவே கழிவு நீரை நன்னீராக்குவது அவசியம் . 
வேறு ஒரு இடத்திலிருந்து தேவைப்படும் இடத்திற்குத் தண்ணீரைத் 
திருப்பி விடுதல் 

ஒரு பகுதியின் நீர்வளம் குறையுமாயின் அப்பகுதியின் நீர்வளத்தைப் 
பெருக்க நீர்வளம் உடைய பகுதியிலிருந்து தண்ணீரைத் திருப்பிவிடுதல் 
அவசியம் . உலகில் தற்பொழுது சுமார் 19,000 டி.எம்.சி அளவு தண்ணீர் நீர்வளம் 
உள்ள நதிப்படுகைகளிலிருந்து தண்ணீர்ப் பற்றாக்குறைப் பகுதிகளுக்கு எடுத்துச் 
செல்லப்படுகிறது . எதிர்காலத்தில் இன்னும் 30,000 டி.எம்.சி அளவு தண்ணீரைப் 


9 
. 


230 


பற்றாக்குறைப் பகுதிகளுக்கு எடுத்துச் செல்ல உலகளவில் திட்டப்பணிகள் 
நடந்து வருகின்றன. தற்போது அமெரிக்க நாட்டின் மேற்கு ஏழு மாநிலங்களில் 
( கொளராடோ , நியூமெக்சிகோ, யுடா , நெவேடா , அரிசோனா , யோமின்ங் , 
கலிபோர்னியா ) ஓடும் கொளராடோ நதியின் தண்ணீர் இந்த ஏழு 
மாநிலங்களாலும் 1922 ஆண்டிலிருந்து அவற்றின் தேவைக்கு ஏற்ப 
கொளராடோ சட்டத்தின்படி ( ColoradoCompact 1922 ) பகிர்ந்து கொள்ளப்பட்டு 
வருகிறது ( Joe Gelt , 1997 ) . இதனால் விவசாயம் அன்றாடத் தேவை 
ஆகியவற்றிற்குப் போதுமான அளவு நீர் இந்த மாநிலங்களின் மக்களுக்குக் 
கிடைக்கிறது . இந்தியாவிலும் நீர்வளம் உள்ள ஆறுகளிலிருந்து நீர்வளம் அற்ற 
ஆற்றுப்படுகைகளுக்கு நதிநீரை எடுத்துச் சென்று பங்கிட்டுக் கொள்ள 
ஆய்வுகள் நடந்து வருகின்றன . நீர்வளம் உள்ள இந்திய நதிகளின் நீர் 
வளத்தைப் பிரித்துக் கொண்டால் , இந்த நாட்டில் தண்ணீர்ப் பற்றாக்குறை உள்ள 
படுகைகளோ , வளாகங்களோ இருக்க வாய்ப்பிருக்காது . 
காவிரி ஆற்றுப்படுகையில் வீணாகும் வெள்ள நீரைப் பயன்படுத்தல் 

ஆய்வுப்பகுதியின் விவசாயம் , தொழில் , அன்றாட உபயோகத்திற்கு 
சுமார் 2 டி.எம்.சி அளவு தண்ணீர் ஒரு ஆண்டிற்குத் கூடுதலாகத் தேவைப்படும் . 
காவிரி ஆற்றிலிருந்து கொள்ளிட ஆறு வழியாகக் 1991-2007 முடிய கடலில் 
விடப்பட்ட வெள்ள நீர் 1,039 டி.எம்.சி. வெள்ள நீரைப் பயன்படுத்தி விவசாயம் 
செய்ய முடியும் நிலப்பரப்பு 77.93 இலட்சம் ஏக்கர் . நபருக்கு நாள் ஒன்றிற்கு 135 
லிட்டர் அளவு காவிரி டெல்டா மக்களுக்கு 113 ஆண்டுகள் தண்ணீர் 
வழங்கலாம் . காவிரி ஆற்றிலிருந்து கொள்ளிட ஆற்றில் ஆண்டு ஒன்றிற்குச் 
சராசரியாக 50 டி.எம்.சி அளவு வெள்ள நீர் கடலில் கலக்கிறது . காவிரி ஆற்றுப் 
படுகையில் வீணாகும் வெள்ள நீரைப் பயன்படுத்த , காவிரி ஆற்றில் மாயனூர் 
என்ற இடத்தில் கதவணை ஒன்று கட்டி அங்கிருந்து பல இடங்களுக்குத் 
தண்ணீரைப் பிரித்து அனுப்ப வேலை துவங்கியுள்ளது . 

காவிரியில் வீணாகும் வெள்ளநீரை 1. வையம்பட்டி பெரிய ஏரிக்கு 
எடுத்துச் செல்லுதல் 2. புதுக்கோட்டை மாவட்ட கவிநாடு பெயரிய ஏரிக்கு 
எடுத்துச் செல்லுதல் 3. கல்லணைக் கால்வாய் வழியாக தெற்குப் புதுக்கோட்டை 
ஏரிகளுக்கு எடுத்துச் செல்லுதல் 4. வீராணம் ஏரி விவசாயத்திற்கு எடுத்துச் 
செல்லுதல் 5. சென்னைக் குடிநீருக்கு எடுத்துச் செல்லுதல் 6. சிவகங்கை 
இராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு எடுத்துச் செல்லுதல் போன்ற வழிகளில் 
பயன்படுத்த முடியும் ( Natarajan , P.Mand Shambhu Kallolikar, 2004 ). எனவே 
மாயனூரிலிருந்து ஆய்வுப்பகுதிக்குத் தேவைப்படும் தண்ணீரைப் பெற 
வாய்ப்புள்ளது ( நடராசன் . ப.மு., 2010 ) ( படம் 5.4 ). 


231 


காவிரி ஆற்றுப் படுகையில் வீணாகும் வெள்ளநீரைப் 
பயன்படுத்தும் வழிகளைக் காட்டும் வரைபடம் 


C 


11 


B 


திரு காப்பி 


A 


grinan Qin RA 


எ tes 


தொட்ட 


A அகா- ஆலன் சேரும் இடது படைக்கு பொன 
கவினர் பெரியாரியகம் , கேம் - மாதபுரம் மாவட்டங்களுக்கும் 
ால் சென்றும் புதிய பார்வாய் 


அங்க போன சியாங்கா . பாதுபாய் 
பாயட்டட்டுக்காடுத்து செய்வார் 


B. கால்வாய் கிடைக்கும் பென்ன கால்வாய் 
மார்ககோட்டை மாவட்ட விகருக்கும் எடுத்துச் சொந்ததும் . 


C. கலையில் பெருகும் அதிக வென் கோரோணம் ங்க வெக்கவா 
அற்றது சென்னைக்குடிதிருக்கோ எடுத்துச் சென்றதும் 


படம் 5.4 


232 


காவிரி ஆற்று நீர் உய்யக் கொண்டான் கால்வாய் வழியாகக் காட்டாறு 
நதிப்படுகைப் பாசனத்திற்குப் பயன்பட்டு வருகிறது . இக்கால்வாயை 
பல்கலைக்கழக ஏரியை எட்டும் அளவு நீட்டித்து இங்குள்ள நீர்ப்பற்றாக்குறையைக் 
களைய முடியும் . 
பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்திற்கு நீர் வள மேலாண்மை 
வழிகளில் பெறக்கூடிய நீர்வளம் 

பல்கலைக்கழகத்திற்கு நிலநீர் , கூரை மேலும் தரைப்பரப்பில் கிடைக்கும் 
ஆண்டு நீர்வளம் கிழே கொடுக்கப்பட்டுள்ளது . 

வளாகத்தின் ஆண்டு நிலநீர் வளம் = 1,09,500 கனமீட்டர் 
வளாகத்தின் குறைந்த அளவு மழையில் 
கூரையில் சேகரிக்கும் ஆண்டு மழைநீர் = 15,187 கனமீட்டர் 
வளாகத்தின் குறைந்த அளவு மழையிலிருந்து 
கிடைக்கும் தரைப்பரப்பு ஆண்டு மழைநீர் 2,03,905 கனமீட்டர் 

மேலே கூறிய வழிகளில் பெறக்கூடிய கூடுதல் நீர்வளம் 3,28,592 
கனமீட்டர் . இந்த அளவு நீர்வளத்தைப் பெருக்கினால் இப்பொழுதுள்ள வளாக 
மக்களுக்கு நபருக்கு நாள் ஒன்றிற்கு 180 லிட்டர் தண்ணீர் வழங்க இயலும் . 
குறைந்த அளவு மழையில் கிடைக்கும் கூரை மழை மேலும் தரைப்பரப்பு மழை 
ஆகியவற்றையாவது முறையாகத் தேக்கி வளாகத்திற்குப் பயன்படுத்த ஏற்பாடு 
செய்ய வேண்டும் . பல்கலைக்கழக வளாகத்தில் உற்பத்தியாகும் கழிவுநீரை 
நன்னீராக்காததால் சுற்றுச்சூழல் கெட்டு வருகிறது . இதன் மூலம் 3.2 விழுக்காடு 
கரிமம் இவ்வளாகக் காற்றில் கலக்கிறது . ( Helen Roethetal., 2008 ) . கழிவுநீரை 
நன்னீராக்கிப் பயன்படுத்துவதால் வளாகச் சுற்றுச்சூழல் மாசு அடைவதைத் 
தடுக்க முடியும் . மேலும் நன்னீராக்கப்பட்ட கழிவுநீரை வளாகப் புல்வெளிப் 
பராமரிப்பு, தோட்டம் போன்றவற்றிற்குப் பயன்படுத்துவதன் மூலம் நாள் ஒன்றிற்கு 
சுமார் 100 கனமீட்டர் முதல் 150 கனமீட்டர் அளவு நிலநீர் இறைப்பதைத் 
தடுக்கலாம் . இவ்வழியில் வளாகத்தின் நிலநீர் மட்டம் தாழ்வதைக் 
கட்டுப்படுத்தலாம் . 


பயன் படுத்திய தண்ணீரில் உற்பத்தியாகும் கழிவுநீரை 
எக்காரணத்தினாலும் அண்டைப் பகுதிக்கு அனுப்பக் கூடாது ( zerodischarge ) 
என்ற நோக்கம் தற்பொழுது உலகெங்கும் வளர்ந்து வருகிறது . இச்சாதனையை 
எட்ட உள்ள ஒரே வழி கழிவுநீரை நன்னீராக்கிப்பயன்படுத்தல் ஆகும் . கழிவுநீரை 
நன்னீராக்கிப் பயன்படுத்துவதால் நாள் ஒன்றிற்கு சுமார் 150 கனமீட்டர் அளவு 
நன்னீராக்கப்பட்ட தண்ணீர் வளாகத்திற்குக் கிடைக்க வாய்ப்புள்ளது . 

சராசரி மழை ஆண்டுகளில் கிடைக்கும் மழைநீரையும் நில நீரையும் 
சேர்த்து இந்த வளாகத்தில் கிடைக்கும் கூடுதல் நீர்வளம் 4,95,778 கனமீட்டர் . 
இந்த நீர்வளத்தை இங்கு வாழும் 5,000 பேருக்கு வழங்கினால் நபருக்கு நாள் 
ஒன்றிற்கு 272 லிட்டர் தண்ணீர் வழங்க முடியும் . குறைந்த மழை ஆண்டுகளில் 


233 


கிடைக்கும் மேற்பரப்பு நீர்வளம் - கட்டிடக் கூரை + தரைப்பரப்பு மேலும் நில நீரையும் 
சேர்த்து இந்த வளாகத்தில் கிடைக்கும் கூடுதல் நீர்வளம் 3,28,592 கனமீட்டர் . 
இங்கு வாழும் 5,000 பேருக்கு இந்த நீரை வழங்கினால் நபருக்கு நாள் ஒன்றிற்கு 
180 லிட்டர் தண்ணீர் வழங்க முடியும் . 

மேலே கூறிய வழிகளில் கிடைக்கும் நீர்வளம் உலகச் சுகாதார நிறுவனம் 
பரிந்துரைக்கும் நபருக்கு நாள் ஒன்றிற்கு 135 லிட்டர் தண்ணீர் வழங்க வேண்டும் 
என்ற அளவை விடக் கூடுதலாக இருப்பது , வளாகத்தில் மேற்கொள்ள இருக்கும் 
நீர் மேலாண்மையின் சிறப்பைக் கூறுகிறது . வளாகத்தில் நீர் மேலாண்மை 
வழிகளைப் பின்பற்றாவிட்டால் , தற்பொழுது வளாகத்தில் வாழ்வோருக்கு , 
நிலநீரிலிருந்து மட்டும் , நபருக்கு நாள் ஒன்றிற்கு 60 லிட்டர் தண்ணீர்தான் வழங்க 
இயலும் . மழை பெய்யா விட்டால் நிலநீர்வளம் மேலும் குறையும் . எனவே நீர் 
மேலாண்மை வழிகளைப் பின்பற்றி வளாகத்தின் நீர்வளத்தைப் பெருக்கிக் 
கொள்வது காலத்தின் கட்டாயம் . பெய்யும் மழை அளவைப் பொருத்தே 
நிலநீர்வளம் பெருகும் . மழை குறையின் நிலநீர் வளமும் குறையும் . வளாகத்தின் 
நிலநீர் வளத்தைப் பெருக்க , இங்கு பெய்யும் மழைநீரை இங்குள்ள ஏரிகளின் 
கொள்ளளவைக் கூட்டி அங்கு தேக்க வேண்டும் . மேலும் செயற்கை நிலநீர்ச் 
செறிவைத் தொடர்ந்து செய்ய வேண்டும் . இவ்வழிகளிலும் பெருகி வரும் 
வளாகத்திற்குத் தேவைப்படும் தண்ணீர்த் தேவையை எட்ட முடியாது . 
பாரதிதாசன் பல்கலைக்கழகத் தண்ணீர்த் தேவையில் தன்னிறைவு 
அடையும் வழிகள் 

ஏற்கனவே கூறியது போல் பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகம் 
மழைநீரையும் , நிலநீரையும் மட்டுமே நம்பியுள்ளது . வளாகத்தில் 22 துளைக் 
கிணறுகளும் இரு அகழ் கிணறுகளும் உள்ளன . ஒவ்வொரு கிணற்றிலும் 
நிமிடத்திற்கு 30 லிட்டர் அளவு நிலநீரை நாள் ஒன்றிக்கு 10 மணி நேரம் 
இறைப்பதன் மூலம் , சுமார் 350 கனமீட்டர் அளவு நிலநீர் எடுக்கப்பட்டு 
பயன்படுத்தப்படுகிறது ( அட்டணை 5.3 ) . 


234 


அட்டவணை 5.3 
பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகக் கிணறுகளிலிருந்து நாள் 

ஒன்றிற்குப் பயன்படுத்தப்படும் மொத்த நிலநீர் அளவு 


பாக 


கிணற்றின் இருப்பிடம் 


குழாயின் 
விட்டம் 

நார் ஒன்றிற்கு நான் ஓறிந்து 
மணிக்கு ைெறப்பான இறை 
வளிவரும் இயங்கும் மணி தண் 
நட போல அளவு 


கட்டம் 


15000 


1 வி அறிவியல் பாளியின் 

பின்புறம் 


ப 


10 


5980 


598 


1 பன்மை இல்லத் 

தாவரஇயல் துறையின் 
பின்புரம் 
3 உயிரியல் தொழிநுட்பத் 
துறையின் பின்புறம் 


ச 


5100 


10 


51000 


5 


12 


19812 


4 புதுமை ஆய்வத்தின் 
வடமேற்கு 


11 " 
1651 


1 


2 


10 


5980 


1 
598 


8 


12 


7176 


1 
598 


5 நுண்ணியால் துறையின் 

மேற்குப்பகுதி 
6 புதிய ஆட்சி மன்ற 

அனுவலகத்தின் முன்புறம் 
7 / கணிதயல் துறையின் 

பின்புறம் 
8 அரியூர் ஏரியின் கிழக்கு 


* 


10 


16510 


1K 
1651 


10 


16510 


14 " 
1651 


9 மின்சார நிலையம் 


8 " 


2 


10 


5980 


1 " 
598 


* 


19 தொலைபேசி அலுவலகம் 

அருகில் 


5 


10 


16510 


14 " 
1651 


3 


10 


5980 


598 


5 


10 


30000 


14 
3000 


* 


10 


16510 


11 முதுநிலை விடுதியின் 

முன்புறம் 
12 முதுநிலை விடுதியின் 

கிழக்கு 
13 புதிய ஆடவர் விடுதியின் 

பின்புறம் 
14 தாழ்த்தப்பட்டோர் காவேரி 

புதிய ஆடவர் விடுதியில் 

பின்புறம் 
15 காவேரி ஆடவர் 

விடுதியின் பின்புறம் 


11 " 
1651 


10 


15000 


1500 


" 
1500 


8 


5 


10 


5980 


1 " 
598 


Y 


10 


15000 


16 தாழ்த்தப்பட்டோர் 

Qundont Qumotofl 
விடுதியின் பின்புறம் 


1500 


1 " 
1500 


8 " 


10 


16510 


1651 


8 


5 


10 


5980 


1 
598 


17 Qmatofl Qatant 

விடுதியின் கிழக்கு 
18 மாதிரி பயிர் டரப் 

பண்ணை அருகில் 
191 பொன்னி மற்றும் புதிய 

பெண்கள் விடுதிகளின் 

பின்புறம் 
20 / விருந்தினர் மாளிகையின் 

தெற்கு 


8 


10 


30000 


3000 


10 


10 


10450 


14 
1045 


235 


குழாயின் 


கிணற்றின் இருப்பிடம் கிணற்றில் 

விட்டம் 


விட்டம் 
மணிக்கு 
வெளிவரும் 
நீரின் அளவு 
மிட்டரில் 


பா 
ஒன்றிற்கு 

நார் ஒன்றிற்கு 
இறைப்பான இரைக்கப்படும் 
இயங்கும் 

லிட்டரில் 


தண்ணீர் அளவு 


மனி அவை 


21 | இமு ஆராய்ச்சிப் 
பார்ளை 


4 " 


5 


10 


5980 


11 
598 


8 


7.5 


10 


22 | டி " வகை அலுவன் 

குடியிருப்பு 
அகழ்கிணறு 


11 
1651 


16510 


A பராமரிப்பு அலுவலக 

மேற்குப்புறம் 


5 


20 
விட்டம் 


10 


16510 


11 
1651 


கூடுதல் 


350868 


மழை மாதங்களில் வளாகக் கட்டிடக் கூரையிலிருந்து சுமார் 100 
கனமீட்டர் முதல் 150 கனமீட்டர் வரை மழைநீர் பெற முடியும் . சில ஆண்டுகளில் 
பெய்யும் மழை மிகவும் குறைந்து விடுகிறது . இது போன்ற காலங்களில் நிலநீர் 
வளமும் குறையும் . எனவே கூரை மழை நீரையும் நிலநீரையும் பயன்படுத்தி 
வளாகத்தின் தண்ணீர்த் தேவையை நிரந்தரமாக நிரப்ப இயலாது . ஆகவே 
நபருக்கு நாள் ஒன்றிற்கு குறைந்தது 50 லிட்டர் அளவிலாவது தமிழ்நாடு குடிநீர் 
வடிகால் வாரியத்தின் மூலம் வளாகத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப நிரந்தரமாகத் 
தண்ணீர் பெற ஏற்பாடு செய்ய வேண்டும் . தற்பொழுது இந்த வளாகத்தில் உள்ள 
மக்கள் தொகை சுமார் 5000. இக்கணக்குப்படி தற்பொழுது இந்த வளாகத்தில் 
உள்ள மக்களுக்கு நாள் ஒன்றிற்கு சுமார் 250 கனமீட்டர் தண்ணீர் குடிநீர் வடிகால் 
வாரியடத்திடமிருந்து பெறவேண்டும் . 

சுமார் 500 கனமீட்டர் ( 5 இலட்சம் லிட்டர் ) கொள்ளளவுள்ள தரைகீழ் 
தொட்டி ஒன்றையும் , அத்தண்ணீரை விநியோகம் செய்ய 50 கனமீட்டர் 
கொள்ளளவுள்ள மேல் நிலை தொட்டி ஒன்றையும் , வளாகத்தின் மத்திய மேற்கு 
மேட்டுப் பகுதியில் அமைக்க வேண்டும் ( படம் 4.14 , இயல் 4 ) . இதில் குடிநீர் 
வடிகால் வாரியத்திடமிருந்து கிடைக்கும் தண்ணீரைத் தேக்கிப் பயன்படுத்த 
வேண்டும் . கசிவுநீர்க் குழிகள் அமைத்தல் , தடுப்பணை கட்டுதல் , போன்ற 
செயற்கை நிலநீர்ச்செறிவு முறைகளை வளாகத்தில் பின்பற்றுவதன் மூலம் 
நிலநீர்மட்டம் மேலும் தாழாமல் தடுக்கப்பட்டு , ஒரு குறிப்பிட்ட அளவு நிலநீரை 
தொடர்ந்து பெற வாய்ப்புக் கிடைக்கும் . கழிவுநீரை நன்னீராக்குவதன் மூலம் 
நாள் ஒன்றிற்கு 100 முதல் 150 கனமீட்டர் தண்ணீர் கிடைக்கும் . 
நன்னீராக்கப்பட்ட கழிவுநீரை அதற்கென்று உரிய பயன்பாட்டிற்குப் பயன்படுத்தி 
கூடுதல் நிலநீர் எடுப்பைக் கட்டுப்படுத்த வாய்ப்புக் கிடைக்கும் . மேலும் இந்த 
வளாகத்தில் தற்பொழுதுள்ள மூன்று குளங்களை ஆழப்படுத்தி இவற்றின் 


236 


கொள்ளளவைக் கூட்ட வேண்டும் . அத்துடன் தென் கிழக்குப்பகுதியில் புதிதாக 
ஒரு குளம் அமைக்க வேண்டும் . இக்குளங்களில் 1,50,000 கனமீட்டர் அளவு 
மழைநீரைத் தேக்கிப் பயன்படுத்த வேண்டும் . மேற்கூறிய மூன்று வழிகளும் 
வளாகத்தின் தண்ணீர்த் தேவையில் ஓரளவு தன்னிறைவு அடைய வழி வகுக்கும். 
பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்குத் தேவைப்படும் தண்ணீரைத் 
தொடர்ந்து பெறும் வழிகள் 

பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் சராசரி மழை ஆண்டில் மழைநீர் 
மேலும் நிலநீரிலிருந்து நாள் ஒன்றிற்குக் கிடைக்க வாய்ப்புள்ள நீர் வளம் 1,358 
கனமீட்டர் . குறைந்த மழையில் மேற்கூறிய வழிகளில் நாள் ஒன்றிற்குக் கிடைக்க 
வாய்ப்புள்ள நீர் வளம் 900 கனமீட்டர் . பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 2011 ம் 
ஆண்டின் ஒரு நாள் நீர்த் தேவை 550 கனமீட்டர் . நீர் இருப்பு 300 கனமீட்டர் . 
நீர் இடைவெளி 250 கனமீட்டர் . ஆனால் பாரதிதாசன் பல்கலைக் கழகத்தில் 
நாள் ஒன்றிற்குக் கிடைக்க வாய்ப்புள்ள நீர்வளம் 900 கனமீட்டர் முதல் 1,353 
கனமீட்டர் . எனவே இவ்வழிகளில் பாரதிதாசன் பல்கலைக் கழக வளாகத்தின் 
மழைநீரைச் சேகரித்து நீர்த் தேவையில் தன்னிறைவு அடைவது எளிது . 
பல்கலைக் கழகத்தின் கழிவு நீரை நன்னீராக்கினால் கிடைக்கும் ஒரு நாள் நன்னீர் 
வளம் 265 கனமீட்டர் . இந்த நீரை அன்றாடப் பயன்பாட்டைத் தவிர்த்த பிற 
பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தலாம் . 

வளர்ந்து வரும் பல்கலைக்கழகத்திற்குத் தேவைப்படும் தண்ணீரைத் 
தொடர்ந்து பெற இவ்வழிகள் போதாது . பல்கலைக்கழகப் பயன்பாட்டிற்குத் 
தொடர்ந்து தண்ணீர் பெற மேலும் பல வழிகள் உள்ளன அவை , 
1. தமிழ் நாட்டின் குடிநீர் வடிகால் வாரியத்திடமிருந்து நபருக்கு நாள் 

ஒன்றிற்கு 50 லிட்டர் குடிநீர் பெற வேண்டும் . 
2. காட்டாறு நதிப்படுகை விவசாயத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து 

தண்ணீர் எடுத்துவரும் உய்யக்கொண்டான் கால்வாயின் கிளைக் 

கால்வாய் ஒன்றை வளாகத்துடன் இணைக்க வேண்டும் . 
3. காவிரி ஆற்றின் வெள்ளநீரைப் பயன்படுத்த , இந்த ஆற்றில் 

மாயனூர் என்ற இடத்தில் கட்டப்படவுள்ள கதவணையிலிருந்து 

வளாகத்திற்குத் தண்ணீர் பெறவேண்டும் . 
4. நதிநீர்ப் பங்கீட்டு வழியில் மகாநதி , கோதாவரி , கிருஷ்ணா 

நதிகளிலிருந்து காவிரி ஆற்றில் விடப்பட உள்ள தண்ணீரையும் 
வளாகத்திற்குப் பயன்படுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் . 

இவ்வழிகள் மூலமாக நாள் ஒன்றிற்கு 250 கனமீட்டர் அளவு ஒவ்வொரு 
ஆண்டும் கூடுதலாகத் தண்ணீர் பெற ஏற்பாடு செய்யவேண்டும் . மேலும் 
செயற்கை நிலநீர்ச் செறிவைக் கண்டிப்பாகக் கடைப்பிடிக்க வேண்டும் . 
இவ்வழியால் மட்டுமே ஆய்வுப் பகுதியில் தாழ்ந்து வரும் நிலநீர் மட்டத்தை மேலும் 
தாழாமல் தடுத்து தொடர்ந்து நிலநீரைப் பெறமுடியும் ( அட்டவணை 5.4 .) 


237 


அட்டவணை 5.4 
பாரதிதாசன் பல்கலைக் கழக வளாகத்தின் தண்ணீர்த் தேவையில் 

தன்னிறைவு அடைதல் 


நீர் மேலானமை நா வனம் 
வழிகள் 

மீட்டர் 


சு 


நான 
ஒன்றிற்குக் 
கிடைக்கும் 
தர்ர் 


நான் ஒன்றிற்குத் 
தேவைப்படும் 
தனர்னார் கன மீட்டர் 


தானாதி 
தட்டுப்பாட்டை 
நிரந்தரமாகக் களைய 
வழிகள் 


கன மீட்டர் 


4,85778 


1358 


ஆண்டு மழை 
நீரும் நில நீரும் 
குறைந்த 
மழையில் 
கிடைக்கும் நீர் 


3,28,52 


900 


550 தற்பொழுது 
நிலவும் பற்றாக் 
குறையைக் களைய 
முடியும் 


1. நபருக்கு நானர் 
ஒன்றிற்கு 50 லிட்டர் 
தர்ணீர் குடி நீர் 
வடிகால் 
வாரியத்திடமிருந்து 
பெற வேனாடும் 


வளம் 


96,725 


265 


கழிவு நீரை 
நன்னீராக்கிப் 
பயன்படுத்துதல் 


2. உய்யக்கொனர்டான் 


இந்த நீரை 
அன்றாடப் 
பயன்பாட்டைத் 
தவிர்த்த பிற 
பயன்பாடுகளுக்குப் 
பயன்படுத்தலாம் 


கிளை வாய்க்கால் 
ஒன்றைப் பல்கலைக் 
கழகத்தில் இளைாக் 
வேண்டும் 


அன்றாடம் பயன்படுத்தும் தண்ணீரில் நீர் மேலாண்மை 

விவசாயம் மேலும் தொழிற்சாலைகளுக்குப் பயன்படும் தண்ணீரின் 
அளவைக் குறைக்க நீர்மேலாண்மை வழிகளைப் பின்பற்றுவது போல் , அன்றாடம் 
பயன்படுத்தும் தண்ணீரைச் சிக்கனப்படுத்தத் தண்ணீர் மேலாண்மை அவசியம் . 
உலகச் சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைப்படி நபருக்கு நாள் ஒன்றிற்கு 135 
லிட்டர் தண்ணீர் தேவை . இதில் கழிவறைக்கும் குளிப்பதற்கும் நபருக்கு நாள் 
ஒன்றிற்கு சுமார் 75 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது . ஆனால் சமையலுக்கும், 
குடிப்பதற்கும் தேவைப்படும் தண்ணீர் 10 லிட்டர் மட்டுமே . ஆகவே 
கழிவறைக்கும் குளிப்பதற்கும் தேவைப்படும் தண்ணீரை அவற்றிற்குரிய 
நீர்மேலாண்மை வழிகளில் சிக்கனப் படுத்த வேண்டும் . 

தற்பொழுது ஒரு முறை அடிபோக்கியைச் ( Latrine ) சுத்தப்படுத்தத் 
( flushing) தேவைப்படும் தண்ணீர் ஐந்து லிட்டருக்கும் கூடுதலாக இருக்கிறது . 
இதைப் பாதியளவிற்குக் குறைக்கும் அளவிற்குக் கழிவறைக் கருவிகள் 
தற்பொழுது பயன்பாட்டிற்கு வந்துவிட்டன. இக்கருவிகளை ஆய்வுப் பகுதியின் 
கழிவறைகளிலும் பயன்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும் . 

குளிப்பதற்குத் தற்பொழுது பெரும்பாலான நகர மக்கள் தண்ணீர்ப் 
பொழிவு ( shower ) முறையைப் பயன்படுத்துகின்றனர் . தற்பொழுது சன்னமாகத் 
தண்ணீர் பொழியும் கருவிகள் பயன்பட்டுவருகின்றன . அவற்றைப் 


17 


238 


பயன்படுத்தினால் குளிப்பதற்குப் பயன்படும் தண்ணீரையும் சிக்கனப்படுத்த 
முடியும் . தண்ணீர்த் தொட்டிகளைப் பயன்படுத்தி அதில் படுத்துக்குளிப்பதைக் 
கைவிடவேண்டும் . இவ்வழிகளில் குளிப்பதற்குப் பயன்படும் தண்ணீரைச் 
சிக்கனப்படுத்த முடியும் . உடல் தூய்மை அடைவதற்காக மட்டுமே குளிக்க 
வேண்டும் . குளியல் அறைகளை ஒரு உல்லாசப் பொழுதுபோக்கு அறையாக 
மாற்றித் தண்ணீரை வீணாக்கக் கூடாது . வீட்டு உபயோகத்திற்குப் பயன்படும் 
நீரைச் சிக்கனப் படுத்தினால் ஒவ்வொரு குடும்பத்திலும் சுமார் 50,000 கேலன் 
நீரை ஒவ்வொரு ஆண்டும் சேமிக்க முடியும் என்று கண்டறியப்பட்டுள்ளது ( EPA , 
2010 ) 

கலிபோர்னியா மாநிலம் பொதுவாக நீர்வளம் குறைந்த மாநிலமாகும் . 
கழிவறைக்கும் குளிப்பதற்கும் பயன்படுத்தும் தண்ணீரைச் சிக்கனப்படுத்துவதன் 
மூலம் சுமார் 30 முதல் 32 விழுக்காடு அளவிற்கு அன்றாடம் பயன்படுத்தும் 
தண்ணீரைச் சிக்கனப்படுத்த முடியும் என்று முனைவர் பீட்டர் கிளிக் ( Dr. Peter 
Gleick ) என்ற நீரியலாளர் கண்டுபிடித்துள்ளார் . கலிபோர்னியா மாநிலத்தின் 
தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் களைய இம்முறைகளை மக்கள் பயன்படுத்தத் 
துவங்கிவிட்டனர் . எனவே ஆய்வுப் பகுதியின் நகரங்களிலும் மேலும் 
பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும் அன்றாடம் பயன்படுத்தும் தண்ணீரைச் 
சிக்கனப்படுத்த மேலே கண்ட வழிகளைப் பின்பற்ற வேண்டும் . 
தண்ணீர்த் தட்டுப்பாட்டிற்கு உரிய காரணங்கள் 

தண்ணீர்த் தட்டுப்பாட்டிற்கு உரிய மூல காரணங்கள 1. மக்கள் 
பெருக்கம் , தொழில் , விவசாயம் ஆகியவற்றின் காரணமாகப் பெருகிவரும் 
தண்ணீர்த்தேவை 2. சரியான நீர்வள மேலாண்மை இன்மை 3. நன்னீரை 
மாசுபடுத்துதல் 4. உலகம் வெப்பம் அடைதல் (பருவகால மாற்றம் ). 
பெருகிவரும் தண்ணீர்த்தேவை 

உலகளவில் நகரங்களில் தற்பொழுது அதிக மக்கள் வசிக்கத் 
துவங்கியுள்ளனர் . 2050 தில் உலகளவில் 60 % மக்கள் நகரங்களில் வசிப்பார்கள். 
நகர மக்களின் வாழ்க்கைத் தரம் கிராம மக்களின் வாழ்க்கைத் தரத்தைவிட 
உயர்ந்திருப்பதால் நகர மக்களின் தண்ணீர்த் தேவையும் அதிகரித்து வருகிறது . 
மக்கள் தொகை அதிகரிப்பதால் கி.பி. 2050 ஆண்டில் சுமார் 450 கோடி மக்கள் 
அளவிற்கு நன்னீர் கிடைக்காமல் சிரமப்படுவார்கள் என்று உலக நீரியலாளர்கள் 
கருத்துத் தெரிவித்துள்ளனர் . இதனால் தனிநபர் ஆண்டு அடிப்படைத் 
தேவையான 1,700 கனமீட்டர் நீர்வளம் பெரும்பாலான நாடுகளில் குறைய 
வாய்ப்புள்ளது . 

ஒவ்வொரு ஆண்டும் உலகளவில் சுமார் எட்டுக் கோடி மக்கள் 
கூடுதலாகி வருகிறார்கள். இவர்களுக்குத் தேவைப்படும் ஆண்டு நீர்த்தேவை 
4,803 டி.எம்.சி. 

பெருகி வரும் மக்கள் தேவைக்குப் போதுமான உணவை உற்பத்தி 
செய்வதாலும் தண்ணீர்த் தேவை பெருகிவருகிறது . உடலுக்கு அதிகச் 


239 


சக்தியைக் கொடுக்கும் மீன் , இறைச்சி போன்ற புலால் உணவுகளை நாகரிக 
வளர்ச்சியின் காரணமாக மக்கள் உண்ணத் துவங்கியுள்ளனர் . மாமிச 
உணவிற்கு , தாவர உணவை உற்பத்திச் செய்வதைவிட அதிகத் தண்ணீர் தேவை 
ஒரு கிலோ அரிசி உற்பத்தி செய்ய 3,500 லிட்டர் தண்ணீர் தேவை ( Joanne 
Zygmat, 2007 ). ஒரு கிலோ இறைச்சியை உற்பத்தி செய்ய 16,000 லிட்டர் 
தண்ணீர் தேவை . அதாவது சுமார் 4 மடங்குக்கும் கூடுதலான தண்ணீர் மாமிச 
உணவை உற்பத்தி செய்யத் தேவைப்படுகிறது . பெருகிவரும் மக்கள் தொகை , 
நகரவாழ்க்கை , அவர்களின் நாகரிக வளர்ச்சி , சக்தி நிறைந்த உணவை 
உண்ணுதல் போன்ற காரணங்களினால் தண்ணீர்த் தேவை அதிகரித்து 
வருகிறது . 
சரியான தண்ணீர் மேலாண்மை இன்மை 

சரியான முறையில் தண்ணீர் மேலாண்மை இல்லாத காரணத்தினால் 
அதிக அளவு தண்ணீர் வீணாகிறது . பெரும்பாலான நாடுகளில் குறைந்த 
விலையில் பல பயன்பாடுகளுக்குத் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது . இதன் 
காரணமாக மக்கள் தம்விருப்பம்போல் தண்ணீரை வீணாக்கி வருகிறார்கள். 
பெரும்பாலான நாடுகளில் உள்ள செப்பனிடாத பழங்காலக் கால்வாய்கள் , 
வாய்க்கால்கள் போன்றவற்றால் தண்ணீர் செல்லும் திறன் குறைந்து வருகிறது . 
இதன் காரணமாக உலகளவில் 8.5 விழுக்காடு தண்ணீர் வீணாகிறது . பல 
பகுதிகளில் அதிக அளவில் தண்ணீரைப் பயன்படுத்தும் நெல் , கோதுமை , வாழை , 
கரும்பு போன்ற நன்செய்ப் பயிர்களைப் பயிரிடுவதால் அவற்றிற்கு அதிக அளவு 
தண்ணீர் தேவைப்படுகிறது . வாய்க்கால்களில் சிமெண்ட் பூச்சு இல்லாததால் 
பெருமளவு தண்ணீர் வாய்க்கால்களில் ஓடும் போதே கசிந்து வீணாகிவிடுகிறது . 
எனவே கால்வாய்களைப் செப்பனிடாமல் பாசனத்திற்குப் பயன்படுத்துதல் , 
தண்ணீரைக் குறைவாகப் பயன்படுத்தும் தானியங்களைப் பயிர் செய்யாமை 
போன்ற காரணங்களினாலும் தண்ணீரின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து 
வருகிறது . 
நன்னீரை மாசுபடுத்துதல் 

நீர்வளத்தை மாசுபடுத்தாத தண்ணீர்ப் பயன்பாட்டை உலகின் 
பெரும்பாலான நாடுகள் இதுவரை கடைப்பிடிக்கவில்லை. அல்லது உலகில் 
நடைமுறையில் உள்ள தண்ணீர்ப் பயன்பாட்டுச் சட்டதிட்டங்கள் 
முழுவேகத்துடன் நடைமுறைப் படுத்தப்படவில்லை . இதன் காரணமாக 
உலகளவில் மேற்பரப்பு நீரும் நிலநீரும் மனித ஆதிக்கத்தினால் மாசுபட்டு 
வருகிறது . சீனா, இந்தியா போன்ற நாடுகள் மக்கள் பெருக்கம் உள்ள நாடுகள் . 
அவை தற்பொழுது மிக வேகமாக வளர்ந்துவரும் நாடுகள் . இந்த நாடுகளின் 
மேற்பரப்பு மேலும் நிலநீர் மனித ஆதிக்கத்தினால் மாசுபடுத்தப்படுகிறது . 

எஸ். ஈ.பி.ஏ ( SEPA - State Environmental Protection Administration ) 
ஆய்வுப்படி சீனநாட்டின் 70 விழுக்காடு ஆறுகள் மேலும் ஏரிகளின் தண்ணீர் 
ஓரளவு கெட்டுவிட்டதாகவும் , இதில் 28 விழுக்காடு தண்ணீர் விவசாயத்திற்குக் 


240 


கூடப் பயன்படுத்த முடியாத அளவில் தரம் கெட்டுவிட்டதாகவும் , நகரங்களில் 
உள்ள 90 விழுக்காடு நிலநீர் குடிக்க முடியாத அளவு தரம் கெட்டுவிட்டதாகவும் 
தெரிவித்துள்ளது . இந்த நாட்டில் லியாவோ ( Liao ), குஆய் ( Huai ) , யாங்டிஸ் 
( Yangtze ) மேலும் மஞ்சள் ஆறு ( Yellow River ) ஆகிய ஆறுகளின் கரைகளில் 
21,000 செய்தித்தாள் , துணி , மின் உற்பத்தி நிலையம் போன்ற பல்வேறு 
தொழிற்சாலைகள் இருக்கின்றன ( World Bank , 2007 ) . இத்தொழிற் 
சாலைகளிலிருந்து 2006 ஆம் ஆண்டில் 2,600 கோடி டன் கழிவுநீர் யாங்டிஸ் 
ஆற்றில் விடப்பட்டுள்ளது . இந்த இரு ஆறுகளும் மக்கள் பயன்பாடு , விவசாயம் , 
தொழில் ஆகியவற்றிற்கு மிகப் பெரிய அளவில் பயன்பட்டு வருகின்றன . எனவே 
இந்த ஆறுகளின் தண்ணீர் மாசுபடுவதற்கு இவையே காரணமாக 
இருக்கின்றன . சீன நாட்டில் ஓடும் ஆறுகளில் உள்ள 80 விழுக்காடு தண்ணீர் 
மீன் வளர்க்க ஏற்றதாக இல்லை என்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . சீன நாட்டில் 
ஜிலின் பகுதியில் ( Jilin Province ) சி.என்.பி.சி. ( CNPC - ChinaNational Petroleum 
Corporation ) என்ற அமைப்பு ( GOV.cn , 2005 ), இப்பகுதியில் உள்ள சோன்குஆன் 
(Songhuan ) ஆற்றில் 100 டன் பென்ஜின் இரசாயனத் திரவத்தை விட்டுள்ளது . 
இதனால் இப்பகுதியில் வாழும் 90 இலட்சம் மக்களுக்கு வேண்டிய தண்ணீர் 
கெட்டு விட்டது . எனவே குடிதண்ணீரின் விலை இருமடங்காகிவிட்டது . ஆகவே 
மக்கள் இடம் பெயரத்துவங்கிவிட்டனர் . இப்பகுதி மக்கள் நன்னீர் பெறுவதில் 
ஏற்படும் சிக்கலை விவரிக்க வார்த்தைகள் இல்லை . இதைப் போன்று 
சீனநாட்டின் பல பகுதிகளில் அரசோ, மக்களோ , அரசு நிறுவனங்களோ 
தண்ணீரையும் சுற்றுச் சூழலையும் பாதுகாப்பதில் மிகவும் மெத்தனமாக 
இருக்கின்றன . இதனால் சீனமக்களின் பாதிப்பேர் தரம்கெட்ட தண்ணீரைக் 
குடித்து வருகின்றனர் . எனவே இங்கு பெரும்பாலான மக்கள் வயிற்றுப் புற்று 
நோய் போன்ற வியாதிகளால் பெரிதும் பாதிக்கப் படுகின்றனர் . சீனாவைப் போல் 
இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலும் மேற்பரப்பு நீரும் நிலநீரும் வேகமாகக் 
கெட்டு வருகின்றன . 

இந்திய நாட்டில் நகரங்களில் உற்பத்தியாகும் கழிவு நீரில் பெரும்பகுதி 
அப்படியே அருகில் உள்ள ஆற்றில் கலக்கிறது . 2003 ஆம் ஆண்டில் முதல் 
தரம் , இரண்டாம் தரம் நகரங்களில் ஒரு நாளில் மொத்தம் உற்பத்தியான 22,900 
மில்லியன் லிட்டர் கழிவுநீரில் 5,900 ( 26 விழுக்காடு ) மில்லியன் லிட்டர் மட்டும் 
நன்னீராக்கப் பட்டது , மீதி 17,100 மில்லியன் லிட்டர் கழிவுநீர் அப்படியே ஆற்றில் 
விடப்பட்டது . இந்தியாவில் உள்ள 118 நகரங்களின் கழிவுநீர் அருகில் உள்ள 
ஆறுகள் , குளங்கள் , குட்டைகளில் விடப்படுகிறது , 63 நகரங்களில் விவசாய 
நிலங்களில் விடப்படுகிறது , 41 நகரங்களில் நேரடியாக ஆறுகளிலும் , 44 
நகரங்களில் ஆற்றிலும் , விவசாய நிலத்திலும் விடப்படுகிறது . இந்தியாவில் 
நகரங்களில் உற்பத்தியாகும் கழிவு நீரில் 8 விழுக்காடு கழிவுநீர் மட்டுமே 
நன்னீராக்கப்பட்டு வெளியில் விடப்படுகிறது ( UNEP , 2010 ) . இதன் 
காரணமாகவே இந்திய நாட்டின் பெரும்பாலான நதிகளின் நீர் கெட்டு வருகிறது . 

இவ்வாறு பல்வேறு நாடுகளில் மக்கள் ஆதிகத்தினால் உற்பத்தியாகும் 
கழிவுநீரால் நன்னீர் மாசு அடைந்து வருகிறது . இதன் காரணமாகவும் நன் எர்த் 
தேவை அதிகரித்து வருகிறது . 


241 


உலக வெப்பமும் நீர் வளமும் 

உலகம் வெப்பம் அடைந்து வருவதால் , தொழில் புரட்சி ஏற்பட்ட 
காலத்திலிருந்து தற்பொழுது வரை , உலகளவில் 0.82 டிகிரி சென்டி கிரேட் 
வெப்பம் உயர்ந்து விட்டது . இதனால் இயற்கையாக நிகழும் பேரழிவுகள் எல்லாம் 
அதிக சக்தியுடன் உலக மக்களைத் தற்பொழுது தாக்கி வருகின்றன . 
நிலநடுக்கம் மேலும் ஆழிப்பேரலை இரண்டைத் தவிர மற்ற எல்லா இயற்கைப் 
பேரழிவுகளும் உலகின் செயற்கை வெப்பத்தால் அதிக சக்தி அடைந்து 
வருகின்றன. செயற்கை வெப்பத்தால் அதிகம் பாதிப்டைந்து வருவது நீர்வளம் 
ஆகும் . உலகில் உள்ள நன்னீர் வளத்தில் சுமார் 689 விழுக்காடு நன்னீர் மலைப் 
பிரதேசங்களிலும் , கடலின் சில பகுதிகளும் உறை பனியாக இருக்கிறது . 
பனிப்பிரதேசங்களின் வெப்பம் செயற்கை வெப்பத்தால் அதிகரித்து வருகிறது . 
இமயமலைப் பிரசேத்தில் சுமார் 0.6 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் 
அதிகரித்துள்ளது . உலகின் மற்ற பனிப்பிரதேசங்களிலும் இதைப் போன்றே 
வெப்பம் அதிகரித்து வருகிறது . இதன் காரணமாக உலகின் எல்லாப் 
பனிப்பிரதேசங்களிலும் உள்ள பனிக்கட்டிகள் உருகிவருகின்றன . 
இமயமலையில் உள்ள பனிப்பகுதி ஆண்டிற்கு 29.5 அடி முதல் 170 அடி அளவு 
அதன் நீள அகலத்தை இழந்து வருகிறது ( Somini Sengupta , 2007 , BeckyOskin , 
2012 ) . இதைப் போல சீன நாட்டில் குன்காய் திபெத் ( Qinghai - Tibet) பகுதியில் 
உள்ள பனிப்பகுதி ஆண்டிற்கு 7 விழுக்காடு அளவிற்குச் சுருங்கி வருகிறது . 
இதைப் போல உலகில் உள்ள அனைத்துப் பனிப்பிரதேசங்களும் தன் பரப்பளவில் 
சிறிது சிறிதாகக் குறைந்து வருகின்றன . இதே நிலை நீடித்தால் இன்னும் 50 
ஆண்டுகளில் உலகில் உள்ள எல்லாப் பனிப்பகுதிகளும் தன் பனிநீர் வளத்தை 
இழந்து விடும் நிலை ஏற்படும் . பனிப்பிரதேசங்களின் பனிநீர்வளம் குறைந்தால் 
உலகில் உள்ள எல்லா ஜீவநதிகளும் மழைக் காலத்தில் மட்டும் நீர்வளம் உடைய 
நதிகளாக மாறும் . இதனால் கோடைகாலத்தில் இந்த நதிகளில் தண்ணீர் இருக்க 
வாய்ப்பில்லாமல் போய்விடும் . இது போன்ற நிலை ஏற்படின் இந்த நீர்வளத்தை 
நம்பியுள்ள நாடுகளின் குடிதண்ணீர்ப் பற்றாக்குறை அதிகமாகும் , புனல் மின் 
உற்பத்தி குறையும் , விவசாயம் பாதிக்கப்படும் . மேலும் தொழில் வளர்ச்சியும் 
பின்னடையும் . 

இந்திய நாட்டைப் பொறுத்த மட்டில் இங்குள்ள சிந்து நதி , கங்கை நதி 
மேலும் பிரம்மபுத்திரா போன்ற நதிகளின் கோடைக் கால நீர்வளம் குறையும் . 
இதனால் தண்ணீர்ப் பற்றாக்குறை அதிகரிக்கும் . விவசாய உற்பத்தி குறையும் . 
எனவே , மக்கள் தேவைக்குப் போதுமான உணவை உற்பத்தி செய்ய முடியாது . 
இதனால் பட்டினியால் வாடும் மக்கள் தொகை அதிகரிக்கும் , விவசாயத்தை 
மட்டும் நம்பி வாழும் மக்கள் வறுமையில் வாடும் நிலை ஏற்படும் . இதனால் 
" பருவநிலை மாற்ற அகதிகள் " ( Climate change refugees ) என்ற ஒரு புது 
வகை அகதிகள் தோன்றுவதைத் தடுக்க இயலாது . 


242 


இமயமலையில் சுமார் 4.71 இலட்சம் டி.எம்.சி அளவு பனிநீர் உள்ளது 
( Bolch , T, AnilKulkami , 2012) .இதன் கொள்ளளவு 5,025 மேட்டூர் அணைக்குச் 
சமம் . இதன் தானிய உற்பத்தி மதிப்பு 235 இலட்சம் கோடி ரூபாய் இத்தண்ணீரை 
உலகச் சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைப்படி தனிநபருக்கு வழங்குவதாக 
எடுத்துக் கொண்டால் இந்திய மக்களுக்கு 223 ஆண்டுகளுக்கும் , அல்லது 
தமிழக மக்களுக்கு 3,742 ஆண்டுகளுக்கும் , அல்லது உலக மக்களுக்குப் 39 
ஆண்டுகளுக்கும் தொடர்ந்து தண்ணீர் வழங்க முடியும் . இந்த அளவு நீர் 
வளத்தைக் வழங்கக் கூடிய இமயமலைப் பனிப்பிரதேசங்கள், இன்றும் 30 முதல் 
40 ஆண்டுகளில் , தம்நன்னீர் வளத்தை , பூமியில் ஏற்பட்டு வரும் செயற்கை 
வெப்பத்தால் இழக்கும் அபாயம் உள்ளது . இதனால் இந்திய நாட்டின் நீர் வளம் 
குறையும் (IPCC , 2007 , Natarajan, P.M , 2008 ) . 

நீர்வளம் குறைவதால் விவசாய நிலம் குறையும் . இதன் காரணமாக 
விவசாய உற்பத்தி குறையும் . தற்பொழுது உலகில் 102 கோடி மக்கள் போதிய 
உணவு கிடைக்காமல் பட்டினியால் வாடுகின்றனர் . மலைப்பிரதேசப் 
பனிமலைகளில் நன்னீர்வளம் குறைவதால் பட்டினியால் வாடும் மக்களின் 
தொகை இன்னும் அதிகரிக்கும் . இது மட்டுமின்றி இரவு வெப்பம் ஒரு டிகிரி 
சென்டி கிரேட் அதிகமானால் தானிய உற்பத்தி 2.5 ஏக்கர் நிலத்தில் 0.50 டன் 
முதல் 0.75 டன் வரை குறையும் என்று அறிவியல் அறிஞர்கள் 
கணக்கிட்டுள்ளனர் . இதனால் தமிழகத்தில் 2 இலட்சம் டன்னும் , இந்தியாவில் 
60 இலட்சம் டன்னும் , உலகளவில் 15 கோடி டன் முதல் 20 கோடி டன்வரை 
தானிய உற்பத்தி குறையும் என்று எதிர்ப்பார்க்கப்படுகிறது . எனவே 2025 ஆம் 
ஆண்டில் எதிர்காலத்தில் பட்டினியால் வாடும் மக்கள் தொகை 150 கோடி முதல் 
200 கோடி அளவில் இருக்கும் என்று எதிர்ப்பார்க்கப்படுகிறது . இமயமலையில் 
உற்பத்தியாகும் கங்கை , சிந்து , பிரம்மபுத்திரா , சல்வீன் , மேகாங் , யான்ங்டிஸ் , 
குவாங்கி ஆகிய 7 ஜீவநதிகள் , அவற்றின் நீர்வளத்தை இழக்கும் . இதனால் இந்த 
நதிகளின் நீர்வளத்தை நம்பியுள்ள சுமார் 150 கோடி மக்கள் தண்ணீர்ப் 
பற்றாக்குறையைச் சந்திப்பர் . கங்கை நதியில் மட்டும் 66 % விழுக்காடு அளவு 
ஜுலை , செப்டம்பர் மாதங்களில் நீர்வளம் குறையும் . கங்கை நதிப்பகுதியின் 
நீர்வளக் குறைவால் இந்திய நாட்டின் சுமார் 37 விழுக்காடு விவசாய நிலம் பாதிப்பு 
அடையும் . கங்கோத்ரி பனிப்பிரதேசம் கங்கை நதிக்குத் தண்ணீர் வழங்கி 
வருகிறது . கங்கோத்ரி பனிப்பகுதி கடந்த பல ஆண்டுகளில் 22 மீட்டர் முதல் 
27 மீட்டர் வரை தன் பனிப்பரப்பளவை இழந்து வருகிறது ( Sharad K. Jain , 2008 ) . 
இப்பனிப்பிரதேசம் ஆண்டு ஒன்றிற்கு 17 மீட்டர் அளவு குறைவதால் , இங்கிருந்து 
கங்கை நதிக்குச் செல்லும் பனிநீர் வளம் குறையும் . 

அமெரிக்க நாட்டின் வடக்குக் கலிபோர்னியா மாநிலம் சியாரா நெவேடா 
( Sierra Nevada ) என்ற பனிமலையிலிருந்து தண்ணீர் பெறுகிறது . 
இப்பனிமலையின் பனிப்பரப்பளவு குறைந்து வருகிறது . இதே நிலை நீடித்தால் 
இதன் 30 முதல் 70 விழுக்காடு பரப்பளவில் பனிப்பகுதி முற்றிலுமாக மறைந்து 
விடும் . இதனால் தண்ணீர்ப் பற்றாக்குறை உள்ள இந்த மாநிலம் மேலும் தண்ணீர்ப் 
பற்றாக்குறையால் வாடும் நிலை ஏற்படும் . 


செயற்கை வெப்பம் , உலகில் நிகழும் பல்வேறு இயற்கைப் பேரழிவுகளை 
அதிகச் சக்தி அடையச் செய்து பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்க 
இருப்பதை நாம் உணர வேண்டும் . அதுமட்டுமின்றி இனிவரும் காலங்களில் 
பூமித்தாயின் செயற்கை வெப்பம் மேலும் அதிகரிக்காத வழிகளைக் 
கடைப்பிடித்து உலக உயிரினங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு வழிவகுத்தல் 
அவசியம் . இச்சாதனையை எட்டட் , புதைபடிம எரிசக்திப் பொருள்களான ( fossil 
fuels ) நிலக்கரி , மண்எண்ணெய், பெட்ரோல் போன்றவற்றைப் பயன்படுத்தாமல் 
பசுமை எரிசக்திகளான புனல் மின்சாரம் , சூரியன் , காற்று , கடல் அலை , நில 
வெப்பம் ( Geothermal Energy ) ஆகியவற்றிலிந்து கிடைக்கும் எரிசக்தியைப் 
பயன்படுத்த வேண்டும் . இவ்வழிகளைக் கடைப்பிடித்துப் பூமியின் செயற்கை 
வெப்பத்தைக் கட்டுப்படுத்த வேண்டும் . எக்காரணத்தாலும் தற்பொழுது 
கூடிவரும் செயற்கை வெப்பம் 2 டிகிரி சென்டிகிரேடுக்கு மிகாமல் பார்த்துக் 
கொள்ள வேண்டும். 
தண்ணீர்ப் பற்றாக்குறையைக் களைவதற்கு எடுக்க வேண்டிய சில 
முயற்சிகள் 

தண்ணீர்ப் பற்றாக்குறையைப் புஞ்சைநிலம் , வெள்ளப் பகுதிகள் , 
கடற்கரைப்பகுதிகள் மேலும் எப்பகுதிகளிலும் களையும் வழிகள் ஒவ்வொரு 
பகுதிவாரியாகக் கீழே விளக்கப்பட்டுள்ளது . 
புஞ்சை நிலம் - நீர்வளத்திற்கு ஏற்ற பயிரைப் பயிரிடல் , பயிருக்குத் தேவையான 
அளவில் தண்ணீர் பாய்ச்சுதல் , சிறிய நீர்த்தேக்கங்களைக் கட்டுதல் , 
நீரைப்பங்கிடுதல் , நீர்க்கோர்ப்புப் பாறைகளில் செயற்கை முறை நிலநீர்ச் 
செறிவைச் செய்தல் . 
வெள்ளப்பகுதிகள் - வெள்ளம் வருவதை முன்கூட்டியே தெரிவித்தல் , 
இருக்கின்ற வெள்ளத்தடுப்புக் கட்டுமாணங்களைச் சீர்படுத்துதல் , புதிய நீர்த் 
தேக்கங்களை அமைத்தல் . 
கடற்கரைப் பகுதிகள் - கடற்கரை அரிப்பைத் தடுத்தல் மேலும் கடல் நீர் 
நிலநீருடன் ஊடுருவுதலைத் தடுக்கப் பூமியின் கீழ் தடுப்புகளை அமைத்தல் , 
கடல் நீரை நன்னீராக்கிப் பயன்படுத்துதல் , கடல்மட்டத்திற்கு மேல் எப்பொழுதும் 
நிலநீர் மட்டம் ஒரு அடிஅளவாவது இருக்கும்படியாகக் கடற்கரைப்பகுதி 
நிலநீரைப் பயன்படுத்துதல். 
எப்பகுதிகளும் - தண்ணீர்க் கசிவைத் தடுத்தல் , புதிய நீர்த்தேக்கங்கள் 
அமைத்தல் , தண்ணீர் பயன்படுவதைக் கண்காணித்தல் , சரியான அளவில் 
தண்ணீர்ப் பயன்பாட்டிற்கு ஏற்றவகையில் விலை நிர்ணயம் செய்தல் மேலும் 
தண்ணீரையும் எரிசக்தியையும் பாதுகாத்தல் . 
ஊதா நிறப் புரட்சியின் அவசியம் 

மேலே கூறியுள்ள வழிகளால் மட்டும் தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் 
களைவது எளிதல்ல . பெருகிவரும் தண்ணீர்த் தேவையை எட்டுதல் , பருவகால 


244 


மாற்றம் மேலும் கழிவுநீர் ஆகியவற்றால் ஏற்படும் நீர்த்தட்டுப்பாடு , நீர் மேலாண்மை 
வழிகளைக் கடைப்பிடித்து நீர்வளத்தைப் பெருக்குதல் ஆகியவற்றை முழுதும் 
சாதிக்கத் தற்பொழுது ஊதாநிறப்புரட்சி உலகளவில் தேவைப்படுகிறது . உலகின் 
உணவுப் பற்றாக்குறையைப் போக்கப் பசுமைப் புரட்சி பயன்பட்டது . தற்பொழுது 
இரண்டாவது பசுமைப் புரட்சியை எதிர்நோக்கியுள்ளோம் . அதைப்போல பால் 
பற்றாக் குறையைப் போக்க வெண்மைப் புரட்சி பயன்பட்டு வருகிறது . 
காற்றிற்கு அடுத்த நிலையில் மக்களுக்குப் பயன்படும் நீர்வளத்தில் பற்றாக்குறை 
நிலவி வரும் இக்காலகட்டத்தில் , ஒரு ஊதா நிறப்புரட்சி அவசியம் என்று 
உலகமக்கள் கருதுகின்றனர் ( USAD , 2006 ). 

இந்த ஊதாநிறப்புரட்சி தண்ணீர்ப் பற்றாக்குறை உள்ள நாடுகள் , 
ஆற்றுப்படுகைகள் மட்டுமின்றி , தற்பொழுது நீர்வளத்தடன் இருக்கும் நாடுகள் , 
நதிப்படுகைகள் எல்லாவற்றிலும் தொடர் செயலாக உலகெங்கும் துவங்குதல் 
அவசியம் . இவை எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கெங்கு கல்வி மேலும் தொழில் 
வளாகங்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் கண்டிப்பாக இப்புரட்சியைத் 
துவங்க வேண்டும் . 

அரிய நீர்வளம் குறைந்து வருவதால் தனிநபர் ஆண்டு நீர்வளம் 
பெரும்பாலான நாடுகளில் குறைந்து வருகிறது . உலனின் தனிநபர் நீர்வளம் 9,000 
கனமீட்டராக 1989 ஆண்டில் இருந்தது . கி.பி 2025 - ஆம் ஆண்டில் உலகின் 
தனிநபர் ஆண்டு வளம் 5,100 கனமீட்டராகக் குறையவிருக்கிறது . பெய்யும் மழை 
உலகின் எப்பகுதியிலும் ஒரே அளவில் பெய்யாததால் தனிநபர் ஆண்டு நீர்வளம் 
50 கனமீட்டருக்குக் குறைவாக 63 நாடுகள் இருக்கின்றன . மனித 
ஆதிக்கத்தின் காரணமாக ஏற்பட்டு வரும் தண்ணீரின் தரம் கெடல் , மக்கள் 
பெருக்கம் , மேலும் பூமியின் செயற்கை வெப்பத்தால் நீர்ச்சுழற்சியில் ஏற்பட்டு 
வரும் மாற்றம் ஆகிய காரணங்களினால் தனிநபர் நீர்வளம் இன்னும் குறையும் 
நிலையில் உள்ள இக்கால கட்டத்தில் ஊதா நிறப்புரட்சி அவசியம் ஆகும் . மக்கள் 
உணவுப் பற்றாக்குறையால் பட்டினி வயிற்றோடு உறங்கும் நிலையைப் 
போக்கவும் , அவர்கள் தண்ணீர்ப் பற்றாக்குறையில் தத்தளிக்கும் நிலையை 
மாற்றவும் , தொழில் புரட்சியைத் தொடர்ந்து நிகழ்த்தவும் , மக்கள் அனைவருக்கும் 
வேண்டிய அளவு புனல் மின்சாரம் வழங்கவும் உலகெங்கும் தற்பொழுது ஒரு 
ஊதா நிறப்புரட்சி நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டுள்ளது . 
இது போன்ற புரட்சியை எட்ட உலகளவில், தேசிய அளவில் மேலும் வட்டார 
அளவில் ஒன்றுபட்ட உணர்வு பூர்வமான ஒத்துழைப்பு அவசியமாகிறது . ஊதா 
நிறப்புரட்சியும் ஒரு பெரிய தண்ணீர் மேலாண்மைத்திட்டம் என்பதை நாம் உணர 
வேண்டும் . 


உலகளவில் ஊதாநிறப் புரட்சியை நடைமுறைப்படுத்த மேற்கொள்ள 
வேண்டிய செயல்கள் 

நீர்வளத்தைப் பெருக்குவதற்கு கடந்த 20 ஆண்டுகளில் உலகளவில் 
நடத்தப்பட்ட கருத்தரங்குகளில் வலியுறுத்தப்பட்ட தீர்மானங்களை எல்லா 


245 


3 
. 


4 . 


நாடுகளும் ஏற்றுக் கொண்டன . ஆனால் உலக அமைப்புகளும் நாடுகளும் 
இனிமேல்தான் இவற்றைச் செயல்படுத்த வேண்டும் . 

1977 - ஆம் ஆண்டில் அர்சன்டீனா நாட்டில் உள்ள மார்டெல் பிளாட்டா 
( Mardel plata ) என்ற இடத்தில் , தண்ணீர்த்தட்டுப்பாட்டைப்பற்றி உலக மக்களின் 
கவனத்தைக் கவரும் நோக்கில் ஐ.நா. நிறுவனம் தண்ணீர்க் கருத்தரங்கு ஒன்றை 
நடத்தியது . இதைப் பின்பற்றி தண்ணீரைப் பற்றிய உலகளாவிய இரு 
கருத்தரங்குகள் 1990 மேலும் 1992 ஆம் ஆண்டுகளில் தில்லி மாநகரில் 
நடைபெற்றன . .1992 ஆம் ஆண்டு கருத்தரங்கால் டூப்லின் தண்ணீர்க் 
கொள்கைகள் (Dubliun Water Principles) வரையறுக்கப்பட்டன ( Global Water 
Partnership , 2012 ). இதன் முக்கய நோக்கங்கள் : 
1 . கொள்கை 1. உயிர்வாழ்வு பொருளாதார வளர்ச்சி மேலும் சுற்றுச்சூழல் 

பாதுகாப்பிற்கு நன்னீர்வளம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது . 
2 . கொள்கை 2. தண்ணீரைப் பயன்படுத்தல் , பராமரித்தல் போன்றவற்றை 

நுகர்வோர் , திட்டம் தீட்டுவோர் , கொள்கை வகுப்போர் அனைவரும் 
ஒன்றுபட்டுச் செயல்படுத்த வேண்டும் . 
கொள்கை 3. தண்ணீரைப் பராமரித்தல் , காத்தல் போன்றவற்றில் 
பெண்களுக்கு அதிகப் பங்குள்ளது . 
கொள்கை 4. தண்ணீர் மக்களின் பொது சொத்து . தண்ணீருக்கு ஒரு 
விலை மதிப்பு உள்ளது . எனவே பயன்பாடுகளுக்கு ஏற்ப , அதை ஒரு 
விலைப் பொருளாகக் கருத வேண்டும் . 
கொள்கை 5. ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மை வழிகளில் தொடர்ந்து 
பயன்பெறும் அளவில் நீரைப் பயன்படுத்த வேண்டும் . 

1977 - ஆம் ஆண்டில் பல திறமை வாய்ந்த நீரியலாளர்கள் ஒன்று சேர்ந்து 
ஐ.நா. நிறுவனத்திற்காக , உலக நீர்வள அறிக்கை ஒன்றைத் தயாரித்தனர் . 

1998 - ஆம் ஆண்டு ஐ.நா நிறுவனத்தின் செயலர் மேலே கூறிய உலக 
நீர்வள அறிக்கையைப் படித்த பிறகு , இவ்வாறு தன் கருத்தை வெளிபடுத்தினார் . 
" உலகில் உள்ள தண்ணீர்ப் பற்றாக்குறை மேலும் தூய்மைக் கேடு ஆகியவை 
மிகப் பெரிய அளவில் மக்கள் உடல்நலத்தைப் பாதிக்கும் . விவசாய உற்பத்தி , 
பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றைப் பாதிப்பதோடு சுற்றுச்சூழலையும் 
பாதிக்கும் . இதனால் உலக உணவு உற்பத்தி குறையும் . உலகப் பொருளாதாரம் 
பின் தங்கி விடும் . இத்துடன் வட்டார அளவிலும் மேலும் தேசிய அளவிலும் 
தண்ணீர் சம்பந்தப்பட்ட தகராறு ஏற்படும் . எனவே உலகளவில் பெரும் 
பிணக்குகள் நிகழும் ”. இவை போன்ற சிக்கலிருந்து விடுபட ஊதா நிறப் புரட்சி 
அவசியமாகிறது . 
போதுமான அளவு முதலீடு செய்தல் 

கொள்கைகளைச் சொல்வது எளிது . அதைச் செயல்படுத்துவது 
கடினம் . நீர்வளத்தைப் பெருக்கவும் , சுற்றுப்புறத்தைப் பேணவும் பல நாடுகளுக்கு 


5 
. 


246 


அதிக அளவில் முதலீடு தேவைப்படுகிறது . இதனால்தான் ஏற்றுக் கொண்ட 
கொள்கைகளைப் பல நாடுகளால் செயல்படுத்த முடியவில்லை. வளர்ந்த 
நாடுகளில் ஒன்றான இங்கிலாந்து அரசு 6,000 கோடி அமெரிக்க டாலர் அளவு 
கழிவுநீரை நன்னீராக்கச் செலவு செய்ய வேண்டியிருக்கும் . இதனால் இங்கு 
வாழும் ஒவ்வொருவருக்கும் ஆகும் செலவு 1,000 அமெரிக்க டாலர் ஆகும் . 
ஹங்கேரி நாடும் இதைப் போன்றே உள்ளது . இங்கு வாழும் ஐந்து பங்கு மக்கள் 
இதுவரை கழிவுநீரை நன்னீராக்கும் வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் . இந்த 
ஏற்பாட்டைச் செய்ய இந்த நாட்டிற்கு 350 கோடி அமெரிக்க டாலர் தேவைப்படும் . 

வளர்ந்து வரும் நாடுகளில் நன்னீரை வழங்குவதற்கும் , சுற்றுச் சூழலைப் 
பாதுகாப்பதற்கும் விவசாயம் , மின் உற்பத்தி போன்றவற்றிற்கும் அதிக அளவில் 
முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அந்த நாடுகள் இருக்கின்றன . இதற்கு 
60,000 கோடி முதல் 80,000 கோடி அமெரிக்க டாலர் வரை செலவு பிடிக்கும் 
என்று உலக வங்கி கணக்கிட்டுள்ளது . 

இந்த முதலீட்டில் உலக வங்கி 3,500 கோடி முதல் 4,000 கோடி 
அமெரிக்க டாலரைத்தான் செலவு செய்ய முடியும் . மீதித் தொகையை பொதுச் 
செலவு அல்லது தனியார் மூலம் பெற்றுத்தான் செலவு செய்ய வேண்டும் . ஆனால் 
மீதி உள்ள தொகையை வளரும் நாடுகள் அவற்றின் முதலீட்டால் செய்ய 
இயலாது . லேட்டின் அமெரிக்காவின் தண்ணீர் வள மேம்பாட்டிற்கும் மற்றும் 
கட்டுமானங்களுக்கும் 10,000 கோடி அமெரிக்க டாலர் தேவைப்படும் . 

தண்ணீர்த் தட்டுப்பாட்டைப் போக்கல் , சுற்றுச்சூழல் பராமரிப்பு 
போன்றவற்றிற்கு வேண்டிய பொருளாதாரம் ஒவ்வொரு நாட்டிலும் இருப்பின் , 
உலகெங்கும் உள்ள இவ்வகைக் குறைகளை நீக்க முடியும் என்பது தெரிகிறது . 
வளர்ந்த நாடுகள் இச் செயலுக்கு உதவ முன்வந்தால் உலகில் உள்ள 
எல்லோருக்கும் , எங்கும் , எப்பொழுதும் நன்னீரை வழங்க முடியும் . ஆப்பிரிக்க 
கண்டத்தின் பெரும்பாலான நாடுகளில் போதிய அளவில் நீர்வளம் இருக்கிறது . 
ஆயினும் அங்கு தண்ணீர்ப் பற்றாக்குறை நிலவுகிறது . இதன் காரணம் 
நீர்வளத்தைப் பயன்படுத்த அந்தநாடுகளில் போதிய பொருளாதார வசதி 
இன்மை என்பதே உண்மை . 
தண்ணீரைப் பகிர்ந்து வாழ்வதில் உள்ள பிணக்குகளைத் தவிர்த்தல் 

தண்ணீர்ப் பற்றாக்குறையில் வாழும் நாடுகளில் உள்ள நீர்வளத்தை 
முறையாகப் பங்கிட்டுக் கொள்ள உதவுவதே உலகளாவிய தண்ணீர் மேலாண்மை 
வழிகளாக இருக்க வேண்டும் . தண்ணீர்ப் பற்றாக்குறையுடன் இயங்கும் உலகம் 
நிம்மதி அற்ற உலகம் ஆகும் . தற்பொழுது 100 நாடுகள் , 13 பெரிய ஆறுகள், 
சில நீர்த் தேக்கங்களின் தண்ணீரைத்தான் இதுவரை பகிர்ந்து வாழ்கின்றன . 
உலகில் 276 பெரிய ஆறுகள் நாடுகளின் எல்லைகளைக் கடந்து ஓடுகின்றன. 
இந்த ஆறுகளின் ஆற்றுப் படுகையில் உள்ள நாடுகள் இந்த நதிகளின் நீர் 
வளத்ததைப் பகிர்ந்து வாழ வேண்டும் . இவ்வகையில் உலகில் வாழும் சுமார் 45 
விழுக்காடு மக்களின் தண்ணீர்த் தாகம் நீங்கும் . அதிக மக்கள் தொகை 


247 


வளர்ச்சியையும் , குறைந்த நிலப்பரப்பையும் உடைய நாடுகளில் இருக்கும் 
நீர்வளத்தைப் பிரித்துக் கொள்வதில் போட்டியும் , மேலும் பிணக்குகளும் ஏற்பட்டு 
வருகிறது . 

தண்ணீரைப் பகிர்ந்து கொள்வதில் இந்திய நாடும் , பங்களாதேச நாடும் 
எடுத்துக்காட்டாகத் திகழ்கின்றன . கங்கை ஆறு நேபாள நாட்டில் உற்பத்தி ஆகி 
உத்திரப்பிரதேசம் , பீகார் , மேற்கு வங்க மாநிலங்கள் வழியாக பங்களாதேச 
நாட்டை அடைந்து பின்பு வங்கக் கடலில் கலக்கிறது . சுமார் 50 ஆண்டுகள் 
தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி எதிர்காலத்தில் 30 ஆண்டுகள் வரை 
தண்ணீரைப் பகிர்ந்து வாழ இந்தியா, பங்களாதேச நாடுகள் இரண்டும் 1996 ஆம் 
ஆண்டு, டிசம்பர் மாதம் உடன்படிக்கை செய்து கொண்டுள்ளன . இவ்வாறு இரு 
நாடுகளும் தண்ணீர் மேலாண்மை வழி ஒன்றைக் கண்டுபிடித்துள்ளன . 

இந்த உடன்படிக்கையால் பங்களாதேச நாடு கங்கையிலிருந்து மார்ச் , 
ஏப்ரல் , மே ஆகிய மூன்று கோடை மாதங்களுக்கு வேண்டிய தண்ணீரைப் பெறும் 
வாய்ப்பைப் பெற்றுள்ளது . இதைப் போல ஒவ்வொரு நாடும் தண்ணீரைப் பகிர்ந்து 
கொள்ள உடனடி நடவடிக்கை எடுக்க வெண்டும் . 
தேசிய அளவில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் 

நீர்வளம் குறைந்த நாடுகளில் உள்ள தேசிய அரசுகள் தண்ணீரைப் 
பகிர்ந்து கொள்வதன் மூலம் தண்ணீர்ப் பற்றாக் குறையைப் போக்க முன்னுரிமை 
கொடுக்க வேண்டும் . தேசிய அளவில் எப்பகுதியும் பயன்பெறும் அளவில் திட்டம் 
தீட்டி தொடர்ந்து எல்லாப் பகுதிகளுக்கும் நீர்வளம் கிடைக்க ஏற்பாடு செய்ய 
வேண்டும் . இது போன்ற தேசிய நீர்வள மேலாண்மைப் பங்கீட்டுத் திட்டங்கள் 
நான்கு நோக்கங்களைக் கொண்டதாக இருத்தல் அவசியம் . 

தண்ணீர்ப் பற்றாக்குறை நதிப்படுகைகளில் நீர்வள மேலாண்மை மூலம் 

அப்படுகையின் எப்பகுதியிலும் தண்ணீர் கிடைக்க ஏற்பாடு செய்தல் . 
2 . தேசிய நீர்க்கொள்கைப்படி, தேசிய, வட்டார மேலும் சிற்றூர் அளவிலும் 

தொடர்ந்து தண்ணீர் கிடைக்கும் அளவில் பயன்படும் 

கட்டுமானங்களை அமைத்தல் . 
3 . தண்ணீரை முறையாகப் பல்வேறு உபயோகங்களுக்குப் பயன்படுத்தத் 

தக்க சட்டதிட்டங்களைத் தீட்டி அதை நடைமுறைப்படுத்தல் . 
விவசாயம் , தொழில் , அன்றாட உபயோகம் ஆகியவற்றில் பின்பற்ற 
வேண்டிய தண்ணீர் மேலாண்மை முறைகளைக் கண்டுபிடித்து 
அவற்றைக் கடைப்பிடித்தல் . மேலும் மக்கள் உடல் நலம் காக்கும் 
அளவிலும் வியாதிகளைக் கட்டுப்படுத்தும் அளவிலும் நன்னீரைப் 
பயன்படுத்தல் , சுற்றுச்சூழலைப் பாதுகாத்தல். 

தேசிய அளவில் தண்ணீர்ப் பற்றாக்குறையைக் களைதல் ஒரு 
அருமையான வழியாகும் . ஐ.நா. நிறுவனத்தில் சுமார் 192 நாடுகள் 


1 . 


4 . 


248 


உறுப்பினர்களாக இருக்கின்றன . இவற்றில் பெரும்பாலான நாடுகளில் போதிய 
நீர்வளம் இருக்கிறது . ஆயினும் அந்த நாடுகளின் சில பகுதிகளில் 
தண்ணீர்ப்பற்றாக்குறை இருக்கத்தான் செய்கிறது . ஆனால் அப்பகுதிகளில் 
உள்ள தண்ணீர்ப் பற்றாக்குறையைப் போக்க அங்குள்ள நீர்வளத்தைப் பகிர்ந்து 
வாழ அந்த நாடுகள் இன்னும் முயற்சி எடுக்கவில்லை. இதற்கு இரு காரணங்கள் 
இருக்கின்றன . ஒன்று போதிய பொருளாதாரம் இன்மை , மற்றொன்று 
தண்ணீரைப் பகிர்ந்து வாழும் மனப்பக்குவம் அடையாமை . தம் மக்களிடம் 
தண்ணீரைப் பகிர்ந்து கொள்ள முடியாத நாடாக இருப்பது இந்திய நாடு ஆகும் . 
இங்குள்ள தண்ணீரை மக்களுக்குப் பிரித்துக் கொடுத்தால் ஒவ்வொருவருக்கும் 
ஆண்டு ஒன்றிற்கு இன்று கூட 2,500 கனமீட்டர் அளவு தண்ணீர் கொடுக்க 
முடியும் . ஆனால் தமிழ்நாடு தற்பொழுது 631 கனமீட்டர் அளவில்தான் 
தனிநபருக்கு ஆண்டிற்குத் தண்ணீர் வழங்கும் நிலையில் உள்ளது . 
இதனால்தான் இந்த மாநிலத்தில் எப்பொழுதும் தண்ணீர்ப் பற்றாக்குறை நிலவி 
வருகிறது ( Natarajan , P.M., 2007 ) 

இந்திய நாட்டில் ஒவ்வொரு நல்ல மழைப் பருவத்திலும் கடலில் 60,000 
டி.எம்.சி அளவிற்கும் கூடுதலாகக் கடலில் தண்ணீர் விடப்படுகிறது . இந்த நிகழ்வு 
சுதந்திரம் அடைந்த 67 ஆண்டுகளுக்குப் பிறகும் தொடர்கிறது . மற்ற 
நாடுகளுடன் நதிநீரைப் பங்கிட்டு வரும் இந்திய நாட்டால் சொந்த நாட்டு 
மக்களின் நன்மைக்காக இங்கு வீணாகும் தண்ணீரைப் பங்கிட்டுக் கொள்ளச் 
சரியான முயற்சியை எடுக்க இதுவரை முயலவில்லை . இன்று வரை இங்குள்ள 
மக்கள் மனத்தளவில் கூட கடலில் வீணாகும் தண்ணீரைப் பகிர்ந்துவாழ 
ஒன்றுபடாது இருப்பது ஒரு கசப்பான உண்மை . 

எனவே இந்தியா போன்ற பலநாடுகளில் கடலில் விடப்படும் 
தண்ணீரைப் பகிர்ந்து கொள்ளாத நிலை இன்று கூட இருக்கத்தான் செய்கிறது . 
இந்த நாடுகள் அங்குள்ள நீர்வளத்தை முதலில் தம் மக்களிடம் பகிர்ந்து கொள்ள 
முன்வர வேண்டும் . இந்த நிலையை எட்டினால் உலகில் 90 விழுக்காட்டிற்கும் 
மேலான மக்கள் போதிய அளவில் நீர்வளம் பெற வாய்ப்புக் கிடைக்கும் . 
தண்ணீரைப் பகிர்ந்து வாழ்தல் என்பது ஒரு மிகப் பெரிய நீர் மேலாண்மை ஆகும் . 
நதிப் படுகை மேலாண்மை 


ஒரு காலத்தில் வட்டம் , மாவட்டம் , மாநிலம் வாரியாக நீர்வளம் 
கணக்கிடப்பட்டு வந்தது . தற்பொழுது இந்திய நாட்டில் ஒன்றியம் வாரியாக 
நிலநீர்வளம் கணக்கிடப்பட்டு வருகிறது . ஆனால் நதிப்படுகை வாரியாக நீர்வளம் 
கணக்கிடுவதுதான் சரியான முறை . எனவே நதிப்படுகை வாரியாக மேற்பரப்பு 
மேலும் நிலநீர்வளம் கணக்கிடப் பெரும்பாலான நாடுகள் துவங்கியுள்ளன . 
நதிப்படுகை வாரியான நீர்வள ஆய்வு என்பதும் ஆறு வாரியான நீர்வள ஆய்வு 
என்பதும் ஒன்றுதான் . ஒன்றிய, வட்ட , மாவட்ட , மாநிலம் , நாடு போன்ற அரசியல் 
எல்லைகளுக்கு உட்பட்டு மேற்பரப்பு மேலும் நிலநீர் ஓட்டம் அமைவதில்லை. 
எனவே நதிப்படுகைகள் வாரியாக நீர்வளம் கணக்கிட்டால் தான் சரியான 


249 


முறையில் நீர்வளம் கணக்கிடப்பட்டு அங்குள்ள நீர்வளத்தை நதிப்படுகையின் 
பங்கீட்டாளர்களால் பயன்படுத்த முடியும் . ஒரு நாட்டில் உள்ள நீர்ப்படுகயிைன் 
மொத்த நீர்வளத்தைக் கணக்கிட்டு அந்த நாட்டு மக்களின் பல்வேறு 
பயன்பாட்டிற்குப் பயன்படுத்தியது போக மீதம் உள்ள தண்ணீரை அண்டை 
நாடுகளுக்கு வழங்க இம்முறைதான் சாலச் சிறந்தது . 

அமெரிக்க நாட்டின் கருத்துப்படி ஒரு ஆற்றிற்கோ அல்லது அதன் 
பிரதான கிளை நதிக்கோ நீர்வளம் கொடுக்கும் பரப்பளவுப் பகுதியை 
உள்ளடக்கும் இடத்திற்கு நதிப்படுகை என்று பெயர் . இங்கிலாந்து நாட்டின் 
கருத்துப்படி , ஆறுகளைப் பிரிக்கும் மொத்த நிலப்பரப்பு நதிப்படுகை ஆகும் . 
ஜேநெட் அப்ராமொவிஸ் ( Janet Abramovitz ) கருத்துப்படி , ஒரு நதிப்படுகை 
என்பது ஒரு ஆற்றில் பெய்யும் மழைநீர் முழுவதையும் ஒரு இடத்தில் ஓடச் செய்யும் 
- நிலப்பரப்பில் உள்ள உயிரியல் , வேதியல் , நிலவியல் , இயற்பியல் , நிலநீரியல் 
எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாகும் . 

உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வீட்டு முகவரி இருப்பது 
போல் எந்த நதியில் வாழ்கிறோம் என்பதற்கு ஒரு நதிப்படுகையின் முகவரியும் 
இருக்கிறது . நாம் வாழும் நதிப்படுகையில் பெய்யும் மழை ஓடிவந்து 
அப்படுகையின் ஒரு ஆற்றை அடைகிறது . பின்பு அந்த ஆற்றிலிருந்து அந்த 
நதிப்படுகையில் உள்ள குளம் , குட்டை , அணைக்கட்டு போன்றவற்றிற்கோ 
அல்லது முடிவில் கடலுக்கோ சென்றடைகிறது . இந்த நதிப்படுகையில் வாழும் 
மக்கள் அந்த நதிப்படுகையில் தாம் மேற்கொள்ளும் செயலால் ஏற்படும் 
மாற்றத்தால் நதிகளின் போக்கையே மாற்றிவருகிறார்கள் . இதனால் உலகில் 
உள்ள நதிப்படுகைகள் மண்அரிப்பு , இயற்கைத்தாவர அழிவு போன்ற வழிகளில் 
மோசமடைந்து வருகின்றன . எனவே வெள்ளப் பெருக்கு மழைப்பருவத்தில் 
ஏற்படுகிறது . கோடை காலத்தில் தண்ணீர் வாழ் உயிரினங்கள் தண்ணீர்ப் 
பற்றாக்குறையால் பாதிக்கப்படுகின்றன . வெள்ளப் பெருக்காலும் தண்ணீர்த் 
தட்டுப்பாட்டாலும் இன்று மக்கள் மிகப் பெரிய அளவில் பாதிப்படைகின்றனர் . 

காடுகள் அழிவதால் , நதிப்படுகையின் பருவ காலத்தில் பெரும் மாற்றம் 
ஏற்பட்டு மழை அளவு குறைந்து வருகிறது . சில நதிப்படுகைகளில் வேகமாக 
ஓடும் மழைநீரை முழுவதுமாகப் பயன்படுத்த முடிவதில்லை . வெப்ப மண்டலக் 
காடுகள் (tropical forest ) அழிவாலும் , முறையில்லா விவசாய முறைகளாலும் 
சகாரா பாலைவனத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக அதற்கு முந்தைய 100 
ஆண்டுகளைக் காட்டிலும் மழைவளம் குறைந்து விட்டது . நதிப்படுகைகளைச் 
சரியாகப் பராமரிப்பதால் ஏற்படும் பயன்கள் பல . பராமரிக்கப்பட்ட ஒரு 
நதிப்படுகையின் வெள்ளப் பெருக்குச் சமநிலத்தில் கிடைக்கும் மீன் வருவாய் , 
காட்டு விலங்குகள் பாதுகாப்பு , பொழுதுபோக்கு , இயற்கை வெள்ளத்தடுப்பு 
போன்றவற்றால் ஒரு ஏக்கருக்குக் கிடைக்கும் பயன் 2,000 அமெரிக்க டாலர் 
ஆகும் . நதிப்படுகைகளைப் பராமரிப்பதற்கு எல்லா நதிப்படுகைகளின் 
பங்கீட்டாளர்களும் , அரசும் , அரசு சார் நிறுவனமும் தொடர்ந்து ஒத்துழைக்க 
வேண்டும் . உலகில் இன்று முறையாகப் பராமரிக்கப்படும் நதிப்படுகை 


250 


வட அமெரிக்காவில் உள்ள உலகப் பெரிய உப்புநீர் நதி முகத்துவாரம் (Estuary ) , 
செஸாபியாகி வளைகுடா ( Chesapeake Bay ) ஆகும் . 

உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகளின் நதிப்படுகைகளில் , 
தற்பொழுது நீர்மேலாண்மைத் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தத் துவங்கி விட்டன 
அல்லது துவங்க ஆயத்தமாக இருக்கின்றன . ஆஸ்திரேலிய நாட்டின் முரே - 
டார்லிங் ஆற்றின் ( Murray - Darling River ) நதிப்படுகைக்குழு , இந்த ஆற்றின் 
கடலோரப் பகுதியின் நீர்வள மேலாண்மையைக் கவனித்து வருகிறது . இக்குழு 
இந்த நதிப்படுகையின் சுற்றுச்சூழல் , பருவகால மாற்றத்தால் ஏற்படும் தாக்கம் , 
பொருளாதாரம் , நிர்வாகம் , மக்கள் தொடர்பு ஆகியவற்றையும் கவனித்து 
வருகிறது . இந்த நதிப்படுகையின் வளர்ச்சிப் பணிகள் அனைத்தும் இக்குழுவின் 
பார்வையில் உள்ளது . மேலும் தண்ணீர் மேலாண்மையில் ஈடுபட்டுள்ள 
ஆஸ்திரேலிய அரசின் எல்லா நிறுவனங்களும் இக்குழுவுடன் இணைந்து 
பணியாற்றி வருகின்றன . 

நீர்வளத் தட்டுப்பாட்டைக் களைய இக்குழு இப்படுகையின் 
பங்கீட்டாளர்கள்களை ஒருங்கிணைத்து தண்ணீரை மாசுபடுத்துபவர்களைத் 
தண்டிக்கவும் , கூடுதலாகத் தண்ணீர் பயன்படுத்துவோருக்கு உரிய வகையில் 
அதிக கட்டணம் வசூலிக்கவும் உரிய நடவடிக்கை எடுத்துவருகிறது . இந்திய 
நாட்டின் தண்ணீர்த் தட்டுப்பாடுடைய எல்லா நதிப்படுகைகளிலும் இது போன்ற 
நீர்மேலாண்மை வழிகளைக் கடைபிடித்துப் பயன்பெற முடியும் . 

சமவெளிப் பகுதிகளில் உள்ள நதிப்படுகைகளில் நீர்மேலாண்மை 
வழிகளைக் கடைப்பிடிப்பது போல் , மலைப் பிரதேசங்களில் உள்ள நீர்வளத்தைப் 
பாதுகாக்க அப்பகுதிகளிலும் நீர்மேலாண்மை வழிகளைக் கடைப்பிடித்து அங்கு 
தொடர்ந்து நீர்வளம் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மலைப்பாதுகாப்பு 
அமைப்பு ( MountainAgenda ) என்ற ஒரு தனியார் நிறுவனம் விரும்புகிறது . இந்த 
அமைப்பின் கண்டுபிடிப்புப்படி குளிர்ப்பிரதேசங்களின் மலைகளில் கிடைக்கும் 
நீர்வளம் அந்த நதிப்படுகையின் மொத்த நீர்வளத்தில் 60 விழுக்காடு என்றும் , 
வெப்ப மண்டலப்பகுதிகளில் இது 95 விழுக்காடு ஆகும் என்றும் 
கணக்கிட்டுள்ளது . மலைப்பகுதிகள் உலகின் நீர் ஆதாரத்திற்கு முக்கிய பங்கு 
வகிப்பதால் , இங்கும் தண்ணீர் மேலாண்மை அவசியம் என்று இக்குழு நம்புகிறது . 

இந்திய நாட்டில் 1987 மற்றும் 2002 - ஆம் ஆண்டு தேசிய தண்ணீர்க் 
கொள்கைச் சட்டம் ( National Water Policy New Delhi , 2002 , National Water 
Policy ,1987 ) கொண்டு வரப்பட்டது . இச்சட்டத்தைப் பயன்படுத்தி இராஜஸ்தான் 
மேலும் குஜராத் மாநிலங்கள் சபர்மதி ஆற்றுப்படுகையின் நீர்வளப் பயன்பாட்டை 
முறைப்படுத்தி நடைமுறைப்படுத்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தின . இக்குழு இந்த 
நதிப்படுகையில் தனிநபர் ஆண்டு நீர்வளம் 360 கனமீட்டர் அளவு இருப்பதாகவும் , 
மேலும் இந்திய நாட்டில் நீர்வளம் குறைந்த படுகைகளில் இப்படுகையும் ஒன்று 
என்றும் கண்டுபிடித்துள்ளது . இதுமட்டுமின்றி இப்படுகையின் நீர்வளம் 
விவசாயத்திற்குப் பயன்படும் செயற்கை உரம் மேலும் பூச்சிக்கொல்லி 


251 


மருந்துகளால் மிகவும் கெட்டு வருவதாகவும் கண்டுபிடித்துள்ளது . இந்திய 
நாட்டின் நீர்வளத்தைப் பதுகாக்க இச்சட்டம் பயன் படுத்தப்பட வேண்டும் . 
நன்னீரின் விலைமதிப்பைக் கணக்கிடல் 

நன்னீர் குறைந்து வரும் ஒரு அரிய வளம் ஆகும் . எனவே அதை 
எல்லோரும் இலவசமாகப் பயன்படுத்துவதைத் தவிர்த்தல் அவசியம் . 
தண்ணீருக்கு ஒரு விலையை நிர்ணயம் செய்தால்தான் இதை எட்ட முடியும் . 

பொருளாதார ஒத்துழைப்பு வளர்ச்சி நிறுவனம் ( Organisation for Eco 
nomic Cooperation and Development - OECD ) தண்ணீருக்கு ஒரு விலை 
மதிப்பை நிர்ணயிப்பதால்தான் அதைப் பயன்படுத்துவதில் , அன்றாடப் 
பயன்பாட்டையும் சேர்த்து சிக்கனம் கடைப்பிடிக்கப்பட்டு , தொடர்ந்து போதிய 
அளவு தண்ணீரை எல்லா மக்களுக்கும் கொடுக்க இயலும் என்று எண்ணுகிறது . 
( Ward Chris White , 2012 ) . இதைக் கடைப்பிடிக்க , பல்வேறு வகைப் 
பயன்பாடுகளுக்குத் தண்ணீர் பயன்படுவதைக் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு 
உபயோகத்திற்கும் ஏற்றவாறு தண்ணீருக்கு ஒரு விலை நிர்ணயம் 
செய்தல் அவசியம் . இதனால் தண்ணீர் உபயோகத்தில் உலகளவில் பெரும் 
மாற்றம் ஏற்படும் . 

வழக்கத்தில் இருப்பதை விட , மற்ற தக்க வழிகளில் உலகின் சில 
பகுதிகளில் தண்ணீர்ப் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் தற்பொழுது விலை 
நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது . சிலி நாட்டில் ( Chile ) 1980 ஆம் ஆண்டின் 
இடையில் தண்ணீர் வியாபார முறை ஒன்றை ஏற்படுத்தியது . இதனால் தண்ணீர் 
உபயோகம் குறைந்தது . மீதப்பட்ட தண்ணீரை விவசாயிகள் தம் அண்டை 
விவசாய நிலங்களுக்கு விற்கவும் முடிந்தது . சிலி நாட்டில் அமுல்படுத்தப்பட்ட 
தண்ணீர் வியாபாரம் தண்ணீர் மேலாண்மை வழிகளைக் கடைப்பிடிக்க உதவி 
வருவதாக உலக வங்கி கருத்து தெரிவித்துள்ளது . 

கலிபோர்னியா மாநிலத்தில் , " சாண்டியாகோ மாவட்ட தண்ணீர் 
ஆணையம் ” ( San Diego Country Water Authority ) என்ற அமைப்பு , தண்ணீர் 
உபயோகத்தைக் குறைப்பதற்காக இதே மாநிலத்தில் உள்ள இம்பீரியல் 
பள்ளத்தாக்கின் (Imperial Valley ) விவசாயிகளிடம் ஒரு உடன்படிக்கை செய்து 
கொண்டது . இந்த உடன்படிக்கையால் தூண்டப்பட்ட இந்தப் பகுதி விவசாயிகள் 
ஒரு ஆண்டில் சுமார் 9 டி.எம்.சி அளவு தண்ணீரை மிச்சப்படுத்தவும் , 
மிச்சப்படுத்திய தண்ணீரை மாவட்ட உபயோகத்திற்கு விற்று அதன் வழியில் 
வருமானம் அடையவும் ஏதுவாக இருந்தது . இதனால் சான்டியாகோ 
மாவட்டத்தைச் சார்ந்த நீர்வளம் வழங்கும் அதிகாரிகள், குறைந்த விலையில் 
விவசாயிகளிடமிருந்து தண்ணீரைப் பெற்று மக்களுக்கு வினியோகம் செய்ய 
முடிந்தது . இதைப் போன்ற தண்ணீர் மேலாண்மை வழிகளைக் கடைப்பிடிப்பதன் 
மூலம் தண்ணீர்ப் பற்றாக்குறையுள்ள கலிபோர்னியா மாநிலம் மிகுந்த பயனை 
அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ( San Diego Country Water Authority , 
2005 ). 


252 


பிரேசில் நாட்டில் உள்ள சாஓ பௌலோ ( Sao Paulo ) என்ற மாநிலம் 
அதிக மக்கள் தொகையைக் கொண்டது . இங்குள்ள நீர்வளம் மிகவும் 
குறைவானது . தற்பொழுது அன்றாட உபயோகம் , தொழில் , விவசாயம் 
போன்றவற்றிற்கு இங்கு அதிக நீர் தேவைப்படுகிறது . எனவே இந்த மாநிலம் 
தண்ணீர்த் தட்டுப்பாட்டில் தத்தளிக்கும் நிலைமையில் உள்ளது . இந்த நிலையை 
மாற்ற விரும்பிய இந்த மாநில அரசு 1997 - ஆம் ஆண்டு தண்ணீர் விலை நிர்ணயச் 
சட்டம் ( Water Pricing Law ) ஒன்றைச் சட்ட ஒப்புதலுக்காக அனுப்பியது ( Brandi 
Nelson , M , 2008 , Antonio Herman Benjaminet.al. , 2005 ) . இச்சட்டத்தின் படி 
ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் ஏற்ற வகையில் தண்ணீருக்கு விலை நிர்ணயம் 
செய்யப்படவுள்ளது . இதன் மூலம் கிடைக்கும் வருவாயைக் கொண்டு 
நீர்மேலாண்மைக் கட்டுமானங்களை இந்த நதிப்படுகையில் அமைக்க இந்த அரசு 
திட்டமிட்டுள்ளது . 

இதுபோன்று ஒவ்வொரு தண்ணீர்ப் பற்றாக்குறை நாடும் தக்க சட்ட 
திட்டங்களின் வாயிலாக மக்களின் வருவாய்க்கு ஏற்ற வகையில் தண்ணீர்ப் 
பயன்பாட்டிற்கு ஒரு விலை நிர்ணயம் செய்தல் மேலும் நீர்மேலாண்மை வழிகளைக் 
கடைப்பிடித்தல் போன்ற வழிகளில் தண்ணீர்ப் பயன்பாடும் குறையும் , மேலும் 
நீர்வளம் பெருகும் . இதனால் எல்லா மக்களுக்கும் எப்பொழுதும் தண்ணீர் 
வழங்கவும் இயலும் . 
தண்ணீரைப் பல பயன்பாடுகளுக்குப் பகிர்தல் 

தண்ணீர் உலகளவில் அன்றாட உபயோகம் , விவசாயம் , தொழில், புனல் 
மின் உற்பத்தி , பொழுது போக்கு , கால்நடைகள் , தரைநீர்ப் போக்குவரத்து , சுற்றுச் 
சூழல் பாதுகாப்பு போன்ற பல்வேறு பயன்பாடுகளுக்குத் தேவைப்படுகிறது . 
எனவே இப்பயன்பாடுகள் அனைத்திற்கும் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட 
விழுக்காட்டில் அவற்றின் வளர்ச்சிக்கு ஏற்றவாறு ஒதுக்க வேண்டும் . 
அப்பொழுதுதான் ஒரு நாட்டின் ஒட்டு மொத்த வளர்ச்சியும் தடைப்படாது 
வளரும் . ஒட்டு மொத்த வளர்ச்சி தடைப்படாமல் வளர்ந்தால் தான் நாட்டின் 
பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்க்கும் அளவில் வளர்க்க முடியும் . எனவே 
ஒவ்வொரு நாடும் சரியான தண்ணீர்க் கொள்கையைக் கடைப்பிடித்து 
ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் வேண்டிய அளவு தண்ணீரைப் பங்கிட்டுப் 
பயன்படுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் . பல பயன்பாடுகளுக்குத் தண்ணீரைப் 
பகிர்ந்து கொள்வதும் நீர் மேலாண்மை என்பதை நாம் உணர வேண்டும் . 

வளர்ந்து வரும் நாடுகளில் நீர் மேலாண்மை வழிகள் இதுவரை 
கடைப்பிடிக்கப்படாததாலும் , தண்ணீருக்கு இதுவரை விலை நிர்ணயம் 
செய்யாததாலும் , பயன்பாட்டிற்கு ஏற்ற வழியில் ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் 
தேவைப்படும் தண்ணீரைப் பங்கிடுவது சிரமமானதாக இருக்கிறது . 
எடுத்துக்காட்டாக , சீன நாட்டை எடுத்துக் கொண்டால் , இந்த நாடு 1988 ஆம் 
ஆண்டிலேயே தேசிய தண்ணீர்ச் சட்டத்தை இயற்றியுள்ளது . இருப்பினும் இந்த 
நாட்டில் உள்ள அரசின் நீர்வளத்துறை , நதிப்படுகைகளின் குழுக்கள் , மேலும் 


253 


தேசிய, வட்டார அமைப்புகள் ஆகியவற்றிற்கு இடையில் , பயன்பாடுகளுக்கு ஏற்ற 
வகையில் இங்குள்ள தண்ணீரைப் பகிர்ந்து கொள்வதற்கு உரிய கருத்து 
உடன்பாடு இதுவரை எட்டப்படவில்லை . இதனால் தான் இந்த நாட்டில் 
பயன்பாடுகளுக்கு ஏற்ற அளவு தண்ணீரை இதுவரை பகிர்ந்து கொள்ள 
முடியவில்லை. 

மக்கள் தொகைப் பெருக்கத்தோடு அவர்களின் தேவையும் 
அதிகரித்து வரும் இக்கால கட்டத்தில் , ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் உரிய 
தண்ணீரைப் பகிர்ந்து கொள்வது மிகவும் இன்றியமையாததாகும் . ஒவ்வொரு 
பயன்பாட்டிற்கும் உரிய தண்ணீரைப் பகிர்ந்து அளிக்க முற்பட்டால் தண்ணீர்ப் 
பயன்பாட்டில் சிக்கன நடவடிக்கை எடுத்து நீரை மிச்சப்படுத்த முடியும் . 
நீர்வள நிறுவனங்களின் ஆற்றலைத் தூண்டுதல் 

நதிப்படுகைகளைத் தொடர்ந்து பாதுகாப்பதற்கு , நீர்வள 
மேலாண்மையைத் தொடர்ந்து கடைப்பிடிப்பதுடன் அங்கு நீர்வளம் 
பெருகுவதற்கு வழிகாட்டக்கூடிய நீர்வள நிறுவனங்களை ஏற்படுத்தி அவற்றின் 
ஆற்றலைத் தூண்ட வேண்டும் . அப்பொழுதுதான் நதிப்படுகைகள் பற்றிய முடிவு 
எடுப்பதற்குத் தேவையான களக் குறிப்புகளைச் சேகரிக்கவும் , நீர் மேலாண்மைத் 
திட்டங்களை மேற்கொள்ளவும் , நதிப்படுகைகளைப் பராமரிக்கவும் , 
பாதுகாக்கவும் முடியும் . நீர்வள ஆதாரத்தைப் பாதுகாக்க ஆற்றல் மிக்க ஒரு 
நிர்வாக அமைப்பு மிகவும் தேவை என்று உலக வங்கி , ஐ.நா வளர்ச்சி அமைப்பு 
( United Nations Development Programme - UNDP ) மேலும் உலக கூட்டமைப்பு 
( Global Partnership ) ஆகியவை கருத்து தெரிவித்துள்ளன . இவற்றின் கருத்தை 
நடைமுறைப்படுத்தும் வழிகள். 
தேசிய அளவில் தேவைப்படும் ஆற்றல் மிகு நிறுவன அமைப்பு 

தேசிய அரசுகள் ஒவ்வொன்றும் அவற்றின் நீர்வளத்தைப் பெருக்கவும் , 
அதன் மேலாண்மைக்குத் தேவைப்படும் ஆற்றல்மிகு நிறுவனம் ஒன்றை 
அமைக்கத் தீர்மானிக்க வேண்டும் . இம்முறையால்தான் நீர் நிர்வாக அமைப்பின் 
ஆற்றலைப் பெருக்க முடியும் . 
தகுந்த நிர்வாகத் திறமை , தொழில்நுட்பத் திறமைகளை வளர்த்தல் 

தேசிய, மாநில மேலும் வட்டார அளவில் அமைக்கப்படும் நீர் நிர்வாக 
அமைப்பின் உறுப்பினர்களுக்குத் தேவைப்படும் நிர்வாகத் திறமை , 
தொழில்நுட்பத் திறமை போன்றவற்றை வளர்க்க வேண்டும் . அப்பொழுதுதான் 
நதிப்படுகையின் நீர் மேலாண்மையை அவர்களால் திறமையுடன் செயல்படுத்த 
முடியும் . 
நிறுவனங்களைக் கடமை உணர்வோடும் திறமையோடும் இயங்க 
வைத்தல் 

அரசு மேலும் பொதுமக்கள் சார்ந்த தண்ணீர் மேலாண்மை அமைப்புகள் 
நடைமுறையில் நிகழும் மாற்றத்திற்கு ஏற்ற வழியில் இயங்க வேண்டும் . தண்ணீர்த் 


18 


254 


தட்டுப்பாட்டில் தத்தளிக்கும் நாடுகள் அங்கு ஏற்கனவே உள்ள இயங்கா 
நிறுவனங்களையும் அவற்றின் காலத்திற்கு ஒவ்வாத நடைமுறைகளையும் மாற்றி 
அவற்றைக் காலத்திற்கு ஏற்றவாறு புதிய சிந்தனைகளுடன் இயங்க வைக்க 
வேண்டும் . 
மூத்த தண்ணீர் மேலாண்மை அதிகாரிகளுக்குப் பயிற்சி அளித்தல் 

தண்ணீரைப் பற்றி முழுமையாகத் தெரிந்து கொள்ளும் வகையில் சில 
நீரியலாளர்களுக்குப் பயிற்சி அளித்தல் அவசியம் . பொறியியல் சார்ந்த 
மேலாண்மை வழிகளில் தண்ணீர் இருப்பு அதன் தேவை போன்றவற்றைத் 
துள்ளியமாகக் கணக்கிட்டு ஒரு நதிப்படுகையில் நிலவும் தண்ணீர்ப் 
பற்றாக்குறையைக் களைய வேண்டும் . 
பல்கலைக்கழகங்கள் மேலும் ஆய்வகங்களுடன் தொடர்பு கொள்தல் 

நதிப்படுகை நிர்வாக அமைப்பில் உள்ளோர் எப்பொழுதும் அரசு சார்ந்த 
அணுகு முறைகளை மட்டும் கடைப்பிடிக்காமல் , பல்கலைக்கழகங்கள் , மேலும் 
ஆராய்ச்சி ஆய்வகங்களிடம் தொடர்பு கொண்டு அவர்களின் கருத்துக்களையும் 
பெற்று தண்ணீர் மேலாண்மையைச் சீரும் சிறப்புடனும் கடைப்பிடித்து ஒரு 
நதிப்படுகையின் தண்ணீர்ப் பற்றாக்குறையை முழுதுமாகக் களைய நடவடிக்கை 
எடுக்க வேண்டும் . தற்பொழுது அறிவியல் கூடங்களில் நீர்வளம் பற்றிய அரிய 
கருத்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கேயே முடங்கிக் கிடக்கின்றன . எனவே 
நதிப்படுகை ஆய்வாளர்கள் , இது போன்ற ஆய்வகங்களைத் தொடர்பு 
கொள்வதால் நதிப்படுகைகளின் தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் களைய உதவும் , 
மேலும் பல புதிய நீர் மேலாண்மை வழிகளை அறிய வாய்ப்பு ஏற்படும் . 

நீர்வள ஆய்வுமுறைகள் , நீர்வளக் கணக்கீடு , நீர்வளத்தைப் 
பயன்படுதல் , அதன் பாதுகாப்பு, சேமிப்பு , மேலாண்மை ஆகியவை பற்றிய 
செய்திகளை உலகளாவிய இலக்கியங்கள் வாயிலாக ஆராய்ந்து அறிந்து மேலும் 
ஆய்வாளரின் 40 ஆண்டுகள் நீர்வள அனுபவத்தையும் பயன்படுத்தி , காட்டாறு 
நதிப்படுகையில் முறையான அறிவியல் ஆய்வுகளின் வழியாக நீர்வளம் 
கணக்கிடப்பட்டது . ஆய்வுப் பகுதியில் தண்ணீர்ப் பற்றாக் குறை 
நிலவத்துவங்கியிருப்பது ஆய்வின் மூலம் தெரியவருகிறது . பல்கலைக்கழக 
வளாகத்தில் ஊறும் அளவைவிடக் கூடுதலான அளவில் நிலநீரை எடுப்பதால் 
நிலநீர்மட்டம் வேகமாகத் தாழ்ந்து வரும் உண்மையை ஆய்வு தெரிவிக்கிறது . 
இந்த நிலையை மாற்ற ஏற்புடைய நீர்வளம் பெருக்கும் நீர் வள மேலாண்மை 
வழிமுறைகள் மேலும் ஆய்வுப் பகுதிக்கு ஏற்ற நிலநீர்ச் செறிவு முறைகள் 
போன்றவை இந்த ஆராய்ச்சி நூலில் தெளிவாக விாக்கப்பட்டுள்ளன . 


" முடிவுரையும் , பரிந்துரையும் 

மக்களின் இரு கண்கள் " 
6. முடிவுரையும் பரிந்துரையும் 


ஆய்வு முடிந்தபிறகு எட்டப்படும் முடிவுகள் மானிடரின் ஒரு 
கண்ணிற்குச் சமம் . ஆய்வுப் பகுதி மக்கள் , ஆய்வுப் பயனை 
முழுமையாகத் துய்கத் தேவைப்படும் பரிந்துரைகளைக் 
கண்டறிதல் அவர்களின் இரண்டாவது கண்ணிற்குச் சமம் . 
ஆய்வுப் பயனை எட்ட ஆய்வின் முடிவுகளை மட்டும் 
விளக்கினால் போதாது . பரிந்துரைகளையும் விளக்கினால்தான் 
ஆய்வின் முழுப்பயனையும் ஆய்வுப்பகுதி பெறமுடியும் . எனவே 
மக்கள் நலம் கருதி ஆய்வின் பரிந்துரைகளும் இத் தலைப்பில் 
விளக்கப்பட்டுள்ளன . 


முடிவுரை 


நூல் 


மக்களுக்குப் பயன்படும் ஆய்வுகளை மேற்கொள்வது அவசியம் ஆய்வு 
மேற்கொள்ளக் காரணம் , குறிக்கோள்கள் , ஆய்வு வகைகள் , 
தயாரிக்கப்பட்ட தொழில் நுட்பம் ஆகியவை தெளிவாக இருக்க வேண்டும் . உலக 
நாடுகள் , தேசியம் , மாநிலம் , வட்டாரம் ஆகிய பகுதிகளின் இலக்கியங்களை 
ஆராய்ந்து அங்கு மேற்கொள்ளப்பட்ட நீர் வள மேலாண்மை வழிகள் , அதனால் 
அடைந்த பயன்கள் ஆகியவற்றை அலசிப் பார்த்து , அவற்றில் கிடைத்த 
உண்மைகளை ஆய்வு நூலில் பயன்படுத்த வேண்டும் . ஆய்வு முடிவுகள் 
ஆய்வுப்பகுதி மட்டுமின்றி பிற பகுதிகளுக்கும் நன்மை பயப்பதாக இருக்க 
வேண்டும் . ஆய்வுக் குறிக்கோள்களை எட்டும் வகையில் எடுத்துக் 
கொள்ளப்பட்ட ஆய்வு முடிக்கப்பட வேண்டும் . மேலே குறிப்பிட்ட வழிகளைப் 
பின்பற்றி ஆய்வுகள் மேற் கொள்ளப்பட்டு தரமான அறிவியல் ஆராய்ச்சி நூல் 
தயாரிக்கப்பட வேண்டும் . 

உலகில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளில் நீர் வளம் பற்றிய ஆய்வுகள் 
சிறப்புடையவை ஆகும் . காரணம் நீர் வளத்ததைப் பயன்படுத்தாத 
உயிரினங்களே உலகில் இல்லை . தமிழ்நாட்டின் காவிரி ஆற்றுப் படுகையில் 
அமைந்துள்ள காட்டாறு நதிப்படுகை , அப்படுகையில் உள்ள பாரதிதாசன் 


256 


பல்கலைக் கழகம் ஆகியவற்றின் தண்ணீர்த் தேவையில் தன்னிறைவு அடையும் 
நோக்கத்தில் இங்கு நுண்ணிய நீர் மேலாண்மை ஆய்வுகள் 
மேற்கொள்ளப்பட்டன . 

1. நீர் வளம் கணக்கிடல் 2. நீரின் வேதியல் தன்மையை அறிதல் 
3. நீரின் தேவைக்கும் இருப்பிற்கும் உள்ள இடைவெளியைக் களைதல் 4. நீரின் 
மேலாண்மை வழிகளைக் கண்டறிதல் ஆகிய குறிக்கோள்களுடன் இங்கு பல 
ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன . 

இக் குறிக்கோள்களை எட்ட காட்டாறு நதிப்படுகையில் நிலவியல் , 
நீரியல் , நிலநீரியல் , நில இயற்பியல், தண்ணீர்வேதியல், வானியல், தொலை உணர்வு 
ஆகிய ஆய்வுகளுடன் களப்பணிகளும் செய்யப்பட்டன . மேலும் அரசு , தனியார் 
நிறுவனங்கள் , இலக்கியங்கள் , இணையதளம் போன்ற வழிகளில் , ஆய்வுப் 
பகுதிக்குத் தேவைப்படும் நீர்வளக் குறிப்புகள் , வட்டாரம் , நாடுகள் மேலும் 
உலகளவில் சேகரிக்கப்பட்டன . இக்குறிப்புகள் நீர்வளம் , நிலவியல் மேலும் நில 
மேற்பரப்பு , அமைப்புகள் , நிலஇயற்பியல் மற்றும் தண்ணீரின் வேதியல் தன்மை , 
மழை அளவு , விவசாயம் , மனிதவளம் , தொழில், நிலம் பயன்படும் பாங்கு போன்ற 
பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப் பயன்பட்டன . ஆய்வைத் துவக்கிக் 
களப்பணிகள் செய்யத் துவங்கியதும் , நீர் வளம் பற்றிய செய்திகளைக் கூறும் 
உலக , தேசிய, மாநில மேலும் வட்டாரப் பகுதிகளின் இலக்கியங்களை 
ஆராய்ந்தது மட்டுமல்லாமல் இணையதளத்திலும் ஆராயப்பட்டது . இவற்றைப் 
பயன்படுத்தி ஆய்வுப்பகுதியின் நீர்வளம் கணக்கிடப்பட்டது . மேலும் 
ஆய்வுப்பகுதியின் நீர்வளத்தில் தன்னிறைவு அடைய உதவும் தண்ணீர் 
மேலாண்மை வழிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன . இவ்வாறு ஆய்வுப் பகுதியில் 
ஆராய்ந்த ஆய்வுக் குறிப்புகளைப் பயன்படுத்தி இந்த நூல் கணிப்பொறியால் 
தயாரிக்கப்பட்டது . நூலில் இணைக்கப்பட்ட வரைபடங்கள் ஆர்க் ஜி.ஐ.எஸ் , 
ஆர்க் பார்வை , ஆர்க் திருத்தம் செய்வான் , ஆர்க் இன்போ ஆகிய 
மென்பொருள்களைப் பயன்படுத்தித் தயாரிக்கப்பட்டன. 

நீர்வள மேலாண்மை ஆய்வுகள் உலகளவில் பெரிய ஆற்றுப் 
படுகைகளில்தான் பெரும்பாலும் செய்யப்படுகின்றன . சிறு பரப்பளவுள்ள 
ஆற்றுப்படுகைள் , கல்வி மேலும் தொழில் வளாகங்களில் நீர் மேலாண்மை 
ஆய்வுகள் இதுவரை செய்யப்பட்டதாகத் தகவல் இல்லை . தண்ணீர்த் தட்டுப்பாடு 
பெரும்பாலும் சிறிய படுகைகள் மேலும் வளாகங்களில்தான் மிகப்பெரிய 
பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது . பொதுவாகத் தமிழ்நாடு நீர்வளம் குறைந்த 
மாநிலம் தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றுப்படுகைகளில் காவிரி ஆற்றுப்படுகை ஓரளவு 
நீர்வளமுடையதாக ஒரு காலத்தில் இருந்தது . இதன் காரணமாக இம்மாநில 
மையப் பகுதியில் அமைந்துள்ள திருச்சிராப்பள்ளி நகரம் கல்வி , தொழில் , 
விவசாயம் ஆகியவற்றில் சிறப்பான வளர்ச்சியை எட்டத் துவங்கியது . இந்த 
நகரின் அருகில் அமைந்துள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் சேர்ந்தே வளரத் 
துவங்கியது . ஆனால் சமீப ஆண்டுகளில் இப்பகுதியில் ஏற்பட்டு வரும் தண்ணீர்ப் 


257 


பற்றாக்குறை , இப்பகுதியின் வளர்ச்சியைப் பாதிக்கவல்லதாக இருக்கிறது . இந்த 
நிலையை மாற்ற வேண்டுமாயின் இப்பகுதியில் உள்ள நீர்வளம் துள்ளியமாகக் 
கணக்கிடப்பட்டு , நீர் மேலாண்மை வழிகளில் தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் 
களைய வேண்டும் . இந்த நோக்கத்தைச் செயல் படுத்த விரும்பி 390.44 சதுர 
கிலோ மீட்டர் பரப்புள்ள மிகச்சிறிய காட்டாறு நதிப்படுகை மேலும் இப்படுகையில் 
3.91 சதுர கிலோ மீட்டர் பரப்பில் அமைந்துள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 
ஆகியவற்றின் நீர்வளம் கணக்கிடப்பட்டது . தமிழகத்தின் மையப்பகுதியில் 
அமைந்துள்ள இந்த ஆய்வுப்பகுதியில் பல்வேறு அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த 
களப்பணிகளை நூலாசிரியர் மேற்கொண்டு இந்த ஆராய்ச்சி நூலை எழுதினார் . 

ஓர் ஆய்வின் கண்டுபிடிப்புகள் தனித்தன்மை வாய்ந்ததாக 
இருக்கவேண்டுமாயின் , ஆய்வின் நோக்கத்தை அடைய உதவும் ஆய்வுகளை 
மட்டும் தேர்ந்தெடுத்து அவற்றை ஆய்வுப் பகுதியில் மேற்கொள்ள வேண்டும் . 
ஆய்வுப் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளும் ஆய்விலிருந்து கிடைத்த 
தனித்தன்மைவாய்ந்த கண்டுபிடிப்புகளும் ஆய்வுவாரியாகக் கீழே 
விளக்கப்பட்டுள்ளன . 


வானியல் 


ஆய்வுப் பகுதியில் பெய்யும் மழை , வெப்பம் , காற்று போன்றவற்றின் 
குறிப்புகள் வானிலை மய்யத்தில் சேகரிக்கப்பட்டன . நீர்வளம் கணக்கிட 
மழைவளம் இன்றியமையாத ஒன்று . மழைவளம் பற்றிய குறிப்பு கீழே 
கொடுக்கப்பட்டுள்ளது . 
ஆண்டுச் சராசரி மழை 

838.7 மி.மீட்டர் 
குளிர்காலம் 

25 மி.மீட்டர் 
கோடைகாலம் 

102.14 மி.மீட்டர் 
தென்மேற்குப் பருவகாலம் 

325.94 மி.மீட்டர் 
வடகிழக்குப் பருவகாலம் 

385.63 மி.மீட்டர் 
இக்குறிப்புகளிலிருந்து , ஆய்வுப்பகுதியில் மற்ற பருவங்களில் பெய்யும் 
மழையைவிட வடகிழக்குப் பருவத்தில் கூடுதலாக மழை பெய்வது தெரிகிறது . 
நீர்வளம் 

ஆய்வுப்பகுதி நீர்வளம் 7.43 டி.எம்.சி. பாரதிதாசன் பல்கலைக்கழத்தில் 
குறைந்த மழை ஆண்டுகளில் கிடைக்கும் ஆண்டு நீர்வளம் ( நிலநீரையும் சேர்த்து ) 
3,28,592 கனமீட்டர் . இப்பல்கலைக்கழத்தில் சராசரி மழை ஆண்டுகளில் 
கிடைக்கும் ஆண்டு நீர்வளம் ( நிலநீரையும் சேர்த்து ) 4,95,778 கனமீட்டர். ஆண்டு 
நிலநீர்வளம் 1,09,500 கனமீட்டர் . 
தொலைஉணர்வு மேலும் புவிசார் தகவல் கட்டமைவு ஆய்வுகள் 

இயற்கை வளங்களைக் கண்டறியத் தொலை உணர்வு மேலும் புவிசார் 
தகவல் கட்டமைவு ( ஜி . ஐ . எஸ் - GI.S ) ஆய்வுகள் உலகெங்கும் தற்பொழுது 


258 


பயன்பட்டு வருகின்றன . ஆய்வுப்பகுதியின் நிலவியல் , நிலமேற்பரப்புத் தோற்றம் , 
நீர்நிலைகள், மண்வகைகள், நிலத்தின்தரம் போன்றவற்றைப் பற்றி அறிய இங்கு 
தொலைஉணர்வு மேலும் புவிசார் தகவல் கட்டமைவு ஆய்வுகளுடன் 
( Geographiccal Information System ) களப்பணியும் மேற்கொள்ளப்பட்டது . 
நிலவியல் , நிலமேற்பரப்புத் தோற்றம் 

ஆய்வுப் பகுதியில் இருவகைப் பாறைவகைகள் உள்ளன . காவிரி 
ஆற்றை ஒட்டிய பகுதிகள் ஆற்றுவழிப் படிவுப்பாறைகளாலும் , அதன் தெற்கில் 
கடினப்பாறையாலும் இந்த ஆய்வுப்பகுதி அமைந்துள்ளது . இங்கு வெள்ளப் 
பெருக்குச் சமநிலம் ( flood plain ), மண் படிந்த கடினப்பாறை (pediment ), கனம் 
மிகுந்த மேல் மூடு மண் சரிவு ( deep buried pediment ), குறைந்த கனமுள்ள 
மேல் மூடு மண் சரிவு (shallow buried pediment ) போன்ற நான்கு நிலமேற்பரப்புத் 
தோற்றங்கள் அமைந்துள்ளன . இவற்றில் மண்படிந்த கடினப்பாறையைத் தவிர 
மற்ற பகுதிகள் போதிய அளவில் நிலநீவளம் உடையவைகளாக இருக்கின்றன . 
நிலநீரியல் 

ஆய்விற்குத் தேவைப்படும் சில கிணறுகளிலிருந்து நிலநீர் மட்டம் 
எடுக்கப்பட்டு ஆய்வுப்பகுதியின் நிலநீரியல் ஆராயப்பட்டது . இங்குள்ள 
கிணறுகளின் நிலநீர் மட்டம் தரை மட்டத்திலிருந்து 4 மீ முதல் 9.55 மீ வரை 
உள்ளது . பொதுவாக வட கிழக்குப் பருவகாலத்தில் நிலநீர் மட்டம் உயர்கிறது . 
பிற பருவங்களில் தாழ்கிறது . நிலநீர் தெற்கிலிருந்து வடக்கு வடகிழக்குத் 
திசையை நோக்கி நகர்கிறது . 

பாரதிதாசன் பல்கலைக்கழத்தில் உள்ள கிணறுகளின் நிலநீர்மட்டம் 2 
அடி முதல் 82 அடி வரை உள்ளது . போதிய அளவில் பயன்படாத 
அகழ்கிணறுகளில் மட்டுமே நிலநீர்மட்டம் தரைமட்டத்திற்கு அருகில் இருக்கிறது . 
ஆனால் பெரும்பாலான கிணறுகளின் நிலநீர்மட்டம் 35 அடிகளுக்கும் 
கூடுதலாகவே இருக்கிறது . இப்பல்கலைக்கழகத்தில் நிலநீர் மட்டுமே 
பயன்படுத்தப்படுவதால் நிலநீர் மட்டம் தொடர்ந்து தாழ்ந்து வருகிறது . 

பாறைகளின் நிலநீர் கடத்தும் திறனைப் பொறுத்தே அவற்றின் நிலநீர் 
வளத்தை அறியலாம் . ஆய்வுப் பகுதியில் உள்ள படிவுப் பாறைகளின் ஓர் அடி 
நிலநீர்மட்ட இறக்கத்திற்கு ஒரு நாளில் கடத்தும் நிலநீர் 53,100 கேலன் ஆகும் . 
துவாக்குடி மேலும் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள கடின நீர்க்கோர்ப்புப் 
பாறைகளின் ஓர் அடி நிலநீர்மட்ட இறக்கத்திற்கு ஒரு நாளில் கடத்தும் 
(transmissivity ) நிலநீர் முறையெ 1,526 கேலன் , 1,300 கேலன் . பொதுவாக 
ஆய்வுப்பகுதிகளில் உள்ள பாறைகளின் நிலநீர் கடத்தும் திறன் திருப்தியளிக்கும் 
வகையில் உள்ளது என்பதை பாறைகளின் நிலநீர் கடத்தும் திறனிலிருந்து 
தெரிந்து கொள்ளலாம் . 
தண்ணீரின் தரம் 


வேதியல் பகுப்பு ஆய்வின் மூலம் ஆய்வுப்பகுதியில் உள்ள தண்ணீரின் 
மொத்த கரைபொருள் (total dissolved solid ) , மின்கடத்தும் திறன் ( electrical 


259 


conductivity ), சோடியம் கிரகிக்கும் விகிதம் ( sodium absorption ratio ) போன்ற 
20 வேதியல் குணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன . இங்குள்ள தண்ணீர் , 
குடிப்பதற்கும் , விவசாயத்திற்கும் பயன்படுத்தும் தரத்தில் இருப்பதை இந்த 
வேதியல் குணங்கள் தெரிவிக்கின்றன . 
நிலஇயற்பியல் 

மின் அழுத்தத்தைப் ( Electrical resistance ) பொறுத்து பாறைகளின் 
நிலநீர்வளத்தை அறியமுடியும் . குறைந்த மின் அழுத்தம் உள்ள பாறைகள் 
பொக்குப் பாறையாகவோ ( weathered ), இடுக்குகள் , வெடிப்புகள் நிறைந்தோ 
இருக்கும் . இவ்வகைப்பாறைகளில்தான் நிலநீர்வளம் போதிய அளவில் இருக்கும். 
மின் அழுத்தம் அதிகமாக உள்ள பாறைகள் கடினப்பாறையாக இருக்கும் . 
இவற்றில் போதிய அளவு நிலநீர்வளம் இருக்க வாய்ப்பில்லை . 

ஆய்வுப்பகுதியில் எட்டு இடங்களில் நிலஇயற்பியல் ஆய்வு 
செய்யப்பட்டது . இங்குள்ள பாறைகள் பெரும்பாலும் 200-800 ஓம்மீட்டருக்குக் 
( Ohm metre ) குறைவான மின் அழுத்தத்துடன் இருக்கின்றன . எனவே 
இப்பகுதியில் உள்ள பாறைகள் பொதுவாக நிலநீர்வளம் உடையவைகளாகவே 
இருக்கின்றன என்பது இந்த ஆய்வின் மூலம் தெரிகிறது . 
விவசாயம் 


ஆய்வுப்பகுதி மக்களின் வேலை வாய்ப்பிற்கும் மேலும் வாழ்வு 
ஆதாரத்திற்கும் மிகவும் பயன்படுவது விவசாயம் . இங்கு 7,543 ஹெக்டேர் 
நிலப்பரப்பில் பலவகை நீர் ஆதாரங்களைப் பயன்படுத்தி விவசாயம் 
செய்யப்படுகிறது . ஒவ்வொரு வகை நீர் ஆதாரத்தின் மூலம் பயனடையும் 
பாசனப்பரப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது . 
கால்வாய்ப் பாசனம் 

5,218 ஹெக்டேர் 
ரிப்பாசனம் 

1,210 ஹெக்டேர் 
துளைக்கிணறுகள் 

580 ஹெக்டேர் 
மற்ற கிணறுகள் 

535 ஹெக்டேர் 
கூடுதல் பாசனப்பரப்பு 

7,543 ஹெக்டேர் 
இக்குறிப்புகளிலிருந்து ஆய்வுப் பகுதியில் கால்வாய்ப்பாசன 
விவசாயப்பரப்பு அதிக அளவில் இருப்பது தெரிகிறது . 


பயிர் வகைகள் 


ஆய்வுப் பகுதியில் நெல் , வாழை , கரும்பு , நிலக்கடலை , எள் , பருத்தி , 
காய்கறிகள் , வெற்றிலை போன்ற பயிர்கள் பயிரிடப்படுகின்றன . 
மனிதவளம் 

பொதுவாக நீர் வள ஆய்வுகள் மக்களின் நலன் கருதியே 
செய்யப்படுகின்றன . நீராதாரம் மக்களின் வாழ்வாதாரமாகும் . ஆய்வுப் பகுதியின் 
மனிதவளம் பற்றிய குறிப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 


260 


மக்கள் தொகை ( 2011 ஆம் ஆண்டு ) 

7,91,435 
சதுரகிலோமீட்டரில் மக்களின் நெருக்கம் 

2,027 
கல்வி கற்றோர் 

7,71,708 
விவசாயப் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் 

20,415 
வீட்டிலிருந்து சிறு தொழில் செய்வோர் 

2,702 
மற்ற வகைப் பணியில் ஈடுபட்டுள்ளோர் 

7,68,318 
பாரதிதாசன் பல்கலைக்கழக மக்கள் தொகை ( 2011 ) 5,000 
காட்டாறு நதிப்படுகையின் நீர்வளத் தேவைக்கும் பயன்பாட்டிற்கும் 
இடையே உள்ள இடைவெளி 

ஆய்வுப்பகுதியின் நீர்வள நிலை எப்படி இருக்கிறது என்பதை அறிய , 
இங்குள்ள நீர்வளத்துடன் தேவை ஒப்பிடப்பட்டது. ஆய்வுப்பகுதியின் 
அன்றாடப்பயன்பாடு , விவசாயம் , தொழில் ஆகியவற்றிற்குத் தேவவைப்படும் 
தண்ணீர் கணக்கிடப்பட்டது. 

அன்றாட உபயோகத்திற்கு நபருக்கு நாள் ஒன்றிற்கு 135 லிட்டர் 
தண்ணீர் தேவை . உணவு உற்பத்தியையும் சேர்த்து நபருக்கு ஆண்டிற்கு 1,700 
கனமீட்டர் நீர் தேவை . அல்லது கண்டிப்பாக 1,000 கனமீட்டர் அளவு தண்ணீர் 
வேண்டும் . 

இவ்வகைகளில் ஆய்வுப்பகுதி மக்களுக்குத் தேவைப்படும் நீர்வளம் , 
1 . 

அன்றாடப் பயன்பாட்டிற்கு ஒரு ஆண்டிற்குத் தேவைப்படும் தண்ணீர் 

1.38 டி.எம்.சி 
2 . 1,000 கனமீட்டர் வீதம் ஒரு ஆண்டிற்குத் தேவைப்படும் தண்ணீர் 27.95 

டி.எம்.சி 

ஆய்வுப்பகுதியில் நிரந்தரமாக இருக்கும் 7.43 டி.எம்.சி நீர்வளத்துடன் , 
தேவையை ஒப்பிட்டுப் பார்த்ததில் அன்றாடத் தேவைக்குப் போதுமான நீர்வளம் 
இருப்பது தெரியவருகிறது . ஆனால் இங்கு நபருக்கு ஆண்டிற்கு 1,000 
கனமீட்டர் நீர் வழங்கினால் ஏற்படும் பற்றாக்குறை 20.52 டி.எம்.சியாக 
இருக்கிறது . ஆகவே இப்படுகையில் தண்ணீர்ப் பற்றாக்குறை இருப்பதை மறுக்க 
இயலாது . 

பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மழைநீர் மேலும் நிலநீர் ஆகிய இரு 
வளங்களைப் பெற்று வருகிறது . இங்கு நிலநீர் மட்டுமே தற்பொழுது 
பயன்படுத்தப்பட்டு வருகிறது . இங்கு வாழும் மக்களுக்கும் , வாளகப் 
பராமரிப்புக்கும் நாள் ஒன்றிற்குத் தேவைப்படும் தண்ணீர் 550 கனமீட்டர் . ஆனால் 
பயன்படுத்தும் அளவில் 300 கனமீட்டர் நிலநீர்வளம்தான் இருக்கிறது . நாள் 
ஒன்றிற்கு இங்குள்ள தண்ணீர்ப் பற்றாக்குறை 250 கனமீட்டர் ஆகும் . 
சிறந்த நீர் மேலாண்மை வழிகள் 

தண்ணீர்ப் பற்றாக்குறையைச் சந்தித்து வரும் நாடுகள் தற்பொழுது 
நீர்மேலாண்மை வழிகளைக் கடைப்பிடிக்கத் துவங்கியுள்ளன . இவ்வழிகளில் 


261 


தண்ணீர்ப் பற்றாக்குறையைக் களைந்து வரும் நாடு ஸ்ரேல் என்பதை நாம் 
நினைவில் கொள்ள வேண்டும் . தற்பொழுது அமொரிக்கா போன்ற வளர்ந்த 
நாடுகளும் நீர் மேலாண்மை வழிகளைக் கடைப்படிக்கத் துவங்கிவிட்டன . 
எனவே ஆய்வுப் பகுதியும் நீர் மேலாண்மை வழிகளைக் கடைப்பிடித்தால் மட்டுமே 
விவசாயம் , கல்வி , தொழில் வளர்ச்சிகளில் தொடர்ந்து முன்னேற முடியும் . 
உலகளவில் 30 க்கும் மேலான நீர் மேலாண்மை வழிகள் தற்பொழுது புழகத்தில் 
உள்ளன . இவற்றில் சிறந்தவகைளாகக் கருதப்படுபவை , 

1. மழைநீர்ச் சேகரிப்பு 
2. நிலநீர்ச் செறிவு 
3. கழிவு நீரை நன்னீராக்கிப் பயன்படுத்தல் 
4. நதிக்குள் இணைப்பு (Intra basin transfer ), நதிகளை இணைத்தல் (Inter 

basin transfer) 
5. நுண் பாசன முறைகள் 
6. நீர்நிலைகள் மேலும் பாசன நிலம் ஆகியவற்றின் பாசனத் திறனை 

அதிகரித்தல் . 
மழைநீர்ச் சேகரிப்பு 

ஆய்வுப்பகுதி கால்வாய் வழியாகவும் நீர்வளம் பெறுகிறது . இங்குள்ள 
குளங்கள் , கால்வாய்த் தண்ணீரால் முற்றிலும் நிரப்பப்படும் ஆண்டுகளில் , மழை 
நீரை இவற்றில் தேக்க முடிவதில்லை . எனவே விவசாயிகளின் நிலத்தில் 
பண்ணைக் குட்டைகள் அமைத்து அதில் மழைநீரைத் தேக்க வேண்டும் . சுமார் 
7,300 பண்ணைக் குட்டைகளில் , குட்டை ஒன்றிற்கு 1500 கனமீட்டர் மூலம் 
ஆண்டு ஒன்றிற்கு 0.39 டி.எம்.சி மழைநீரைச் சேகரிக்கலாம் . 
நிலநீரச் செறிவு 

ஆய்வுப்பகுதியின் நிலநீர் மட்டம் 6 மீட்டர் முதல் 9 மீட்டர் வரை தாழ்ந்து 
வருகிறது . ஆனால் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் நிலநீர் மட்டம் 30 
மீட்டருக்கும் மேலாகத் தாழ்ந்து வருகிறது . சுமார் 2 மீட்டர் கனமுள்ள 
நீர்க்கோர்ப்புப் பாறையில் நிலநீர்ச் செறிவு செய்வதால் ஆய்வுப்பகுதியில் சுமார் 
1.38 டி.எம்.சி அளவு நிலநீர் பெற வாய்ப்புள்ளது . தடுப்பணைகள் , 
பண்ணைக்குட்டைகள் , கசிவு நீர்க்குட்டை ஆகியவை ஆய்வுப்பகுதியின் 
செயற்கை நிலநீர்ச் செறிவிற்கு உதவும் . 
கழிவுநீரை நன்னீராக்கிச் சில பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தல் 

ஆய்வுப்பகுதியில் ஆண்டு ஒன்றிற்கு அன்றாடம் பயன்படுத்தும் 
தண்ணீரில் உற்பத்தியாகும் கழிவுநீர் 1.11 டி.எம்.சி. இக்கழிவு நீரை நன்னீராக்கி , 
அன்றாடப் பயன்பாட்டைத் தவிர்த்த புல்வெளி, தோட்டப் பராமரிப்பு 
போன்றவற்றிற்குப் பயன்படுத்தித் தண்ணீர்ப் பயன்பாட்டைக் குறைக்கலாம் . 


262 


நதிக்குள் இணைப்பு , நதிகளை இணைத்தல் 

காவிரி ஆற்றில் சராசரியாகப் பெரும்பாலான ஆண்டுகளில் சுமார் 50 
டி.எம்.சி வெள்ள நீர் , தேக்கி வைக்க இடம் இல்லாமல் கடலில் கலக்கிறது . 
தற்பொழுது இத்தண்ணீரைப் பயன்படுத்தும் நோக்கில் காவிரி ஆற்றில், மாயனூர் 
என்ற இடத்தில் கதவணை ஒன்று கட்டப்பட்டு வருகிறது . எனவே இப்பகுதிக்கு 
இக்கதவணையிலிருந்து வேண்டிய அளவில் தண்ணீர் பெற வாய்ப்புள்ளது. 
மேலும் இந்திய நதிகளை இணைப்பதன் மூலமாக 303 டி.எம்.சி அளவு தண்ணீர் 
கல்லணையில் விடுவதற்கான திட்டம் உள்ளது . இத்தண்ணீரை 
ஆய்வுப்பகுதியின் எதிர்காலத் தேவைக்குப் பயன்படுத்தலாம் ( AnikBhaduri and 
Edward Barbier, 2005 ) . 
நுண்பாசன முறைகள் 

நுண்பாசன முறைகளைப் பின்பற்றாத நாடுகளே தற்பொழுது இல்லை 
என்றே சொல்லலாம் . நுண்பாசன முறைகளில் சுமார் 30 விழுக்காடு தண்ணீரை 
மிச்சப்படுத்த முடியும் என்பதை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன . இந்த 
ஆய்வுப்பகுதியிலும் நுண்பாசன முறைகளைக் கடைப்படித்து விவசாயத்திற்குத் 
தேவைப்படும் தண்ணீரை மிச்சப்படுத்தலாம் . தற்பொழுது இங்கு விவசாயத்திற்கு 
5 டி.எம்.சி தண்ணீர் பயன்படுகிறது . நுண்பாசன முறைகளைப் பயன்படுத்திச் 
சுமார் 1.5 டி.எம்.சி அளவு தண்ணீரை மிச்சப்படுத்தலாம் . 
பாசனத் திறனை அதிகரித்தல் 

தமிழகத்தின் பாசனதிறன் ( Irrigationefficiency ) 30 விழுக்காட்டிற்குக் 
குறைவாக உள்ளது . ஆனால் வளர்ந்த நாடுகளின் சராசரிப் பாசனத்திறன் 40 
விழுக்காடு ஆகும் . பாசன நிலம் மேலும் நீர்நிலைகளின் பாசன மேலாண்மை 
வழிகளைக் கடைபிடிப்பதன் மூலம் ஆய்வுப்பகுதியின் பாசனத்திறனை 
படிப்படியாக உயர்த்தி தண்ணீரைச் சேமிக்க முடியும். மேலே கூறிய நீர்மேலாண்மை 
வழிகளில் ஆய்வுப்பகுதியின் நீர்வளத்தைப் படிப்படியாக உயர்த்தி 
ஒருகாலகட்டத்தில் தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் களைந்து , எதிர்காலத்தில் 
தொடர்ந்து நீர்வளம் பெற வாய்ப்புகள் இருப்பது தெரிய வருகிறது . 
பாரதிதாசன் பல்கலைக்கழக நீர்வள மேலாண்மை 

பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நிலநீர் மட்டுமே பயன்படுகிறது . 
இதனால் நிலநீர் மட்டம் தொடர்ந்து தாழ்ந்து வருகிறது . எனவே போதிய அளவில் 
நிலநீர் கிடைப்பது இல்லை . ஆகவே இங்கு தண்ணீர்ப் பற்றாக்குறை நிலவி 
வருகிறது . இப்பற்றாக்குறையைக் களையத் தேவைப்படும் நீர்வளமேலாண்மைத் 
திட்டங்கள், 


1. மழைநீர்ச் சேகரிப்பு - கூரை + தரைபரப்பு மழைநீரைச் சேகரித்தல் 
2. நிலநீர்ச் செறிவு 
3. கழிவு நீரை நன்னீராக்கிப் பயன்படுத்தல் 


263 


4 . உய்யக்கொண்டான் கால்வாயின் கிளை வாய்கால் ஒன்றைப் 

பல்கலைக்கழகக் குளம் ஒன்றில் இணைத்தல் 
5 .. குடிநீர் வடிகால் வாரியத்திடமிருந்து குடி தண்ணீர் பெறுதல் 

பல்கலைக்கழகக் கூரை மேலும் தரைப்பரப்பளவில் பெய்யும் சராசரி 
மழையைச் சேகரிப்பதால் கிடைக்கும் ஆண்டு மழைநீர் வளம் = 3,86,278 
கனமீட்டர் . குறைந்தது 1,50,000 கனமீட்டர் அளவிலாவது இங்குள்ள 
குளங்களில் மழைநீரைத் தேக்க வேண்டும் . பல்கலைக்கழகத்தின் 
தென்பகுதியில் 70,000 கனமீட்டர் கொள்ளளவுள்ள புதுக்குளம் ஒன்றை 
அமைக்க வேண்டும் . குறைந்தது 2 மீட்டர் கனமுள்ள நீர்க்கோர்ப்புப் பாறையில் 
ஆண்டு தோறும் நிலநீர்ச் செறிவைச் செய்தால் 1,09,500 கனமீட்டர் நிலநீர் 
வளத்தைத் தொடர்ந்து பெற்று வளாக நிலநீர்வளத்தைத் தக்கவைத்துக் 
கொள்ளடுடியும் . இங்குள்ள குளங்களும் மேலும் புதிதாக அமைக்க இருக்கும் 
100 கசிவுநீர்க் குழிகளும் , தடுப்பனைகளும் இப்பல்கலைக்கழக நிலநீர்ச் 
செறிவிற்கு மிகவும் பயன்படும் . 

தற்பொழுது உள்ள பல்கலைக்கழக மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் 
தண்ணீரில் உற்பத்தியாகும் கழிவுநீரை நன்னீராக்கினால் கிடைக்கும் ஆண்டு 
நன்னீர் வளம் 96 , 725 கன மீட்டர் . இத்தண்ணீரை புல்வெளி , வளாகப்பராமரிப்பு 
போன்றவற்றிற்குப் பயன்படுத்தலாம் . 

சில ஆண்டுகளில் இங்கு மழை பொய்த்து விடுகிறது . இதுபோன்ற 
ஆண்டுகளில் வளாக மக்களின் தேவைக்குப் போதுமான அளவில் தண்ணீர் 
வழங்குவதில் சிரமம் ஏற்படும் . எனவே இக்குறையைப் போக்க 
உய்யக்கொண்டான் கால்வாய் கிளை வாய்க்கால் ஒன்றை இப்பல்கலைக்கழகக் 
குளம் ஒன்றில் இணைத்தல் மேலும் குடிநீர் வடிகால் வாரியத்திடமிருந்து நபருக்கு 
நாள் ஒன்றிற்கு 50 லிட்டர் குடிநீர் பெறுதல் ஆகிய வழிகளில் வளாகத் தண்ணீர்த் 
தேவையைத் தொடர்ந்து எட்டமுடியும் . காவிரி ஆற்றின் வெள்ள நீரையைப் 
பயன்படுத்தும் திட்டத்திலிருந்து வளாகத்திற்குத் தேவைப்படும் தண்ணீரைப் 
பெறவும் வேண்டும் . வளாக வளர்ச்சிக்கு வேண்டிய நீர்வளத்தைப் பெற 
இவ்வழிகள் மிகவும் உதவும் . 
கழிவுநீரை நன்னீராக்குவதால் காட்டாறு நதிப்படுகை அடையும் சிறப்பு 

ஆய்வுப்பகுதியில் உற்பத்தியாகும் கழிவுநீர் 1.11 டி.எம்.சி. 
பல்கலைக்கழகத்தில் உற்பத்தியாகும் கழிவுநீர் 96,725 கனமீட்டர் . 
ஆய்வுப்பகுதியின் கழிவுநீரை புல்வெளிகள் , தோட்டம் , மரம்வளர்த்தல் மேலும் 
கழிவறைகளிலும் பயன்படுத்தலாம் . இதனால் நாள் ஒன்றிற்கு காட்டாறு 
நதிப்படுக்ைகுத் தேவைப்படும் 86,115 கனமீட்டர் மேலும் பல்கலைக்கழகத்தின் 
கிணற்றிலிருந்து இறைக்கப்படும் 100 முதல் 150 கனமீட்டர் அளவுள்ள நிலநீர் 
எடுப்பை நிறுத்தலாம் . இச்செயலால் ஆய்வுப்பகுதியின் நிலநீர்மட்டத் தாழ்வைக் 
கட்டுப்படுத்தலாம் . மேலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரைச் 
சேமித்துவைக்கவும் முடியும் . 


264 


ஒரு லிட்டர் கழிவுநீரை நன்னீராக்க ஆகும் செலவு 1.15 பைசா மட்டுமே . 
கழிவுநீர் ஆலையிலிருந்து உற்பத்தியாகும் 48 கிலோ உயிரி வாயு ( Bio - Gas ) 
மேலும் 33 கிலோ மீத்தேன்வாயு ( methane Gas ) ஆகியவற்றைப் பல்கலைக்கழக 
விடுதிகளில் உணவு சமைக்கப் பயன்படுத்த வாய்ப்பு ஏற்படும் . இதனால் வளாக 
உணவு விடுதிகளில் விற்கு பயன்படுத்துவதற்கு ஆகும் செலவை மிச்சப்படுத்தி , 
விறகு பயன்படுத்துவதனால் வளாகத்தில் உற்பத்தியாகும் பசுமை இல்ல 
வாயுக்களைக் ( Green house gases ) குறைக்க முடியும் . நன்னீராக்கும் ஆலையில் 
நாள் ஒன்றிற்கு உற்பத்தியாகும் 34 கிலோ சகதி போன்ற உயிரித்திடப்பொருளை 
(bio -sludge ) வளாகத்தின் தோட்டத்திற்கு உரமாகப் பயன்படுத்தலாம் . காய்கறித் 
தோட்டங்களில் கழிவுநீர் ஆலைகளிலிருந்து கிடைக்கும் உயிரித்திடப்பொருளை 
உரமாகப் பயன்படுத்தலாம் . இவ்வகைகளில் உற்பத்தியாகும் காய்கறிகளை 
வளாகவிடுதிகளில் பயன்படுத்துவதன் மூலம் விடுதி மாணவர்களின் 
உணவுக்கட்டணத்தைக் குறைக்க முடியும் . காட்டாறு நதிப்படுகையில் 
உற்பத்தியாகும் கழிவுநீரை நன்னீராக்குவதால் இப்படுகையின் சுற்றுச்சூழல் 
மிகுந்த பயன்பெறும் . நிலம் மேலும் நீர் மாசு அடைவதைத் தடுக்க முடியும் . 
நீர் மேலாண்மைத் திட்டங்களைச் செயல்படுத்த ஆகும் செலவு 

ஆய்வுப் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் , இங்கு நிலவும் 
தண்ணீர்த் தட்டுப்பாட்டைக் களைய , மழைநீரைப் பண்ணைக் குட்டைகளில் 
சேகரித்தல் , குளங்களைச் செப்பனிடுதல் மேலும் புதுக்குளம் ஒன்று அமைத்தல் , 
கூரை மழைநீரைச் சேகரித்தல் , கழிவு நீரை நன்னீராக்குதல் , செயற்கை நிலநீர்ச் 
செறிவு செய்தல் போன்ற நீர் மேலாண்மைத் திட்டங்கள் தேவை என்பதை 
வலியுறுத்துகின்றன . இத்திட்டங்களைச் செயல்படுத்த ஆகும் செலவு : 
1 . பண்ணைக் குட்டைகளில் மழைநீரைச் = 36.5 கோடி ரூபாய் 

சேகரித்தல் 
2. பாரதிதாசன் பல்கலைக்கழகக் குளங்களைச் 112 இலட்சம் ரூபாய் 

செப்பனிடல் மேலும் புதுக்குளம் 

ஒன்று அமைத்தல் 
3. பாரதிதாசன் பல்கலைக்கழத்தில் கூரைமழை = 71 இலட்சம் ரூபாய் 

நீரைச் சேகரித்தல் , வடிகட்டும் 

தொட்டி கட்டுதல் 
4. காட்டாறு நதிப்படுகையில் கழிவுநீரை = 256 கோடி ரூபாய் 

நன்னீராக்குதல் 
5. பாரதிதாசன் பல்கலைக்கழகக் கழிவுநீரை 150 இலட்சம் ரூபாய் 

நன்னீராக்குதல் , அதைப் பயன்படுத்தல் 
6. பல்கலைக்கழகத்தில் செயற்கை நிலநீர்ச் 7 இலட்சம் ரூபாய் 

செறிவு செய்தல் 


265 


தனித்தன்மை வாய்ந்த ஆராய்ச்சி 

காட்டாறு நதிப்படுகை மேலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகிய 
பகுதிகளில் மேற்கொள்ள ஏற்ற தண்ணீர் மேலாண்மை வழிகள் 
கண்டறியப்பட்டுள்ளன . இத்துடன் நில்லாது , ஆய்வுப் பகுதியின் சில நீர் 
மேலாண்மைத் திட்டங்களைச் செயல்படுத்த ஆகும் செலவும் 
கணக்கிடப்பட்டுள்ளது . கூரை மழைநீரைச் சேகரித்தல் மேலும் கழிவுநீரை 
நன்னீராக்கக் கழிவுநீர் ஆலை அமைத்தல் , நன்னீராக்கப்பட்ட கழிவுநீரைக் 
கழிவறைகளுக்கு எடுத்துச் சென்று பயன்படுத்தல் போன்ற செயல்களைத் 
தனித்தன்மையுடன் இந்த ஆராய்ச்சி நூல் விளக்குகிறது . 

ஆய்வின் குறிக்கோள்கள் நான்கு . 1. நீர் வளம் கணக்கியல் , 2. நீரின் 
வேதியல் தன்மை அறிதல் 3. நீரின் தேவைக்கும் இருப்பிற்கும் உள்ள 
இடைவெளியைக் களைதல் . 4. நீரின் மேலாண்மை வழிகளைக் கண்டறிதல், 

ஆய்வின் குறிக்கோளின்படி ஆய்வுப் பகுதியின் நீர் வளம் 
கணக்கிடப்பட்டது , நீரின் வேதியல் தன்மை அறியப்பட்டது , தக்க நீர் வள 
மேலாண்மை வழிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன . நீர்த் தேவையை நீர் வள 
மேலாண்மை வழிகளில் அடைய வாய்ப்புள்ளது கண்டறியப்பட்டது . இவ்வாறு 
ஆய்வுக் குறிக்கோள்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு முழு நிறைவுடன் 
எழுதப்பட்டதும் இந்நூலின் தனித்தன்மைக்கு எடுத்துக்காட்டாகும் . 

இந்நூலில் கூறப்பட்டுள்ளபடி விவசாயிகள் நிலத்தில் புதிதாகப் 
பண்ணைக் குட்டைகள் அமைத்துக் காட்டாறு நதிப்படுகையின் மழை நீரைத் 
தேக்குதல் , செயற்கை நில நீர்ச் செறிவு , கழிவு நீரை நன்னீராக்குதல் , நுண்பாசன 
முறை ஆகிய வழிகளில் 4.38 டி.எம்.சி அளவு நீரைக் கூடுதலாகப் பெறலாம் . 
இவ்வழிகள் காட்டாறு நதிப் படுகையின் தண்ணீர்த் தேவையை ஓரளவு 
உயாத்தும் காவிரி ஆற்றின் வெள்ள நீரைப் பயன்படுத்துதல் , பாசன மேலாண்மை 
போன்ற வழிகளில் இந்த நதிப்படுகையின் தண்ணீர்த் தட்டுப்பாட்டை முற்றிலும் 
களைய முடியும் . பாரதிதாசன் பல்கலைக்கழகக் குறைந்த ஆண்டு மழை நீரைச் 
சேகரித்தல் மேலும் நில நீர் ஆகியவற்றைப் பயன்படுத்தி தற்பொழுது இங்குள்ள 
மக்களுக்கு நபருக்கு நாள் ஒன்றிற்கு 180 லிட்டர் வழங்க இயலும் . ஆண்டு 
சராசரி மழையைச் சேகரித்தல் மேலும் நிலநீர் ஆகியவற்றைப் பயன்படுத்தி 
நபருக்கு நாள் ஒன்றிற்கு 272 லிட்டர் வழங்க முடியும் . இவ்வழிகளில் கிடைக்கும் 
தனி நபர் நாள் தண்ணீர் அளவு உலகச் சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கும் 135 
லிட்டரை விடக் கூடுதலாக இருக்கிறது . எனவே மேலே கூறியுள்ள நீர் 
மேலாண்மை வழிகள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத் தண்ணீர்த்தட்டுப்பாட்டைக் 
களைய உதவுகிறது என்பது உண்மை . இருப்பினும் நிரந்தரமாக எதிர் காலத்திலும் 
தொடர்ந்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்குத் தேவைப்படும் நீர் வளத்ததைப் 
பெற 1. உய்யக்கொண்டான் கால்வாயின் கிளைக்கால்வாய் ஒன்றைப் பல்கலைக் 
கழகத்தில் இணைத்தல் 2. குடிநீர் வடிகால் வாரியத்திடமிருந்து நபருக்கு நாள் 
ஒன்றிற்கு 50 லிட்டர் நீர் பெறுதல் 3. காவிரி ஆற்றின் வெள்ளநீரைப் பெறுதல் 


266 


மேலும் 4. கழிவு நீரை நன்னீராக்கிப் பயன்படுத்தல் 5. தொடர் நில நீர்ச் செறிவு 
போன்ற நீர் மேலாண்மை வழிகளையும் பின்பற்ற வேண்டும் . மேலே கூறிய நீர் 
மேலாண்மை வழிகளைக் கடைப்பிடிப்பதன் மூலம் ஆய்வுப்பகுதியின் தண்ணீர்த் 
தட்டுப்பாட்டைக் களையலாம் என்பதை இந்த ஆராய்ச்சி நூல் தெரிவிக்கிறது . 
தனித்தன்மை வாய்ந்த நீர் மேலாண்மை ஆய்வின் சிறப்பு தண்ணீர்த் 
தட்டுப்பாட்டைக் களைதல் . இந்த ஆய்வு நூல் ஆய்வுப் பகுதியின் தண்ணீர்த் 
தட்டுப்பாட்டைக் களைய வழிகாட்டுகிறது . எனவே தனித்தன்மை வாய்ந்த நீர் 
மேலாண்மை ஆய்வுகளுக்கு இந்த ஆராய்ச்சி நூல் ஒரு எடுத்துக்காட்டாக 
இருக்கும் . 


பரிந்துரை 


காட்டாறு நதிப்படுகை மழைநீர் , நிலநீர் மேலும் கால்வாய் ஆகிய மூன்று 
வழிகளிலும் , பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நிலநீரின் மூலமாகவும் நீர்வளம் 
பெற்றுவருகின்றன . பொதுவாக இருபகுதிகளிலும் போதிய அளவில் நீர்வளம் 
இல்லை. நீர்மேலாண்மை வழிகளால் மட்டுமே இருபகுதிகளிலும் தொடர்ந்து 
நீர்வளம் பெறமுடியும் ஆய்வுப்படுகையில் மழைநீரைச் சேகரித்தல், நிலநீர்ச் செறிவு 
செய்தல் , கழிவுநீரை நன்னீராக்கிப் பயன்படுத்தல் , காவிரி ஆற்றின் வெள்ள 
நீரைப் பயன்படுத்தல் , நுண்பாசன முறை , ஆகியவற்றின் வாயிலாகக் கூடுதல் 
நீர்வளம் பெற வாய்ப்புள்ளது . இதைப்போல பல்கலைக்கழக வளாகத்தில் வளர்ந்து 
வரும் மக்கள் தேவைக்கு ஏற்ப இந்த வளாகத்தின் நீர்வளத்தைப் பெருக்கக் 
கீழ்க்கண்ட நீர் மேலாண்மை வழிகளைப் பின்பற்ற வேண்டும் . 
( 1 ) கூரை மழைநீரைச் சேகரித்தல் . 
( 2 ) தரை மழை நீரைத் தேக்கிப் பயன்படுத்தல் . 
( 3 ) பயன்படுத்திய தண்ணீரில் உற்பத்தியாகும் கழிவுநீரை நன்னீராக்கிப் 

பயன்படுத்தல் 
( 4 ) செயற்கை நிலநீர்ச் செறிவு செய்தல் . 
( 5 ) குடிநீர் வடிகால் வாரியத்திடமிருந்து நபருக்கு நாள் ஒன்றிற்கு 

குறைந்தது 50 லிட்டர் அளவு தொடர்ந்து தண்ணீர் பெற ஏற்பாடு 

செய்தல் 
( 6 ) காவிரி ஆற்றின் வெள்ள நீரைப் பயன்படுத்தல் . 

வளாகத்தில் பெய்யும் குறைந்த மழையிலிருந்து கூரை , தரைப்பரப்பு 
மேலும் நிலநீரையும் சேர்த்து வளாகத்தில் கிடைக்கும் ஆண்டு நீர்வளம் 3,28,592 
கனமீட்டர் . சராசரி மழையிலிருந்து கூரை , தரைப்பரப்பு மேலும் நிலநீரையும் 
சேர்த்து வளாகத்தில் கிடைக்கும் ஆண்டு மழைநீர் 4,95,778 கனமீட்டர் . 
வளாகத்தின் நிலநீருடன் , கூரை , தரை ஆகியவற்றில் கிடைக்கும் நீர்வளத்தையும் 
சேகரித்துப் பயன்படுத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் . தரை மழை நீரை 
வளாகத்தில் இருக்கும் சிறிய நீர் நிலைகளில் தேக்கி , கட்டிடம் கட்டுதல் , 
தோட்டம் , பசும்புல் தரை போன்றவற்றிற்குப் பயன்படுத்தலாம் . 


267 


1 . 


தற்பொழுது உள்ள மூன்று சிறிய நீர்நிலைகளில் 6,600 கன அடி 
தண்ணீர் தேக்கப்படுகிறது . வளாகத்தில் தரையில் கிடைக்கும் மழைநீரை முடிந்த 
அளவு தேக்கிப் பயன்படுத்த வேண்டுமாயின் , வளாகத்தில் தென்கிழக்குப் 
பகுதியில் ஒரு சிறிய நீர்நிலை புதிதாக அமைக்க வேண்டும் . இந்த நான்கு 
நீர்நிலைகளிலும் சுமார் 1,50,000 கனமீட்டர் அளவிலாவது கீழ்க்கண்ட அளவில் 
தரைமழை நீரைச் சேகரிக்க வேண்டும் . 

வடகிழக்கில் ஹெலிகாப்டர் இறங்கும் 5,000 கனமீட்டர் 

இடத்தில் உள்ள குளம் 
2 . முதுகலை மாணவர் விடுதி எதிரில் 

25,000 கனமீட்டர் 
உள்ள குளம் 
3 . மகளிர் விடுதி எதிரில் உள்ள குளம் 50,000 கனமீட்டர் 
4. தென்கிழக்கில் புதிதாக 

70,000 கனமீட்டர் 
அமைக்கவிருக்கும் குளம் 

தற்பொழுது பயன்படும் தண்ணீரில் உற்பத்தியாகும் கழிவுநீர் 265 
கனமீட்டர் . இக்கழிவுநீரை நன்னீராக்கி மீண்டும் பயன்படுத்த வேண்டும் . 
கழிவுநீரை நன்னீராக்கி அதைப் பசும்புல்தரை, தோட்டம் , மரம் , செடி , கொடிகள் 
ஆகியவற்றிற்குப் பயன்படுத்தலாம் . பல்கலைக்கழகப் பொருளாதாரத்தை 
வளப்படுத்தி இக்கழிவு நீரை கழிவறைகளுக்கும் பயன்படுத்தலாம் . இக்கழிவு 
நீரைப் பயன்படுத்துவதன் மூலம் அன்றாடம் பயன்படும் நிலநீரைக் குறைக்க வழி 
ஏற்படும் . 

செயற்கை முறை நிலநீர்ச் செறிவைப் பாரதிதாசன் பல்கலைக் கழக 
வளாகத்தில் இனிவரும் காலங்களில் தொடர்ந்து செய்ய வேண்டும் . 
அப்பொழுதுதான் , வேகமாகத் தாழ்ந்து வரும் நிலநீர்மட்டத்தை மேலும் தாழாமல் 
தடுக்க முடியும் . செயற்கை நிலநீர்ச் செறிவிற்கு இந்த வளாகத்தில் கூடுதலாக 
அமைக்கக் கூடிய ஒரு குளத்தையும் சேர்த்து நான்கு குளங்கள் மட்டும் 
போதாது . இங்கு பெய்யும் மழை முழுவதையும் சேகரித்துப் பயன்படுத்தும் 
அளவில் நீர் நிலைகள் அமைக்கத் திட்டமிடவேண்டும் . 

பாரதிதாசன் பல்கலைக் கழக வளாகத்தின் தெற்கில் உள்ள ஓடையில் 
இன்னும் மூன்று தடுப்பு அணைகளைக் குறிப்பிட்ட இடைவெளியில் கட்ட 
வேண்டும் . சுமார் 50 முதல் 100 இடங்களில் கசிவு நீர்க்குழிகளைத் தண்ணீர் 
ஓடும் பள்ளப் பகுதிகளில் பரவலாக அமைக்க வேண்டும் . குடிநீர் வடிகால் 
வாரியத்திடமிருந்து நபருக்கு நாள் ஒன்றிற்கு குறைந்தது 50 லிட்டர் குடிதண்ணீர் 
தொடர்ந்து பெற வேண்டும் . ஒவ்வொரு மாத முதல் வாரத்தில் எல்லாக் 
கிணறுகளிலும் நிலநீர் மட்டம் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு கிணற்றிலும் ஜனவரி , 
மேலும் ஜுலை மாத முதல் வாரத்தில் நிலநீர் எடுத்து வேதியல் பகுப்பு ஆய்வு 
செய்ய வேண்டும் . இங்கு உள்ள குளங்களில் தரமான மீன்களை வளர்த்து 
அவற்றை வளாக மாணவர் விடுதிக்குப் பயன்படுத்தலாம் . 

பாரதிதாசன் பல்கலைக் கழக வளாகத்தில் வானியல் ஆய்வு மையம் 
ஒன்றை அமைக்க வேண்டும் . இந்த மையத்தில் மழை , வெப்பம் , காற்றின் வேகம் 


268 


அதன் திசை , சூரியன் ஒளிரும் நேரம் போன்றவற்றைக் கணக்கிட வேண்டும் . 
இந்த வானியல் மைய ஆய்வுக் குறிப்புகள் பல்கலைக்கழக வளாகத்தின் 
சுற்றுச்சூழலை அறிய உதவும் . மேலும் ஆய்வுப்பகுதியின் நீர்வளம் கணக்கிய 
இந்த ஆய்வு மைய வானியல் குறிப்புகள் பெரிதும் உதவும் . 

பாரதிதாசன் பல்கலைக் கழக வளாகத்தில் வடக்குப் பகுதியில் உள்ள 
38 கட்டிடக் கூரையில் கிடைக்கும் மழைநீரை குழாய் வழியாக எடுத்து வந்து S1 
என்ற இடத்தில் உள்ள தரைகீழத் தொட்டியிலும் , தெற்குப் பகுதியில் உள்ள 29 
கூரைகளின் மழைநீரை S2 என்ற தரைகீழ்த் தொட்டியிலும் தேக்கி , அங்கிருந்து 
ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் வினியோகம் செய்ய வேண்டும் . கூரை மழைநீரையும் , 
நிலநீரையும் முறையாகப் பயன்படுத்தினால் வளாகத்தின் தண்ணீர்த் தேவையில் 
தன்னிறைவு அடைய ஓரளவு வாய்ப்பிருக்கிறது . எனவே கூரையின் பரப்பளவை 
ஆண்டிற்கு மூன்று முறையாவது சுத்தம் செய்ய வேண்டும் . கூரை மழைநீரைத் 
தேக்கி வைக்கும் தொட்டிகளையும் ஆண்டிற்கு மூன்று அல்லது நான்குமுறை 
சுத்தம் செய்ய வேண்டும் . கூரை மழைநீரை , அருகில் உள்ள துளைக்கிணறுகளில் 
செலுத்தி அவற்றின் நிலநீர் மட்டம் மேலும் தாழாமல் செய்வது அவசியம் . கூரை 
மழைநீரை நேரடியாகவோ அல்லது வடிகட்டும் தொட்டி வழியாகவோ 
துளைக்கிணற்றில் செலுத்தலாம் . ஆனால் கூரை மழைநீர் தூசி , குப்பை , மண் 
இல்லாமல் இருத்தல் அவசியம் வளாகத்தின் கழிவு நீரை நன்னீராக்குவதன் மூலம் 
நாள் ஒன்றிற்கு சுமார் 30 கிலோ சகதி கிடைக்கும் . இதை உடனுக்குடன் எடுத்து 
தோட்டம் , மரம் , செடி கொடி போன்றவற்றிற்கு உரமாகப் பயன்படுத்தலாம் . 
கழிவுநீரை நன்னீராக்குவதன் மூலம் நாள் ஒன்றிற்கு 48 கிலோ அளவுள்ள உயிரி 
வாயு ( Biogas ) உற்பத்தியாகும் . இந்த வாயுவை சமையல் , செய்யப் 
பயன்படுத்தலாம் . 

பாரதிதாசன் பல்கலைக் கழக வளாகத்தின் வேதியல் துறை மேலும் 
வேதியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் அமிலங்கள் , காரங்கள் 
பயன்படுத்தப்படுவதால் , அங்கு உற்பத்தியாகும் கழிவுநீரை அதற்கு ஏற்ற 
முறையில் நன்னீராக்கி அதன் பிறகே அவற்றை நன்னீராக்கும் ஆலைக்கு 
அனுப்ப வேண்டும் . 


பாரதிதாசன் பல்கலைக் கழக வளாகத்தின் மத்திய மேற்கு மேட்டுப் 
பகுதியியல் 500 கனமீட்டர் கொள்ளளவுள்ள தரைகீழ் தொட்டி ஒன்றை அமைத்து 
அதில் குடிநீர் வடிகால் வாரியத்திடம் இருந்து பெறும் குடி தண்ணீரைத் தேக்கிப் 
பயன்படுத்த வேண்டும் . 

2004 ஆம் ஆண்டில் உள்ள வளாக மக்கள் தொகை 2500.2010 ஆம் 
ஆண்டில் இங்குள்ள மக்கள் தொகை 5,000 . இந்த ஐந்து ஆண்டுகளில் பெருகிய 
ஆண்டு சராசரி மக்கள் தொகை 14.29 விழுக்காடு ஆகும் . இதே அளவு 
ஒவ்வொரு ஆண்டும் வளாகத்தின் மக்கள் தொகை பெருகும் என்று கூற 
முடியாது . சுமார் 10 விழுக்காடு அளவிற்கு மக்கள் தொகை பெருகலாம் . வளாக 
மக்கள் தொகை வருடத்திற்கு சுமார் 500 பேர் கூடுதலாகும் வாய்ப்புள்ளது . 


269 


நபருக்கு நாள் ஒன்றிற்கு 100 லிட்டர் தண்ணீர் வழங்குவதாக எடுத்துக் 
கொண்டால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 18,000 கனமீட்டர் அளவு நீர்வளத்தைக் 
கூடுதலாகப் பெருக்க வளாகத்தில் நீர் வள மேலாண்மை ஏற்பாடுகள் செய்ய 
வேண்டும் . நபருக்கு நாள் ஒன்றிற்கு 100 லிட்டர் தண்ணீர் வழங்குவதாக 
எடுத்துக் கொண்டால் , குறைந்த மழையிலிருந்து இவ்வளாகத்தில் கூரை மேலும் 
தரைப்பரப்பில் கிடைக்கக் கூடிய தண்ணீரை சுமார் 6,003 பேருக்கு ஒரு 
ஆண்டிற்கு வழங்க முடியும் . 

ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளாகம் சராசரி மழையைப் பெறுமாயின் , 
கூரையிலும் தரைப்பரப்பிலும் கிடைக்கக் கூடிய நீர்வளத்தை நபருக்கு நாள் 
ஒன்றிற்கு 100 லிட்டர் வழங்குவதால் சுமார் 10,583 பேருக்கு ஒரு ஆண்டிற்கு 
வழங்க முடியும் . எனவே பாரதிதாசன் பல்கலைக் கழக வளாக மழைநீரைச் 
சேகரித்துப் பயன்படுத்த வேண்டும் . 

சுமார் 1,000 சதுர மீட்டர் பரப்பளவில் உள்ள நீர் நிலையில் தரமான 
மீன்வளர்ப்பின் மூலம் ஆண்டு ஒன்றிற்கு 60 கிலோ மீன் உற்பத்தி செய்ய முடியும் 
என்று தமிழக மீன்வளத்துறை கண்டறிந்துள்ளது . இதன் மதிப்பு 30,000 ரூபாய் 
ஆகும் . வளாகத்தில் உள்ள நீர்நிலைகளில் தரமான மீன்களை வளர்ப்பதன் மூலம் , 
இவ்வளாகத்திற்குத் தேவைப்படும் மீன் தேவையைப் பூர்த்தி செய்ய நிறைய 
வாய்ப்புள்ளது . 
காட்டாறு நதிப்படுகை தொடர்ந்து தண்ணீர் பெறும் வழிகள் 

வளர்ந்து வரும் காட்டாறு நதிப்படுக்ைகுத் தேவைப்படும் தண்ணீரை 
தொடர்ந்து பெற மேலே கூறிய வழிகள் மட்டும் போதாது . காட்டாறு நதிப்படுகை 
மேலும் பல்கலைக்கழகப் பயன்பாட்டிற்குத் தொடர்ந்து தண்ணீர் பெற மேலும் 
பல வழிகள் உள்ளன அவை , 
1. காட்டாறு நதிப்படுகை விவசாயத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து 

தண்ணீர் எடுத்துவரும் உய்யக்கொண்டான் கிளை வாய்கால் 

ஒன்றை வளாகத்துடன் இணைக்க வேண்டும் . 
2. காவிரி ஆற்றின் வெள்ளநீரைப் பயன்படுத்த , இந்த ஆற்றில் 

மாயனூர் என்ற இடத்தில் கட்டப்படவுள்ள கதவணையிலிருந்து 

தண்ணீர் பெறவேண்டும் . 
3. நதிநீர்ப் பங்கீட்டு வழியில் மகாநதி , கோதாவரி , கிருஷ்ணா 

நதிகளிலிருந்து காவிரி ஆற்றில் விடப்பட உள்ள தண்ணீரையும் 
பயன்படுத்த இப்பொழுதே ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் . 

இவ்வழிகள் மூலமாக பல்கலைக்கழகத்திற்கு நாள் ஒன்றிற்கு 200 
கனமீட்டர் அளவு ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாகத் தண்ணீர் பெற முயற்சி 
செய்யவேண்டும் . காட்டாறு நதிப்படுகைக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 டி.எம்.சி 
அளவு கூடுதல் நீர்வளம் பெற வேண்டும் . மேலும் செயற்கை நிலநீர்ச் செறிவைக் 
கண்டிப்பாகக் கடைப்பிடிக்க வேண்டும் . மேலே விளக்கியுள்ள பல்வேறு 


19 


270 


V. 


நீர்மேலாண்மை வழிகளால் மட்டுமே பல்கலைக்கழக வளாகப் பகுதியில் தாழ்ந்து 
வரும் நிலநீர் மட்டத்தை மேலும் தாழாமல் தடுத்து தொடர்ந்து நிலநீரைப் 
பெறமுடியும் . பாரதிதாசன் பல்கலைக் கழகத்தில் மேற்கொள்ளப்படவிருக்கும் 
நீர் வள மேலாண்மைத் திட்டங்களான கூரை மழை நீரைச் சேகரித்தல் , கழிவு 
நீரை நன்னீராக்குதல் , செயற்கை நீர்ச் செறிவு , புதுக்குளங்கள் அமைத்தல் 
போன்ற மேலாண்மைத் திட்டங்களை ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் 
முடித்தல் வேண்டும் . 

ஆய்வுப் பகுதி நிரந்தர நீர்வளம் பெற கீழ்க்கண்ட நீர்வள மேலாண்மை 
வழிகளைப் பின்பற்ற வேண்டும் . 

i மழை நீர்ச் சேகரிப்பு . 
ii. செயற்கை நிலநீர்ச் செறிவு . 
ii . கழிவு நீரை நன்னீராக்கிப் பயன்படுத்தல் . 
iv . காவிரி ஆற்றின் வெள்ள நீரைப் பயன்படுத்தல் . 

விவசாயிகளின் நிலத்தில் பண்ணைக் குட்டைகள் அமைத்து 

மழை நீரைத் தேக்குதல் . 
vi. நுண் பாசன முறைகளைக் கடைப்பிடித்தல் 
vii . உய்யக்கொண்டான் கால்வாயின் கிளை வாய்க்கால் ஒன்றை 

பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இணைத்தல் . 
viii: இப்பல்கலைக்கழகத்திற்குத் தேவைப்படும் குடிதண்ணீரை 

தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திடமிருந்து பெறுதல். 
ix பாசனத் திறனை அதிகரித்தல் . 

ஆய்வுப் பகுதியில் உள்ள ஏரி மேலும் குளங்களில் தூர் எடுத்து 
இவற்றின் நீர் கொள்ளளவைக் குறையாது பார்த்துக் கொள்ள வேண்டும் . 
விவசாயிகளின் நிலத்தில் பண்ணைக் குட்டைகள் அமைத்து மழை நீரைச் 
சேகரிக்க வேண்டும் . நில நீர்ச் செறிவைத் தொடர்ந்து அமுல்படுத்த வேண்டும் . 
கழிவு நீரை நன்னீராக்கி அதை மக்களின் பிற பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்த 
வேண்டும் . பாரதிதாசன் பல்கலைக் கழகத்தில் கழிவு நீரை நன்னீராக்கப் 
பரிந்துரைக்கப்பட்ட கழிவு நீர் ஆலையை அமைக்க வேண்டும் . இங்கு பெய்யும் 
மழையில் கிடைக்கும் கூரை மேலும் தரைப் பரப்பு நீரைச் சேகரிக்க வேண்டும் . 

" நீர் மேலாண்மை ” என்ற இந்த அறிவியல் ஆராய்ச்சி நூலில் 
விளக்கப்பட்ட ஆய்வுகள் மேலும் நீர்மேலாண்மை வழிகளைப் பின்பற்றி 
உலகளவில் உள்ள பெரிய , மிகச்சிறிய பரப்பளவுள்ள ஆற்றுப்படுகைகள் மேலும் 
வளாகங்கள் அவற்றின் நீர் ஆதாரத்தைப் பெருக்கிப் பயனடைய முடியும் . எனவே 
இந்த அறிவியல் ஆராய்ச்சி நூல் , நீர் வளத்தில் தன்னிறைவடைய வழிக்காட்டும் 
ஒரு முன்னோடி ஆய்வு நூலாகக் காலத்தைக் கடந்து நிற்கும் என்பதில் 
ஐயமில்லை. 


2711 


காட்டாறு நதிப்படுகைக்கு மேலும் தேவைப்படும் ஆய்வுகள் 

ஒவ்வொரு ஆய்வுப்பகுதியின் இயற்கை மேலும் செயற்கை 
வளர்ச்சிகளுக்கு ஏற்ப , ஆய்வு நோக்கத்தைத் தாண்டிய சில ஆய்வுகள் ஆய்வுப் 
பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் ஏற்படும் . காட்டாறு 
நதிப்படுகையும் இதற்கு விதிவிலக்கு அல்ல . இக்கூடுதல் ஆய்வுகளும் 
ஆய்வுப்பகுதியின் நிலைத்த வளர்ச்சிக்கு உதவும் . காட்டாறு நதிப்படுகைக்குத் 
கூடுதலாகத் தேவைப்படும் ஆய்வுகள் : 
1. ஆய்வுப்பகுதியில் உள்ள அனைத்து வகைக் கூறைகளிலும் 

கிடைக்கும் மழை நீர் வளத்தைக் கணக்கிட வேண்டும் . 
2. மக்களின் அன்றாடப்பயன்பாட்டில் உற்பத்தியாகும் கழிவுநீர் மட்டுமே 

தற்பொழுது கணக்கிடப்பட்டுள்ளது . தொழிற்சாலைகளுக்குத் 
தேவைப்படும் தண்ணீர் , அதில் உற்பத்தியாகும் கழிவு நீர் 
கணக்கிடப்படவில்லை . இவற்றுடன் ஒவ்வொருவகை ஆலைக் கழிவு 
நீரையும் நன்னீராக்க ஏற்ற தொழில்நுட்பமும் ஆலைகளின் கழிவு நீரை 

நன்னீராக்க ஆகும் செலவும் கணக்கிடப்பட வேண்டும் . 
3. நுண் பாசன முறையில் சேமிக்க முடியும் நீர்வளம் 

கணக்கிடப்பட்டுள்ளது . ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற நுண்பாசன 

முறைகள் அதற்கு ஆகும் செலவு கணக்கிடப்பட வேண்டும் . 
4. இடத்திற்கு ஏற்ற செயற்கை நிலநீர்ச்செறிவு முறைகள் அதற்கு ஆகும் 

செலவு கணக்கிடப்பட வேண்டும் . 
5. இவ்வகை ஆய்வுகளினால் ஆய்வுப்பகுதி அடையும் பயன் மேலும் 

கூடுதலாகச் சேகரிக்க முடியும் நீர் வளம் ஆகியவற்றைக் கணக்கிட 

வேண்டும் . 
6. பாசனத்திறனை (irrigationefficiency ) எவ்வகைப்பாசன முறைகளில் , 

எந்த அளவு விழுக்காடு வரை கூடுதலாக்கலாம் , இதற்கு ஆகும் 
செலவு மேலும் இதனால் மிச்சப்படுத்தும் நீர் அளவு ஆகியவற்றைக் 

கணக்கிட வேண்டும் . 
7. வானிலை சார்ந்த ( Weatherrelated ) இயற்கை அழிவுகளைக் கூடுதல் 

வேகத்துடன் பருவகால மாற்றம் இயக்கி உலகை ஆட்டிப்படைத்து 
வருகிறது . பருவகால மாற்றத்தால் நீர்வளம் , உணவு உற்பத்தி , 
சுற்றுச்சூழல் ஆகியவை பெரிதும் பாதிப்படையும் . பருவகால 
மாற்றத்தால் கடல் மட்ட உயர்வும் மக்களைப் பாதிக்கும் . 
ஆய்வுப்பகுதி அமைந்துள்ள காவிரி ஆற்றுப்படுகை வெள்ளம் , புயல் , 
கடல் 

சீற்றம் , வறட்சி ஆகிய வழிகளில் பாதிப்படைவது இயற்கை . 2004 
ஆம் ஆண்டு நிகழ்ந்த ஆழிப்பேரலையால் ( Tsunami ) காவிரி 
டெல்டாவில் உயிரிழப்பு, பொருள் இழப்பு மட்டும் அல்லாது விவசாய 
நிலம் , நிலநீர் , ஆகியவையும் உவர் ஆகிவிட்டது . சுமித்திரா தீவு 


272 


நிலநடுக்கப் பகுதியில் தோன்றிய நிலநடுக்கம் மட்டுமே காவிரி 
டெல்டாவிற்கு ஆழிப்பேரலையை அனுப்பும் என்பதில்லை . அந்தமான் 
நிக்கோபர் தீவுகளும் நிலநடுக்கப் பகுதியில்தான் அமைந்துள்ளன . 
ஆகவே இவ்விரு பகுதிகளிலும் நிகழவிருக்கும் நிலநடுக்கத்தாலும் 
ஆழிப்பேரலை தோன்றி காவிரி டெல்டாவைப் பாதிக்கும் வாய்ப்புள்ளது . 
பருவ கால மாற்றத்தால் கடல் மட்டம் உயர்ந்து வருவதை ஆய்வுகள் 
உறுதிப்படுகின்றன . பெருகிவரும் வெப்பத்தைக் 
கட்டுப்படுத்தாவிட்டால் 2100 ஆம் ஆண்டு 1.4 டிகிரி சென்டிகிரேட் 
முதல் 5.48 டிகிரி சென்டிகிரேட் வரை உலக வெப்பம் உயரும் அபாயம் 
இருக்கிறது . 
அவ்வாறு வெப்பம் உயர்ந்தால் , கடல் மட்டம் 80 மீட்டர் அளவு உயரும் 
என்பதை யு.எஸ்.ஜி.எஸ் ( U.S.GS - United States Geological Survey ) 
ஆய்வு நிறுவனம் கணக்கிட்டுள்ளது . அக்காலக்கட்டத்தில் 80 மீட்டர் 
கடல் மட்ட உயரத்தில் இருக்கும் ஆய்வுப்பகுதி வரை கடல் நிலை 
கொள்ளும் அபாயம் இருக்கிறது . 
எனவே பருவகால மாற்றத்தால் ஆய்வுப்பகுதியின் நீர் வளம் , உணவு 
உற்பத்தி , சுற்றுச் சூழல் எந்த அளவு பாதிப்படையும் என்பதையும் , இந்த 
நிகழ்வுகளிலிருந்து ஆய்வுப் பகுதியைக் காப்பாற்றும் மேலாண்மை 
வழிகள் ஆகியவற்றைக் கண்டறிய இப்புதிய ஆய்வுகள் வழிகாட்டும் . 
கடல் மட்டம் 80 மீட்டர் உயர்ந்தால் திருச்சிராப்பள்ளிக்குக் கிழக்கில் 
உள்ள தமிழகம் முழுதும் கடலாகும் . இந்த நிகழ்விலிருந்து மக்களைக் 
காப்பாற்றும் வழிகளையும் திட்டமிட இக்கூடுதல் ஆய்வுகள் வழி 
காட்டும் . 


துணைநூற்பட்டியல் 


ADB , ( 2007 ). Achieving Water Security for Asia . Asian Development 

Water Outlook 2007 : Asian Development Bank , p . 247 . 
Alex de Sherbinin , ( 2008 ) . Water and Population Dynamics: Local 

Approaches to a Global Challenge , Workshop , IUCN - The World 

Conservation Union . 
Alley, W.M , ( 1999 ) . Sustainability of Groundwater Resources: U.S. 

Geological Survey Circular 1186 , USGS, p . 79 . 
Amber Brown , Marty D. Matlock , ( 2011 ). A Review of Water Scarcity 

Indices and Methodologies, Food, Beverage & Agriculture, University 

of Arkansas, The Sustainability Consortium , White Paper # 106 , p . 19 . 
American Water Works Association , ( 1973 ) . Groundwater, AWWA Manual 

M21 , Denver, Colorado, AWWA, p . 325 . 
Anik Bhaduri, Edward Barbier, ( 2005). Water Allocation Between States 

in Inter Basin Water Transfer in India . Inter -basin Transfer of Water 

in India Conference, Chapter V , p . 41 . 
Antonio Herman Benjamín , Cláudia Lima Marques, and Catherine Tinke, 

( 2005 ). The Water Giant Awakes: An Overview of Water Law in 

Brazil, Texas La Review , Volume, 83 : 2185 , pp . 2188-2244. 
Arnold Verruijt ( 1968 ) . A Note on the Ghyben - Herzberg Formula, Bulletin 

of the International Association of Scientific Hydrology, XIII, 4-12 / 

1968 , pp.43-46 . 
Asano , T, Tchobanoglous, G (1987). Municipal Waste Water Treatment 

and Effluent Utilization for Irrigation. Paper prepared for the Land 

and Water Development Division , FAO , Rome. 
Ayers, R.S , ( 1985 ) . Water Quality for Agriculture , Irrigation and Drainage , 

FAO , Rome, pp . 174-180. 
Balakrishnan , P , ( 1986 ) . Issues in Water Resources Development and 

Management and Role of Remote Sensing, ISRO Publications, 

Bangalore: ISRO . 
Baldev Sahai, A , Bhattacharya, Hegde, V.S , ( 1991 ). IRS IA Applications 

for Groundwater Targeting, Special Issue on Remote Sensing for 

National Development, Current Science , 61 , ( 3 & 4 ), pp . 172-179 . 
Balukraya, P.N , ( 2005 ). Derivation of Aquifer Parameters, Groundwater 
Flow and Mass Transport Modeling , For Assessment and 

23-37 . 
Management of Aquifer - DST Training Course , pp . 


274 


Bates, B.C , Kundzewicz, Z. W , Wu, S , Palutikof, J. P , ( 2008 ). Climate 

Change and Water .Technical Paper of the Intergovernmental Panel 

on Climate Change, IPCC Secretariat , Geneva , 2008 , p . 210 . 
Bear, J , ( 1972 ) .Dynamics of Fluids in Porous Media , American Elsevier, 

New York, NY, p . 255 . 
Bear, J , ( 1979 ) . Hydraulics of Ground Water, McGraw -Hill Book 

Company, New York, NY, p . 569 . 
Beck, A.E , ( 1981 ) . Physical Principles of Exploration Methods, John 

Willey and Sons , Inc. , New York , NY, p . 234 . 
Becky Oskin , ( 2012 ) . Melting Himalayas May Magnify Water Scarcity, 

Live Science , 12th September, 2012 . 
Bolch , T , Anil Kulkarni, ( 2012 ) . The State and Fate of Himalayan 

Glaciers, published in Journal, Volume 336 no . 6079 , Science on 

April 20 , 2012. pp . 310-314 . 
Brandi Nelson , M , ( 2008 ). Water Reform in Brazil: An Analysis of its 

Implementation in the Paraíba do Sul Basin and a Consideration of 

Social Marketing as a tool for its Optimal Success , 
http://deepblue.lib.umich.edu/bitstream/2027.42/60934/1/ 

BrandiMNelson_Practicum.pdf. 
Brown, R.F , ( 1978 ) . Artificial Groundwater Recharge as a Water 

Management Technique on the Southern High Plains of Texas and 

New Mexico: Texas Department of Water Resources, Report 220 , p . 31 . 
Brown, R.H , ( 1953 ) . Selected Procedures for Analyzing Aquifer Test 

Data . Journal of Census of India , ( 2006 ). Population Projections 

for India and States, 2001-2026 , p . viii . 
CGWB , ( 1998 ) . Groundwater Exploration in Tamil Nadu and Union 

Territory of Pondicherry as on 31.03.1996 , Central Ground Water 

Board, Chennai, p . 255 . 
CGWB , ( 2006 ) . Dynamic Groundwater Resources of India, Technical 

Report, CGWB , New Delhi, p . 120 . 
CGWB , ( 2007 ) . Ground Water Yearbook of Tamil Nadu and Union 

Territory of Pondicherry, 2005-2006 . Unpublished Report of 

CGWB , SECR , Chennai, p . 65 . 
CGWB , ( 2010 ) . Groundwater Scenario of India 2009-10 , Ministry of - 

Water Resources, Government of India , p . 26 . 
Chakkarapani, ( 1996 ) . Artificial Recharge Structures and Its Scope in 

Tamil Nadu, Proceedings, Groundwater Management, Institute for 
Water Studies, Chennai, pp . 1-9 . 


275 


Chandimal, W. P.A. I. M , Udayasena, S.D.N , Wijesekera, T. S , ( 2008 ). 

Development of a Tool for GIS Map Preparation Using Hand Held 
GPS Data, ENGINEER - Vol. XXXXI, The Institution of Engineers , 

No. 05 , pp . 126-132 . 
Chi , K , ( 1994 ) . Extracting Potential Groundwater Areas Using Remotely 

Sensed Data and Geographic Information Techniques. Proceeding 
of the Regional Seminar, Integrated Applications of Remote Sensing 
and Geographical Information System for Land and Water 

Resources Management, Bangalore, India, pp . 64-69 . 
Civilization.ca, Egyptian civilization , Canadian Museum of Civilization. 

Corporation, http://www.civilization.ca/cmc/exhibitions/civil/egypt/ 

egcivile.shtml. 
Columbia.edu ( 2011 ) . http://blogs.ei.columbia.edu/2011/04/04/from 

wastewater -to -drinking -water /. 
CPCB , ( 2007 ). Guidelines for Water Quality Monitoring, Central Pollution 

Control Board , Parivesh Bhawan , East Arjun Nagar, Delhi-32, p.40 . 
Dale Whittington, W. M , Hanemann , ( 2006 ) . The Economic Costs and 

Benefits of Investments in Municipal Water and Sanitation 
Infrastructure : A Global Perspective, Working Paper NO . 1027 . 
Department of Agricultural & Resource Economics , UCB , 

CUDARE Working Papers ( University of California, Berkeley ), p . 9 . 
Das , S , ( 1997 ) . Hydro Morphological Mapping in Groundwater 

Exploration Using Remotely Sensed Data - A Case Study in 
Keonjhar District, Orrisa, Journal Indian Society, Remote Sensing, 

25 ( 4 ): pp . 247-259 . 
Deb Roy, A , Shah , T , ( 1987 ) . Socio Ecology of Groundwater Irrigation 

in India, IWMI, Publication . 
Don Hinrichsen , Henrylito Tacio , ( 1996 ) . The Coming Freshwater Crisis 

is Already Here , p . 154 . 
Drake, M.J , Campins, H , ( 2005 ) . Origin of Water on the Terrestrial 

Planets . Asteroids, Comets , and Meteors . Proceedings of the 

International Astronomical Union , August 7 – 12 , 2005 , pp . 381-394 . 
Drought Advisory (2003 ). Home Water - Saving Methods, Washington 

State University . Brochure p . 2. http://cru.cahe.wsu.edu/ 

cepublications /eb0732 / eb0732.pdf. 
Duddin , M , ( 1988 ) . World Land and Water Resources, London , Hodder 

and Stoughton , pp . 4-69 . 


276 


Dukhovny, V , ( 1998 ) . Water Resources Management Strategy for the 

Aral Sea Basin . Paper Presented at the International Conference 

ofWater and Sustainable Development, Paris, pp . 1-6 . 
Dutt , D. K , ( 1987 ) . Trends in Groundwater Development and 

Management. Theme Paper on Groundwater, for First National 

Water Convention , 12-14 , November 1987 , New Delhi . 
Eaton, GP, ( 1974 ). Application of Surface Geophysics to Ground -water 

Investigations: U.S. Geological Survey Techniques of Water 

Resources Investigations Book 2 , Chapter D1 , pp . 85-106 . 
Edet, A.E , ( 1998 ) . Application of Remote Sensing Data to Groundwater 

Exploration : A Case Study of the Cross River State, Southeastern 
Nigeria, Journal Hydrogeology , pp . 394-404 . 

. 
EERE , ( 2004 ) . Wastewater Treatment Gas to Energy for Federal 

Facilities, Federal Energy management Program , Fact Sheet . 
U.S.Department of Energy, Energy Efficiency and Renewable 

Energy, EERE publication . 
Engelman, R , ( 1993 ) . Sustaining Water: Population and the Future of 

Renewable Water Supplies . Washington , D.C. , Population Action 

International, pp . 6-47 . 
EPA , ( 1995 ) . The Quality of Our Nation s Water: 1994. Washington, 

D.C. , Environmental Protection Agency, p . 209 . 
EPA . Water Conservation Tips for Industry, Fact Sheet. Connecticut 

Department of Environmental Protection , Water Management 
Bureau Permit Engineering and Enforcement Division , p . 2.http : // 

infohouse.p2ric.org/ref/01/00524.pdf. 
EPA , ( 2010 ) . Five Years of Savings , 2010 Accomplishments 

Environmental Protection Agency, Water Sence , p . 2. http :// 
www.epa.gov/ow m / water - efficiency /docs / 

WSAR2010_FINAL_508.pdf. 
Ernold , GE, Buzas, ZS , ( 2005 ) . Groundwater, Economic Commission 

for Europe of Transboundary in Europe , p . 329 . 
Esposito, Tsuchihashi, K , R , Anderson , J , Selstrom , J. ( 2005 ). The Role 

of Water Reclamation in Water Resources Management in the 

21st Century. Water Environment Federation , p , 8633 . 
Ester, K , Dixon , J , Hufschmidt, M , ( 1986 ) . Watershed Resources 

Management. An Integrated Framework with Studies from Asia 
and the Pacific ; Studies in Water Policy Management, No.10 , 
London : West View Press, p . 342 . 


277 
FAO , ( 1993 ). The State of Food and Agriculture 1993, printed in Italy. 
FAO , (2003 ) . Agriculture Food and Water, UN Publication . 
FAO , ( 2003 ) . Review of World Water Resources by Country, Water 

Reports 23 , Food and Agriculture Organization of the United 

Nations, Rome, p . 532 . 
FAO , ( 2012 ) . The State of Food Insecurity in the World 2012. Food and 

Agriculture Organization Of the United Nations, Rome , p . 61 . 
Fletcher G. Driscoll, ( 1987 ) . Groundwater and Wells, Second Edition , 

Johnson Filtration System Inc., St. Paul, Minnesota 55112 , p . 1089 . 
GEC , ( 1997 ) . Report of the Groundwater Resource Estimation 

Committee, Groundwater Resource Estimation Methodology, 

CGWB , New Delhi - 1997, p . 107 . 
Gleick , H. Peter, ( 1993 ) . Igor Shiklomanov s Chapter, World Fresh Water 

Resources and Water in Crisis : A Guide to the World s Fresh Water 

Resources, Oxford University Press, New York , p . 359 . 
Gleick , H. Peter, (2003 ) . Global Fresh Water Resources: Soft Water 

Path Solutions for the 21st Century, Okland , California, pp . 1524-1528 . 
Gleick , H. Peter, ( 2005 ). Basic Water Requirement for Human Activities: 

Meeting Basic Needs, Pacific Institute for Studies in Development, 

Environment, and Security, Oakland , California, pp 83-92.. 
Gleick , H. Peter, ( 2008-2009 ) . The World s Water, Island Press , 

Connecticut Avenue, Suite 300 , Washington , DC , 2009 , p . 402 . 
Glenn M. Duffield , President, HydroSOLVE , Inc. in . 
Global Water Partnership , ( 20102 ) . Dublin - Rio Principles, IWRM 

Strategies are Based on the Four Dublin Principles Presented at 
the World Summit in Rio de Janeiro in 1992. http://www.gwp.org/ 

The -Challenge /What -is - IWRM /Dublin - Rio -Principles /. 
Golder Associates, (2010 ).Groundwater Investigation in Site Assessment, 

Technical Guidance for Contaminated Sites, Report No.07.1412-0162, p.38. 
GOV.cn ( 2005 ) . Songhua River Polluted, Government Takes Measures. 

Chinese Government s Official Web Portal. http://english.gov.cn/ 

2005-11 /25 /content_108891.htm . 
Gowthaman , B , ( 2001 ) . Hydrogeochemcial Investigations of Fresh 

Groundwater Resources Along Ramanathapuram Coast, Tamil 
Nadu . National Workshop on Water Resource and Water Quality 
Management for Sustainable Drinking Water Supply, Proceedings, 


pp . 91-95 . 


20 


278 


Grail Research.com , ( 2009 ) . Water - The India Story . http : // 

www.grailresearch.com/pdf/ContenPodsPdf/Water 

The_India_Story.pdf, p . 40 . 
Greer, C , ( 1979 ) . Water Management in the Yellow River Basin ofChina, 

Austin : University of Texas, pp . 265 . 
Heath , R.C , ( 1968 ). Introduction to Ground - Water Hydrology , Jhon Wiley 

and sons, Inc. , New York , NY, p . 284 . 
Helen Roeth , Leena Wokeck , Richard Heeks, Richard Labelle , ( 2008 ). 

ICTs and Climate Change Mitigation in Developing Countries, 

Strategy, Brief 4 , p . 12 . 
Hem , J.D , ( 1991 ) . Study and Interpretation of the Chemical 

Characteristics of Natural Water, Book 2254 , 3rd Edition , Scientific 

Publication , Jodhpur ,p . 263 . 
History world.net , History of Mesoamerican Civilization , http : // 

unesco.uiah.fi/water/material/03_water_and_civilisation_html. 
Howle , J.F , ( 1997 ) . Determination of Specific Yield and Water Table 

Changes Using Temporal Microgravity Surveys at Lancaster, 
Antelope Valley, California , U.S. Geological Survey Water 

Resources Investigations Report 03 , pp.72-81 . 
IEI , ( 2010 ). Efficient Groundwater -based Irrigation in India : Regional 

Energy Initiative - Asia International Energy Initiative (IEI), p . 61 . 
IGRAC , ( 2004 ) . Short Description of Global Groundwater Regions. 

International Groundwater Resources Assessment Centre http : // 

www.igrac.nl/, Version 04.2004_1, pp . 1-6 .. 
Igor S , Zektsr, Lorne G Everett, ( 2004 ) . Groundwater Resources of the 

World and Their Use , IHP - VI , Series on Groundwater No.6 , 
Published by the United Educational, Scientific and Cultural 

Reorganization 7 , place de Fontenot, Paris. 
Indiawaterportal.org , ( 2010 ) . http://www.indiawaterportal.org/node/35095. 
IPCC , ( 2007). Climate Change 2007 , Fourth Assessment Report ( AR4 ), 

Intergovernmental Panel on Climate Change, Geneva, Switzerland, p .104 . 
IWMI, Ch.7 , ( 2005 ) . Water Use and Productivity in a River Basin , 

Pathways for Increasing Agricultural Water Productivity, IWMI 

Part 3 , Ch4-7,280 , pp . 278-310 . 
Jacob Burke, Karen Villholth , (2000 ) .Groundwater: A Global Assessment 

of Scale and Significance, IWMI, Part 4 Chapter, pp . 8-16 . 
Janagarajan , S , ( 1993 ) . Deterioration of Tank irrigation system In Tamil 

Nadu, India : Socio Economic Factors and remedies, International 
Conference on Water Harvesting by Tamil Nadu Agricultural 
University 


279 


Jha, B.M , Sinha , S.K , ( 2005 ). Towards Better Management of Ground 

Water Resources in India, Central Ground Water Board Publication , p . 25 . 
Joachim , von Braun , ( 2007 ). The World Food Situation , International 

Food Policy Institute, Washington DC , UN publication , p . 576 . 
Joe Gelt , ( 1997 ) . Sharing Colorado Water: History, Public Policy and 

the Colorado River Compact, Arroyo , August 1997 , Volume 10 , No. 1 . 
Joanne Zygmunt, ( 2007 ). Hiddend Water. A Waterwise Briefing First 

published February 2007, © Waterwise, 1 Queen Anne s Gate London 

| SW1H9BT, p.35. 
Julian Cribb, ( 2009 ). Food Shortage is a Bigger Problem , October 13 , 2009 . 
Kalipada Chatterjee, ( 2009 ) . Water Resources of India, p.5 . http : // 

www.climatechangecentre.net/pdf/WaterResources.pdf 
Karanth , K.R , ( 1987 ) . Ground Water Assessment, Development , 

McGraw Hill Publishing Company limited . New Delhi , p . 720 . 
Kumar, C.P , ( 1977 ) . Estimation of Natural Ground Water Recharge , 

ISH Journal of Hydraulic Engineering, 3 , ( 1 ) , pp . 61-74 . 
Lamas , M.R , Martínez - Santos, P , ( 2005 ) . Intensive Groundwater Use : 

Silent Revolution and Potential Source of Social Conflicts, Journal 

of Water Resources Planning and Management. 
Lennetch.com , Water, Food and Agriculture , Online document. 
Leonard , F , Konicw and Eloise Kendy, ( 2003 ). Groundwater Depletion : 

A Global Problem Hydrology Journal, 13 , pp . 317-320 . 
Majumdar, R.K , Das, D , ( 2011 ) . Hydrological Characterization and 

Estimation of Aquifer Properties from Electrical Sounding Data in 
Sagar Island Region , South 24 Parganas, West Bengal, India , Asian 

Journal of Earth Sciences , 4 : pp . 60-74 . 
Manju , B , ( 2004 ) . Resources Atlas of TiruchirapalliTaluk, Tiruchirapalli 

District, Tamil Nadu, India, Using GIS , p . 50 . 
Manoharan, A , Murugappan , A , ( 2012 ). Estimation of Runoff in an 

Ungauged Rural Watershed , Tamil Nadu State, India , International 
Journal of Engineering Science and Technology ( IJEST), Vol. 4 
No.02 , February 2012 , pp . 41-49 . 

. 
Marc Overmars, Sasha Beth Gottlieb , ( 2009 ) . Perspectives on Water 

and Climate Change Adaptation. Adapting to Climate Change in 
Water Resources and Water Services in Caribbean and Pacific 
Small Island Countries. 5th World Water Forum ( Istanbul, 2009 ) from 
a Small island Countries Perspective, p . 16 . 


280 


Mari Bhat, P.N , ( 2008 ) . Demographic Scenario , 2025 , Institute of 

Economic Growth , Delhi, p . 15 . 
Mathew Kurian , ( 2004 ). Institutions for Integrated Water -Resources 

Management in River Basins :An Analytical Framework , Working 

Paper 78 , International Water Management Institute, p . 19 . 
Meier, F.M , ( 1983 ) . Snow and Ice in a Changing Hydrological World , 

Journal of Hydrological Society, 28 , pp . 3-21 . 
Meinzer, Oscar Edward , ( 1923 ). Outline of Groundwater Hydrology, 

With Definitions, USGS Water Supply Paper: 494 , U.S . Government 

Printing Office, Washington , D.C. , 20402 , p . 71 . 
Michael , J , Drake, Humberto Campins, ( 2005 ). Origin of Water on the 

Terrestrial Planets. Proceedings IAU Symposium , No. 229 , 2005 . 
MOWR , ( 2003 ). Census ofMinor Irrigation Schemes : 2000-01, Ministry 

of Water Resources, India . 
Ministry of Housing and Urban Poverty Alleviation , ( 2010 ). Guidelines 

for GIS Mapping, MIS Development and Integration of GIS with 

MIS , Report of Sub -Committee Rajiv Awas Yojana, p . 19 . 
Ministry of Water Resouces , ( 2009 ) . Report of the Groundwater 

Resource Estimation Committee . Groundwater Resource 

Estimation Methodology, New Delhi, 2009 , P.107. 
Narasimha Prasad, N.B , ( 1983 ) . Hydrogeochemcial Investigation of 

Bhadra Basin . Proceedings of National Seminar Assessment. 

Development Management. OfGroundwater Resources, pp . 367–377 . 
Natarajan, P.M , Geomorphological Setting and the Origin of Land Forms 

of TamilNadu Based on Remote Sensing Approach , Indian journal 

of Geomorphology , Volume 9 Number 1 & 2 , 2004 , pp . 63-72 . 
Natarajan , P.M , ( 1995 ) . Remote Sensing Techniques for the 

Geomorphologic Study of Various Environments of Tiruchirapalli 
District, Tamil Nadu , Abstract - Cum Souvenir, Second National 
Conference on Natural Resources Environment and Sustainable 

Development, p . 83-92 . 
Natarajan , P.M , ( 1997). Application ofRemote Sensing and Conventional 

Techniques for Groundwater Targeting in Tamil Nadu . Proceedings 
of the National Symposium on GPS and Geological Remote Sending 

(NAGRES -970 ), Bharathidasan University, pp . 68-77 . 
Natarajan, P.M , ( 1997 ) . Application of Remote Sensing Techniques to 

Identify the Favorable Geological and Geomorphologic Settings for 
Artificial Recharge to Harvest the Rainwater in Tamil Nadu , India , 
Programme and Book of Abstracts, International Conference of 
Management of Drinking Water Resources, Chennai, p.72 . 


281 


Natarajan , P.M , ( 1998 ) . Application of Remote Sensing to Study the 

Hydrogeolocical Condition of Kollimalai and Pachamalai Hills and 
Its Environs - a Portion of Eastern Ghats of Tamil Nadu. Abstract, 
National Seminar on Conservation of Eastern Ghats , Environment 
and Protection Training and Research , Institute ( EPTRI ) , 

Hyderabad, p . 4 . 
Natarajan , P.M , ( 2000 ). Remote Sensing and Conventional Approaches 

to Identify the Potential Geological and Geomorphologic Settings 
of Tamil Nadu , Proceedings of State Conference on Groundwater 
Exploration Techniques , Organized by the Department ofGeology, 

National College, Trichy, pp . 116-120. 
Natarajan , P.M , ( 2000 ) . Strategies to Attain Self- sufficiency in the 

Sectoral Water Resources Demand of Tamil Nadu During 2050 
AD and Beyond – Based on Conventional and Remote Sensing 

Approaches. Proceedings, Eighth National Water Convention ,pp . 54-61. 
Natarajan , P.M , ( 2002 ) . Water Vision to Attain Sustainable Water 

Resources Development 2050 AD and Beyond. International 
Conference on Globalization and Sustainable development : 
Perspectives of Digital Revolution and Environmental Management, 

Proceedings Volume I , pp . 120-135 . 
Natarajan , P.M , Shambhu Kallolikar ( 2002 ). Application of Remote 

Sensing and Geographic Information System Approaches for the 
Salt Water Intruded Tamil Nadu Coastal Zone Management, 
Geometrics 2002, Proceedings, Conference on IT Enabled Special 

Data Services , pp . 165 - 178 . 
Natarajan , P.M , ( 2007 ) . Call for Steps to Save Water Resources, The 

Hindu News Paper, 11.10.2007 . 
Natarajan P.M , ( 2008 ) . India Likely to Run Short ofWater Before 2050 , 

Says Study, 13.10.2008 , The Hindu News Paper. 
Natarajan , P.M , Ramachandran , N , Shambhu Kallolikar, Ganesh , A , 

( 2010 ) . Climate Change Threats on Water Resources. International 
Conference on Climate Change and Environment ( ICCE - 2010 ) , 

Abstract Volume, p . 42 . 
Natarajan , P.M , Ramachandran , N , Shambhu Kallolikar, Ganesh , A , 

( 2010 ). Impact of Climate Change on Water Resources of Islands, 
International Conference on Climate Change and Environment 
( ICCE - 2010 ) , Abstract, p . 27 . 


282 


Natarajan , P.M , Ramachandran, N , Shambhu Kallolikar, ( 2010 ). Impact 

of Climate Change on the Indian Water Resources, Proceedings 
Volume, National Seminar on Climate Change, Centre for Climate 

Change, Periyar Maniammai University, Thanjavur, , pp.1-16 . 
Natarajan , P.M , Ramachandran , N , Shambhu Kallolikar, ( 2010 ) . Impact 

of Climate Change on the Indian Water Resources , Proceedings 
Volume, National Seminar on Climate Change, Centre for Climate 

Change, Periyar Maniammai University, Thanjavur,, pp.1-16 . 
Natarajan, P.M , N , Shambhu Kallolikar, Ganesh, A , ( 2011 ) . Emerging 

Trends in Water Management Strategies to Attain Sustainable 
Water Resources in Tamil Nadu, Abstract, International Conference 

on Emerging Green Technologies , 27-30 , July, 2011 , p . 11 . 
Natarajan, P.M , Ponnavaiko, M , Ramachandran, N , Shambhu Kallolikar, 

Ganesh , A , ( 2011 ) . Threats of Climate Change on Water, Food , 
Livelihood and Energy Securities of People . Ninety Eighth Session 
of the Indian Science Congress , Chennai, 2011 , Section of 

Environment Science , Abstract, pp . 24-27 . 
Natarajan , P.M , Ramachandran , N , Shambhu Kallolikar, Ganesh , A , 

( 2011 ) . Strategies to Arrest the Threats of Climate Change on Water 
Resources, Proceedings, 43rd Annual Water Convention Chennai 

2011 Indian Water Works Association , pp . 73-78 . 
Natarajan , P.M , Ramachandran , N , Shambhu Kallolikar, Ganesh , A , 

( 2011 ). Challenges of Climate Change on the Indian Water 
Resources and the Strategies to Arrest the Threats . Workshop 
Volume on Challenges Ahead in the Groundwater Sector of TamilNadu, 

Central Groundwater Board, pp. 141-158 . 
Natarajan , P.M ,Shambhu Kallolikar, ( 2004 ).Rainwater Harvesting New 

Approaches for Sustainable Water Resources Development, Sarma 

Sanatorium Press, Pudukottai, p . 230 . 
Natarajan , P.M , Shambhu Kallolikar, Chandrasekar, B , Ganesh A ,( 2011 ). 

Emerging Water Resources Management Trends to Attain 
Sustainable Water Resources Development in the Cauvery Delta 
Watershed - Tamil Nadu, India . Water Environment Federation 

Conference , USA , 2012 , Proceedings, ( soft copy ). 
Natarajan P.M , Shambhu Kallolikar, Ganesh A , ( 2012 ). Water Resource 

Management Strategies to Bridge the Water Supply and Demand 
Gap and to Attain Sustainable Water Resource Development in 
Kattar Sub - basin of Cauvery River basin , Tamil Nadu, India , VI 
World Aqua Congress 2012 , Proceedings, pp . 90-101 . 


283 


Natarajan, P.M , Shambhu Kallolikar, Ganesh , A , ( 2012 ) . Rain Water 

Harvesting and Artificial Groundwater Recharge to Bridge the 
Water Supply and demand Gap of Cauvery Delta , Tamil Nadu State , 
India, National Seminar on Rain Water Harvesting Artificial Ground 
Water Recharge , by Water Resources Department New Delhi , 

Proceedings , Volume ( soft copy ). 
நடராசன் . ப . மு , ( 1992 ). தமிழகத்தின் நிலவியல் அமைப்பும் நிலநீர் 

வளமும் , தமிழக அறிவியல் பேரவை முதற் கூட்டம் , பொது அமர்வு . 
நடராசனஇ ப.மு , சம்பு கல்லோலிகர் (2004 ). மழை நீர்ச் சேகரிப்பு , 

புது வழிமுறைகள் தண்ணீர்த் தன்னிறைவு , Sarma Sanatorium 

Press Pudukottai, 2004 , p . 242 . 
நடராசன் . ப . மு , ( 2009 ). பாரதிதாசன் பல்கலைக்கழகப் பல்கலைப் 

பேரூர் வளாகம் தண்ணீர் தேவையில் தன்னிறைவு அடையும் 
வழிகள் , பாரதிதாசன் பல்கலைக்கழகம் , திருச்சிராப்பள்ளி , 

பல்கலைக்கழக வெளியீடு . 
நடராசன் . ப . மு , ( 2010 ) . தமிழ்நாட்டின் காவிரி படுகையின் 

மழையையும் , வெள்ளத்தையும் சேகரித்துப் பயன்படுத்தும் 

வழிகள், உலகத் தமிழ் செம்மொழி மாநாடு , கோயமுத்துார் , ப . 255 . 
Nath , S.K , ( 2000 ). Geophysical Prospecting for Groundwater, Oxford 

& IBH Publishing Company , Private Limited , New Delhi , p . 256 . 
National Water Policy , ( 1987 ) . National Water Policy New Delhi , 

Government of India . Ministry of Water Resources , Government 

of India publication . 
National Water Policy , ( 2002 ) . National Water Policy New Delhi , 

Government of India . Ministry of Water Resources, Government 

of India publication . 
Nature and The Hindu, ( 2010 ) . Evidence of Water Eyes on 24 Themis 

Asteroid sSurface , TheNatureApril29,2010and TheHinduApril29,2010. 
Nwankwoala , H.O , Udom , G.J , ( 2011 ) . Hydrogeochemical Evaluation 

of Groundwater in Parts of Eastern Niger Delta , Nigeria 
Department of Geology, University of Port Harcourt , P.M.B5323, 
Choba, Port Harcourt, Nigeria , Journal of Academic and Applied 

Studies Volume , 1 ( 2 ) July 2011 , pp . 33-58 . 
OCHA , ( 2010 ). Water Scarcity and Humanitarian Action : Key Emerging 

Trends and Challenges Occasional Policy Briefing Series. Policy 
Development and Studies Branch , UN Office for the Coordination 

of Humanitarian Affairs ( OCHA) , Brief No. 4 : p . 
People and Planet , ( 2008 ) . I Water Shortages . http : // 

www.peopleandplanet.net/?lid=26330&section=38&topic=26 . 


284 


P.W.D , Government of Tamil Nadu, ( 2001 ) . Water Resources, 

Environmental Planning Frame Work for Water Resources 

Management in Tamil Nadu , Final Draft, Government Publication . 
P.W.D , Government of Tamil Nadu, ( 2002 ). Ground Water Resources 

of Tamil Nadu , Government Publication , p . 45 . 
Paul Wyrwoll, ( 2012 ) . India s Groundwater Crisis , Australian National 

University, Australia, Global Water Forum , University publication , p . 35 . 
Pescod , M.B , ( 1992 ) . Wastewater Treatment and Use in Agriculture - 

FAO Irrigation and Drainage Paper 47 , Director, Publications 
Division . Food and Agriculture Organization of the United Nations, 

Viale delle Terme di Caracalla, 00100 Rome, Italy. 
Pettyjohn , W.A , ( 1981). Introduction to Artificial Groundwater Recharge : 

Westerville, Ohio , National Ground Water Association , p . 44 . 
Plusquellec , H , ( 1994 ). Water Control in Irrigation Systems, World Bank 

Technical Paper no 242. May, p . 532 . 
Poland, J.F , ( 1960 ) . Land Subsidence in the San Joaquin Valley and Its 

Effect on Estimates of Groundwater Resources : International 

Association ofScientific Hydrology, IASH Publication 52, pp . 324-335 . 
Population Institute , ( 2010 ) . The Current Situation . http : // 

www.populationinstitute.org/external/files/Fact_Sheets/ 

Water_and_population.pdf. 
Population Report, ( 2005 ). Solutions for a Water -Short World , published 

by the Population Information Program , Center for Communication 
Programs. The Johns Hopkins School of Public Health , 111 Market 

Place, Suite 310 , Baltimore , Maryland 21202-4012 , USA . 
Racy Mehan III, G ( 2010 ) . Hard and Soft Paths to 21st Century Water 

Management , http://www.eng.umd.edu/sites/default/files/ 

sustainability /21st -Century -Water-Mgt-Review.pdf. 
Raghunath , H.M , ( 1987 ) . Groundwater, New Delhi : Wiley Eastern 

Limited, pp . 343-347. 
Ralph, C. Heath , ( 1987 ) . Basic Groundwater Hydrogeology, United 

States Government Printing Office, US , Geological Survey, pp . 88 . 
Ramasamy Sakthivel, ( 1999 ). Groundwater Mover : ent in India, IWM , p . 352. 
Reinders, F , ( 2000 ) . Micro- irrigation :A World Overview . Proceedings, 

Sixth International Micro - Irrigation Congress , Capetown , South 

Africa, pp . 4-10 . 
Richard Bates, C , Ruth Robinson , ( 2000 ). Geophysical Surveys for 

Groundwater Modeling of Coastal Golf Courses Parivesh Bhawan , 


285 


Eage 62nd Conference and Technical Exhibition - Glasgow , 

Scotland, 29 May - 2 June 2000 , p.5 . 
Robert J. Rojers, ( 1987 ) . Geochemical Comparison ofGroundwater in 

Areas of New England, New York , Pennsylvania, Water Resources 
Division US , Geological Survey, Vol.27, No.5 , Groundwater, pp . 

690-712 . 
Rushton , K.R , ( 1978 ). Estimating Transmissivity and Storage Coefficient 

from Abstraction Well Data , Groundwater, Cambridge Press, 

London , 16 , ( 2 ), pp . 14-29 . 
RVCG ( 2011 ). River Valley Civilization Guide, Indus Valley Civilization . 

http://www.rivervalleycivilizations.com/indus.php. 
Samuel Larsen , T. L , ( 2004 ). Lack of Freshwater Throughout the World , 

International Environmental Problems & Policy, University of 

Wisconsin - Eau Claire, USA . 
San Diego Country Water Authority, ( 2005 ). General Conditions and 

Standard Specifications, 2005 Edition . http://www.sdcwa.org/sites/ 

default/ files/ files/8_5_3_1_ConditionsStandard Specs.pdf. 
Sarbani Mukherjee, ( 2007 ) . Groundwater for Agricultural Use in India : 

An Institutional Perspective , Working Paper, Workshop on 

Agriculture , p.39 . 
Sastri , J.C.V, ( 1976 ) . Chemical Quality of Water from Different 

Lithological Units in Karnataka State , National Seminar 
Hydrogeological Problems Related Development , Power and 

Industries, Karnataka, Proceedings, pp . 123-132 . 
Sathish Chandra, ( 1979 ) . Estimation and Measurement of Recharge to 

Groundwater for Rainfall, Irrigation and Influent Seepage 
International Seminar on Development and Management of 

Groundwater Resources, Proceedings, pp . 75-87 . 
Schoeller, H , ( 1967 ). Qualitative Evaluation of Ground Water Resources 

( in Methods and Techniques of Ground Water Investigations and 

Development ), Water Resource Series, 33 , UNESCO , pp . 44 – 52 . 
Sendlein , L.V.A , ( 1981 ) . Surface Geophysical Methods for Groundwater 

Monitoring, Part 1 , Groundwater Monitoring Review , USGS, 1. ( 3 ), 


pp . 42-46 . 


Sharad K. Jain , ( 2008 ). Impact of Retreat of Gangotri Glacier on the 

Flow of Ganga River, Opinion, Current Science , Volume 95 , NO . 

8 , 25 October, 2008 , pp . 1012-1014 . 
Sharad , K. Jain , ( 2012 ) . Sustainable Water Management in India 

Considering Likely Climate and Other Changes, Current Science, 
Volume, 102 , NO.2 , 25 JANUARY, 2012 , pp . 177-188 . 


286 


Siebert, S , Burke, J , Faures, J. M , Frenken , K , ( 2010 ) . Groundwater 

Use for Irrigation - A Global Inventory, Published in Hydrology Earth 

System Science Discussion , p . 325 . 
Somashekhara Reddy, S.T, ( 1989 ) . Declining Groundwater Level in 

India . Water Resources Development, Volume 5 , No. 3 , pp . 83-90 . 
Somini Sengupta , (2007 ) . Glaciers in Retreat, Published in New York 

Times , July 17 , 2007 . 
Subramanian , K.S , (2001) . Geology of Tamil Nadu and Pondicherry, 

ISBN : 81-85867-47 - X , Published , Geological Society of India, 

Bangalore , p . 192 . 
Suhail Jalbout, ( 2011 ) . Origin of Water on Earth , The Science Forum 

Journal, pp . 25-32 . 
Suppakorn Chinvanno, (2009 ).Information for Sustainable Development 

in Light of Climate Change in Mekong River Basin , pp . 108-115 . 
Tasha Thong, ( 2010 ) . How Water has Helped the Evolution of Human 

Civilizations. http://www.helium.com/items/2006450-how-water 

has helped -the -evolution -of-human - civilizations. 
Census, ( 2011 ) . Tamil Nadu Population Census data 2011. http : // 

www.census2011.co.in/census/state/tamil nadu.html. 
Terje Tvedt, ( 2005-2006 ) . A History of Water, Series 1 , University of 

Bergen . http://www.uib.no/geografi/nyheter/2010/11/a-history-of-water. 
The history.org , Ancient Western Asia and the Civilization of 

Mesopotamia , http://www.historyguide.org/ancient/lecture2b.html. 
Theis , C.V , ( 1935 ) . The Relation Between the Lowering of the 

Piezometric Surface and the Rate and Duration of Discharge of a 
Well Using Groundwater Storage, American Geophysical Union , 

16 , pp . 519-524 . 
Theis, C.V, ( 1963 ) . Estimating Transmissibility of Water Table Aquifer 

from Specific Capacity of Well ( in Methods of Determining 
Permeability, Transmissibility and Draw Down Complied by Bay 

Bentall ), USGS Water Supply Paper, 1536-1 , pp . 332-336 . 
Todd, D. K , ( 1959 ) . Annotated Bibliography on Artificial Recharge of 

Groundwater Through 1954 : U.S. Geological Survey Water -Supply 

Paper 1477 , p . 115 . 
Todd, D.K , Larry, W. Mays, ( 1980 ) . Groundwater Hydrology, John Wiley 

and Sons, New York , p . 535 . 
Tom Waako Simon Thuo, ( 2009 ) . Impact of Climate Change on the 

Nile River Basin , Focus, Nile Basin Initiative (NBI), Nile Basin 
Secretariat, Entebbe , Uganda, pp . 19-21. 


287 


Tushaar Shah , David Molden , ( 2000 ). The Global Groundwater Situation: 

Overview of Opportunities and Challenges, Colombo, Sri Lanka : 

IWMI . 
Tushaar Shah , ( 2010 ) . India s Ground Water Irrigation Economy: The 

Challenge of Balancing Livelihoods and Environment, International 

Water Management Institute , p . 22 . 
U.S. Code of Federal Regulations, ( 2000 ) . National Primary Drinking 

Water Regulations: U.S. Code of Federal Regulations, Title 40 , 

Part 141 , July 1 , 2000 edition. 
UNDP, ( 2006 ) . Human Development Report, UN , Publication , p . 256 . 
UNEP, ( 2009 ) . Vital Water Graphics, UNEP. 
http://www.grida.no/graphicslib/detail/water-withdrawal-and 

consumption -the -big - gap_f72d . 
UNEP, ( 2010 ) . Sick Water ? The Central Role of Wastewater 

Management in Sustainable Development , United Nations 
Environment Protection , Printed by Birkeland Trykkeri AS , Norway , 


pp . 85 . 


UNESCO , ( 2001 ). Internationally Shared ( Transboundary ) Aquifer 

Resources Management, A Framework Document, IHP - VI Series 

on Groundwater, Document SC - 2001 /WS /40, Paris . 
UNESCO , ( 2005 ). Groundwater - Reservoir for a Thirsty Planet, United 

Nations Educational Scientific and Cultural Organization , Earth 
Sciences for Society Foundation, Leiden, The Netherlands, P. 13 . 

www.yearofplanetearth.org . 
UNESCO , Water Management and Early Civilizations: from Cooperation 

to Conflict. http://webworld.unesco.org/water/wwap/pccp/cd/ 
pdf / history_future_shared_water_resources / 

water_management_early.pdf. 
UNESCO -WWAP, ( 2003 ) . Water for People – Water for Life – The 

United Nations World Water Development Report. UNESCO 

Publishing, Paris, p . 569. 
USAID , ( 2006 ). Blue Revolution Initiative Strategic Framework for 

Asia and the Near East Economic Estimates of Physical Damages, 
Bureau for Asia and the Near East , United States Agency for 

International Development (USAID ) May 2006 , p . 141 . 
USGS , ( 2000 ). Groundwater Use in the United States, U.S. Department 

of the Interior, U.S. Geological Survey. http://ga.water.usgs.gov/ 
edu /wugw.html. 


288 


i 


USGS , (2000 ).Water Science School , USGS . ttp ://ga.water.usgs.gov/ 

edu /wuir.html. 
USGS , ( 2012 ) . The USGS Water Science for School, U.S. Department 

of the Interior, USGS . 
USGS , ( 2013 ) . Summary of the Water Cycle, Water - Cycle Home Page , 

U.S. Department of the Interior, U.S. Geological Survey. http :// 

ga.water.usgs.gov/edu/watercycle.html. 
Utrecht, ( 2004 ). The World s Groundwater Resources , International 

Groundwater Resource Centre , p . 326 . 
Utrecht, ( 2009 ). Global Overview of Saline Groundwater Occurrence 

and Genesis , International Groundwater Assessment Centre , Report 

nr. GP 2099 1 , p . 32 . 
Vasant, P. Gandhi, N.V , Namboodiri, ( 2009 ) . Groundwater Irrigation in 

India : Gains, Costs and Risks, Indian Institute of Management, 

Ahmadabad, India , Research and Publication , W.P. No. 2009-03-08 , p.38 . 
Walton ,W.C , ( 1962 ) . Groundwater Resources Evaluation, McGarw 

Hill Book Company, New York . 
Ward, Chris White, ( 2012 ) . Managing Residential Water Demand in 

the, OECD , Discussion Paper 1201 , Australian National University, p .2. 
Water Matters.org . Daily Water Use at Home Southwest Florida Water 

Management District , p . 2. http://www.swfwmd.state.fl.us/ 

publications/ files /daily_water_use.pdf. 
WBCSD , ( 2006 ) . Water - Facts and trends, Earthprint Limited , World 

Business Council for Sustainable Development, Reprint March 2006 , 

ISBN 2-940240-70-1 WBCSD , p . 12 . 
WHO , ( 1984 ) . Guidelines for Drinking Water Quality, World Health 

Organization , Geneva, UN , Publication , p . 257 . 
WHO , ( 2008 ). Guidelines for Drinking -Water Quality, Third Edition 

Incorporating the First and Second Agenda , Volume 1 , 

Recommendations, NLM Classification : WA 675, p . 515 . 
Wikipedia , Indus Valley Civilization . http://en.wikipedia.org/wiki/ 

Indus_Valley Civilization . 
Wilcox . L.V, ( 1955 ) . Classification and Use of Irrigation Waters, U.S. 

Department ofAgriculture Circular 969 , Washington, D.C. , p . 125 . 
Windlow , A.G and Wood, L.A , ( 1959 ) . Relation of Land Subsidence to 

Groundwater Water Withdrawals in the Upper Gulf Coast, Metall. 

Petroleum Engineers Tans ., V.214 , pp . 1030-1034 . 
World Bank , ( 1998 ).Groundwater Regulation and Management Report, 

South Asia Region , Rural Development Sector Unit in Collaboration 
With the Government of India , Ministry of Water Resources, Allied 
Publishers, New Delhi, 1998 . 


289 


World Bank , ( 1998 ) . India -Water Resources Management Sector 

Review , Groundwater Regulation and Management Report, The 
World Bank and Government of India (MOWR ), Washington DC 

and New Delhi, 
World Bank , ( 1999 ). Initiating and Sustaining Water Sector Reform : A 

Synthesis; World Bank in Collaboration with the Govt. of India, 

Ministry of Water Resources, Allied Publishers, p . 247. 
World Bank , ( 2000 ). Groundwater in Rural Development, Technical Report 

463, p . 97 . 
World Bank, ( 2007 ). Cost ofPollution in China, Environmental Education 

Media Project in Beijing in Cooperation with the World Bank , East 
Asia and Pacific Region , The World Bank , Washington , D.C. 

February, 2007 , p . 128 . 
World Factbook , ( 2012 ) . India Population Below Poverty Line . http :// 

www.indexmundi.com/india/population_below_poverty_line.html. 
World Water Council , ( 2000 ). World Water Vision, Making Water 

Everybody s Business ( Executive Summary ). Printed and bound 
in the UK by Thanet Press, Earthscan Publications Ltd 120 

Pentonville Road , London , N1 9JN , UK , P. xxvii. 
World Water Institute , ( 2000 ) . The Polluting of the World s Major 

Freshwater Stores, World Watch Magazine, Volume 13 , No. 1 . 
WSTB , ( 2007 ). Colorado River Basin Water Management: Evaluating 

and Adjusting to Hydroclimatic Variabilityl. Water Science and 
Technology Board (WSTB ), Earth and Life Studies (DELS ), The 
National Academies Home 500 Fifth St. N.W. Washington, D.C. 

20001 , p . 421 . 
Xing Fang , P.E , Asce , M , Theodore, G. Cleveland, P.E , David , B , 

Thompson, P.E , William , H , Asquith , P.G Luke J. Marzen ,( 2012 ) . 
Estimation of Volumetric Runoff Coefficients for Texas Watersheds 
Using Land -Use and Rainfall - Runoff Data , Journal of Irrigation 

and Drainage Engineering January, 2012 , pp . 42-54 . 
Yoshihide Wada, ( 2012 ) . Non - Sustainable Groundwater Sustaining 

Irrigation , Utrecht University, Discussion Paper 1205 Global Water 

Forum , Canberra , Australia , p . 5 . 
Yoshihide Wada, Ludovicus P. H , van Beek , Cheryl M , van Kempen , 

Josef W.T. M , Reckman , Slavek Vasak , Marc F. P, Bierkens, ( 2010 ) . 
Global Depletion of Groundwater Resources, Geophysical Research 

letters, Vol. 37 , L20402 , doi : 10.1029 /2010GL044571, pp . 5 . 
Zeeya Merali, ( 2010 ) . Asteroid Ice Hints at Rocky Start to Life on 

Earth , Nature Cool Discovery Suggests Asteroids Brought Water 
and Organic Material. http://cosmicseed.com/2010/10/asteroid-ice 
hints -at - rocky - start - to - life -on -earth. 


. 


290 


கலைச்சொற்கள் 


நவீன 


- 


உளள 


Activated carbon ஊக்குவிக்கப் Buried bediment 
filter 

பட்ட கரிம 
வடிக்கட்டி 

Carbon filter 
Advanced method - நவீன முறை Cation 
Advanced oxidation நவீன முறை 

பிராணவாயு 

செலுத்தல் Central upland 
Advanced water 
treatment 

முறையில் 

Check dam 
நன்னீராக்கல் 

Chemical oxygen 
Aeolion origin காற்றுவழி 

demand 
sediments 

படிவுப்பாறை 
Aeration tank - காற்று கலக்கும் Climate change 

தொட்டி 
Alluvial 

ஆற்றுவழிப் Climate change 
formation 

படிவுப் 

refugees 

பாறை 
Alluvial plain ஆற்றுப் 

Collector well 
படுகைச் 
சமநிலம் 

Confined aquifer 
An ion 

எதிர்வினை 
உலோக 

மூலகம் 
Aquifer 

- நீர்க்கோர்ப்புப் 
பாறை 

Connector well 
Aquifer property நீர்க்கோர்ப்புப் 

பாறையின் 

Contour bund 

குணம் 
Artificial 

- செயற்கை நில 
groundwater 

நீர்ச்செறிவு Contour trench 
recharge 
Banded rock 

அடுக்குப் 
பாறை 

Contours 
Basin method - படுகைமுறை 
Bay 

வளைகுடா 
Beach 

Conventional 
கடற்கரை 

field study 
Biochemical 

உயிரிவேதியல் 

Cresent beach 
Biogas 

- உயிரி வாயு 
Biological oxygen உயிரி வேதியல் Deep buried 
demand 

பிராணவாயு Pediment 

தேவை 
Biological process - உயிரியல் 

நிகழ்வு 

Deep tube well 
Bio -mass 

உயிரிப்பொருள் 
Bio - sludge 

உயிரி கழிவு 

Delta 
திடப் 

Diffuser 

பொருள் 
Blue revolution - நீலநிறப்புரட்சி 

Digital 
Bore blasting 

துளையில் 

Ditch / Furrow 
வெடிவைத்து 
வெடிக்கச் 
செய்தல் 

Drawdown 
Borehole drilling 

துளைப்பணி 


மேல்மூடு 

கடினப்பாறை 
கரிமவட்டி 
நேர்வினை 
உலோக 
மூலகம் 
மத்திய மேட்டு 
நிலம் 
தடுப்பு அணை 
வேதியல் 
பிராணவாயு 
தேவை 
பருவகாலம் 

மாற்றம் 
பருவகால 
மாற்ற 
அகதிகள் 
சேகரிக்கும் 

கிணறுகள் 
நில நீர் 
அழுத்தத்தில் 
நீர்க்கோப்புப் 
பாறை 
இணைப்புக் 

கிணறுகள் 
சம உயரத் 
தொடர் 
வரப்பு 
சம உயரத் 
தொடர் 
பள்ளம் 
சம உயரத் 
தொடர் 

கோடுகள் 
- நடைமுறைக் 

களப்பணி 
பாறை வடிவ 

கடற்கறை 
அதிக ஆழ 
மேல் 
மூடுகடினப் 
பாறை 
ஆழ்துளைக் 


- 


கிணறு 


கழிமுகம் 
பரவ வைக்கும் 

கருவி 
எண்கள் உரு 
அகழி அல்லது 
உழவுக்கால் 
முறை 
நீர் மட்டம் 
இறக்கம் 


. 


291 


கிணறு 


- 


- 


Dug -cum - bore well - அகழ் கிணறு Geophysical 

நில 
வழி துளைக் Survey 

இயற்பியல் 

ஆய்வு 
Eastern Plain 

கிழக்குச் Geothermal 

நிலவெப்பம் 
சமவெளி 

energy 
Electrical 

மின்கடத்தல் Glacier 

உறைபணி 
conductivity 

Global positioning 

உலகப் 
Electrical logging மின்னியல் ஆய்வு system 

புவிசார் 
Electrical மின் அழுத்தம் 

கட்டமைவு 
resistance 

அமைப்பு 

Global warming 
Equalization ஒரே இயல்பு 

உலகம் வெப்பம் 
நிலை 

அடைதல் 

Gravity 
Equalization சமநிலைச் 

புவி ஈர்ப்பு 

recharge 
formula சமன்பாடு 

நிலநீர்ச் 

செறிவூட்டல் 
Equalization tank 

சமநிலையாக்கும் Green house 
தொட்டி 

- பசுமை இல்ல 
gases 

வாயுகள் 
Erosanal surface அறுந்தோடி Ground and 

நிலநீர் 
நிலம் surface water 

கடல்நீர் 
Estuary முகத்துவாரம் interface 

சங்கமம் 
Evapo transpiration 

பயிர் ஆவிப் 

Ground water - நிலநீர்மட்டம் 
போக்கு 

level 
External renewable - வெளி 

Ground water 

- நிலநீர்ச் 
water resource நாட்டிலிருந்து 

sanctuary 

சரணாலயம் 
கிடைக்கும் 

Groundwater நிலநீர் 
புத்தாக்க decline 

மட்டம் 
நீர்வளம் 

தாழ்தல் 
Field survey - களப்பணி 

Groundwater - நிலநீர்ச் செறிவு 
Filter 

recharge 
வடிகட்டி 
Filter bed 

Gully plug 
வடிகட்டும் 

அரிப்பு 
தொட்டி 

வாரிகளை 

அடைத்தல் 
Filter point 

வடிமுனைக் Hard rock 

கடினப்பாறை 

Hard rock region 
Filter press 

கடினப்பாறைப் 
அழுத்தி 

பகுதி 
வடிகட்டும் 
கருவி High relief folded 

உயரமான 

mountain region மடிப்பு மலைத் 
Flood plain வெள்ளப் 

தொடர் 
பெருக்குச் 

Horse power 
சமநிலம் 

குதிரைச் சக்தி 

Human resource 
Flooding வெள்ளப் 

மனிதவளம் 
பெருக்கு Humid countries குளிர் நாடுகள் 
Folded rock 

மடிப்புப் பாறை Hydro fracturing நீரைச் செலுத்தி 

வெடிப்பு 
Farm ponds பண்ணைக் 

ஏற்படுத்துதல் 
குட்டைகள் 
Fossil fuels 

Hydrogeology - நில நீரியல் 
படிம எரி 

பொருள்கள் Hydrologic cycle - நீர்ச்சுழற்சி 
Fractured rock வெடிப்புப் பாறை Hydrology - நீரியல் 
Fresh Water 

நன்னீர் Induced recharge ஊக்குவித்துச் 

செறிவூட்டல் 
Fresh water cycle நன்னீர்ச் சுழற்சி 

Infiltration gallery நீர் உட்புகும் 
Geochemical நில வேதியல் 

சமதளக் 
analysis study பகுப்பாய்வு 

குழாய் 
Geological 

நிலவியல் 

Infiltration of நில நீராக 
mapping 

ஆய்வு 

surface water மாறும் 
Geomorphic புவிசார் தகவல் into ground 

மேற்பரப்பு 
Information அமைப்பு 

water 

நீர் 
System 

Infrared rays 

புற ஊதாக் 

கதிர்கள் 
Geomorphology - நில மேற்பரப்பு 


குழாய் 


படி 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

தரமணி , சென்னை - 600 113 
அண்மை வெளியீடுகள் 

ரூ.பை. 


அறிவியல் பார்வையில் வேதாத்திரிய 
உடல்நலக் கொள்கைகள் 

60.00 
பழங்குடி மாணவர்களுக்கான தமிழ்மொழிப் 
பாடநூல் மதிப்பீடு 

65.00 
பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களும் மனிதவள மேம்பாடும் 50.00 
மேலைநாட்டறிஞர்களின் தமிழ்த் தொண்டு 

175.00 
பெரியார் என்னும் பேரொளி 

60.00 
சீனக்கவிஞர் குமோரோவின் தேவதைகள் 
( கவிதைத் தொகுப்பு ) 

70.00 
புலம்பெயர்ந்தோர் படைப்புகளில் செவ்வியல் 
இலக்கியங்களின் தாக்கம் 

100.00 
உலகத் தமிழியல் ஆய்வுகள் ( தொகுதி 1 ) 

450.00 
செவ்விலக்கியச் சாரம் 

70.00 
வேதாத்திரி மகரிசியும் மதநல்லிணக்கமும் 

45.00 
வீரமாமுனிவரின் சொல்லிலக்கணம் 

50.00 
திருமந்திரம் காட்டும் வாழ்வியல் நெறிகள் 

165.00 
தொல்காப்பிய உத்திகள் 

60.00 
தமிழில் இசுலாமிய மரபுகள் 

60.00 
தமிழில் இலக்கிய மானிடவியல் 

80.00 
தொடரியல் கோட்பாடுகளின் வளர்ச்சி 

65.00 
இராசேந்திர சோழனின் திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் 80.00 


வெ.எண் : 771 
நீர் மேலாண்மை 
விலை : ₹ 140.00 


